


அப்போஸ்தருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 5 


1. கர்த்தருக்காக எல்லாவற்றையும்‌ இழப்பதற்குத்‌ 
துணிதல்‌ (21:1-17) 

. "பவுலே, நீங்கள்‌ செய்தது என்ன?" (21:17-26) 

"பவுலே உங்களால்‌ எப்படி முடிந்தது?" (21:17-26) 

"அவர்கள்‌ நினைத்தார்கள்‌" (21:26-40) 

மன்னிப்புக்‌ கேட்பது எப்படி(21:40-22:29) 

. எருசலேமில்‌ புறக்கணிக்கப்படுதல்‌!(22:30-23:15) 

. நம்பிக்கை மறுபடியும்‌ தூண்டப்பட்டது(23:11-35) 

. விசாரணையில்‌ பவுல்‌ ! (24:24-2௨7) 

. "எனக்குச்‌ சமயமான போது" (24:24-27) 

10.மறுபடியும்‌ கூறுதல்‌ "அல்லது நினைவூட்டுதல்‌" (25:1- 
12) 

11. உயிர்த்தெழுதலின்‌ வல்லமை (25:13-26: 32) 

12. முள்ளில்‌ உதைக்றெது (25:13-26:32) 

13. வாழ்க்கைக்‌ கடலில்‌ பிரயாணம்‌ (27:1- 21) 

14.புயலுக்குத்‌ தப்பிப்‌ பிழைத்தல்‌ (27:21-28:2) 

15.நீங்கள்‌ இருக்க விரும்பாத இடத்தில்‌ நீங்கள்‌ 
இருக்கக்‌ காணும்பொழுது (28:1-11) 




















௦௮ RW KN 























கர்த்தருக்காக 
எல்லாவற்றையும்‌ 
ஒழர்பதற்குத்‌ துணிதல்‌ 
[21:1-17] 


எதிர்காலம்‌ பற்றிக்‌ காண முடிந்தால்‌ எப்படியிருக்கும்‌ 
என்று சில வேளைகளில்‌ சிந்தித்தது உண்டு; ஆனால்‌ ஆழ்ந்த 
சிந்தனையின்போது, அப்படிப்பட்ட ஒரு வல்லமையானது 
ஒரு உடைமையாய்‌ இருப்பகைக்காட்டிலும்‌ கடன்‌ போல்‌ 
இருப்பதுதான்‌ அதிகமாய்‌ இருக்கும்‌ என்று நான்‌ முடிவு 
செய்தேன்‌. எனது வாழ்வில்‌ ஏற்படப்‌ போகும்‌ ஒவ்வொரு 
துன்பம்‌ பற்றியும்‌ நான்‌ முன்னறிந்திருந்தால்‌ எப்படியிருக்கும்‌? 
என்‌ நிகழ்காலத்தின்‌ சந்தோஷங்களை இவை அழிக்கும்படி 
அனுமதிக்காதிருப்பது மிகவும்‌ கடினமாயிருக்கும்‌. 

பவுல்‌ எருசலேம்‌ நோக்கிச்‌ சென்றபோது, தமது எதிர்‌ 
காலத்தைப்‌ பற்றி ஒரு விஷயம்‌ மட்டும்‌ உறுதியாய்‌ அறிந்‌ 
இருந்தார்‌: இந்த மூன்றாம்‌ ஊழியப்‌ பயணத்தின்‌ முடிவில்‌, 
அபாயங்கள்‌ ஏற்படும்‌! அவர்‌ கொரிந்துவில்‌ இருந்து ரோமா 
புரிக்கு நிருபத்தை எழுதியபோது, தமது பயணத்தைப்‌ பற்றிக்‌ 
கூறி, பின்வருமாறு வேண்டுகோள்‌ விடுவித்தார்‌: “யூதேயா 
விலிருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான்‌ தப்புவிக்கப்படும்‌ 
படிக்கும்‌, ... நீங்கள்‌ தேவனை நோக்கிச்‌ செய்யும்‌ ஜெபங்களில்‌, 
போராடுவது போல நீங்களும்‌ என்னோடு கூடப்‌ போராட 
வேண்டுமென்று ... உங்களை வேண்டிக்‌ கொள்ளுகிறேன்‌” 
(ரோமர்‌ 15:31, 32). மிலேத்துவில்‌ அவர்‌ எபேசுவின்‌ மூப்பர்‌ 
களிடத்தில்‌ பிரியாவிடை பெற்றபொழுது, 














இப்பொழுது நான்‌ ஆவியிலே கட்டுண்டவனாய்‌ 


எருசலேமுக்குப்‌ போகிறேன்‌; அங்கே எனக்கு நேரிடுங்‌ 
காரியங்களை நான்‌ அறியேன்‌. கட்டுகளும்‌ உபத்திரவங்‌ 
களும்‌ எனக்கு வைத்திருக்றெதென்று பரிசுத்த ஆவியான 
வர்‌ பட்டணந்தோறும்‌ தெரிவிக்கிறதை மாத்திரம்‌ 
அறிந்திருக்கிறேன்‌ (அப்‌. 20:22, 23) என்று கூறினார்‌. 


அவர்‌ எருசலேம்‌ வந்து சேரும்போது பவுல்‌ உறுதியாகவே 
தாம்‌ கைது செய்யப்படப்‌ போவதையும்‌, கொல்லவும்‌ படலாம்‌ 
என்பதையும்‌ அறிந்திருந்தார்‌ (21:13). பிறகு ஏன்‌ அவர்‌ அங்கு 
சென்றார்‌? அவர்‌ அங்கு செல்வது தேவனுடைய சித்தம்‌ என்று 
நம்பி ஏற்றுக்‌ கொண்டார்‌ (19:21; 20:22) மற்றும்‌ அவர்‌ 
கர்த்தருக்காக எல்லாவற்றையும்‌ இழப்பதற்குச்‌ சித்தமானார்‌. 

இந்தப்‌ பாடத்தில்‌ நாம்‌, பவுலின்‌ எருசலேம்‌ பயணம்‌ 
முடிவடைதல்‌ பற்றியும்‌, அவர்‌ அந்த நகரத்தை நெருங்கி வர 
வர, கடும்‌ மனத்தாக்குதல்‌ வளர்ந்தது பற்றியும்‌ காண்போம்‌. 
நமது பாடவோட்டத்தில்‌, பவுல்‌ ஏன்‌ கர்த்தருக்காக எல்லா 
வற்றையும்‌ இழக்கத்‌ துணிந்தார்‌ - மற்றும்‌ நாமும்‌ ஏன்‌ அது 
போன்ற விருப்புள்ளவர்களாய்‌ இருக்க வேண்டும்‌ - என்பதைக்‌ 
கவனிப்போம்‌. 


கடலின்‌ குறுக்கே பயணம்‌ 

செய்தல்‌ (21:1-3) 
எபேசிய மூப்பர்களிடத்தில்‌ பவுல்‌ கண்ணீருடன்‌ பிரியா 
விடை பெற்ற நிகழ்ச்சியுடன்‌ நமது முந்திய பாடம்‌ முடிவடைந்‌ 
தது. அதிகாரம்‌ 21, “நாங்கள்‌ அவர்களை விட்டுப்‌ பிரிந்து, துறை 
பெயர்ந்த பின்பு” (வ. 1௮) என்று தொடங்குகின்றது. கிரேக்க 
வசனத்தில்‌, “நாங்கள்‌ அவர்களிடத்திலிருந்து எங்களையே 
கிழித்துக்‌ கொண்டு வந்த பிறகு, கடல்‌ பயணம்‌ தொடங்‌ 

கினோம்‌” 1Vயில்‌ காணவும்‌) என்றுள்ளது. 
பவுலின்‌ குழுவில்‌ இருந்த லூக்கா, பயணம்‌ பற்றிய குறிப்புப்‌ 
புத்தகத்தைப்‌ பராமரித்தார்‌ என்பது உறுதி. அவர்‌, “நாங்கள்‌ ... 
நேராயோடி, கோஸ்தவையும்‌, மறுநாளில்‌ ரோது இவையும்‌ 
சேர்ந்து, அவ்விடம்‌ விட்டுப்‌ பத்தாரா பட்டணத்துக்கு வந்து” 
(வ. 1ஆ) என்று பதிவு செய்துள்ளார்‌. முதல்‌ இரண்டு நிறுத்தங்‌ 





கள்‌ பற்றி லூக்கா விரிவாக எழுதியிருக்க முடியும்‌. கோஸ்‌ தீவு 
என்பது ஹிப்போக்கிரட்டீஸ்‌ என்ற அறிஞர்‌ பிறந்த இடமும்‌, 
உலகன்‌ மிகப்‌ புகழ்வாய்ந்த மருத்துவப்‌ பள்ளி இருந்த இடமும்‌ 
ஆகும்‌. ரோது தீவு என்பது ரோஜா மலர்‌ விவசாயத்திற்கென்று 
அறியப்பட்டிருந்தது அதனாலேயே அப்பெயர்‌ பெற்றிருந்தது) 
மற்றும்‌ அதன்‌ துறைமுகத்தில்‌ - உலகின்‌ ஏழு அதிசயங்களில்‌ 
ஒன்றாக இருந்து - கால்களை அகட்டி நின்றிருந்த 105 அடிகள்‌ 
உயரமான மிகப்‌ பெரிய வெண்கலச்‌ சிலை யொன்றிற்காகவும்‌ 
அத்தவு அறியப்பட்டிருந்தது. இருப்பினும்‌ லூக்கா, பயணம்‌ 
பற்றிய விளம்பர வெளியீடு எதையும்‌ எழுதிக்‌ கொண்டிருந்த 
தில்லை. அவர்‌ பவுலின்‌ அவசரப்‌ பயணம்‌ மற்றும்‌ பெந்தெ 
கொஸ்தே நாளுக்கு முன்‌ எருசலேமில்‌ இருக்க வேண்டும்‌ என்று 
அவர்‌ துரிதப்பட்டது ஆகியவை பற்றிக்‌ கூறிக்கொண்டு 
இருந்தார்‌ (20:16). 

பவுலின்‌ குழுவானது - ஓவ்வொரு துறைமுகத்திலும்‌ நின்று 
சென்ற - கப்பலில்‌ தொடர்ந்து பயணித்திருந்தால்‌, எருச 
லேமுக்கு குறித்த காலத்தில்‌ சென்றிருக்க வழியில்லாதிருந்தது. 
அவர்கள்‌ பத்தாரா நகருக்கு வந்தபோது, பெனிக்கே கேசம்‌ 
செல்லும்‌ கப்பலைக்‌ கண்டு ஆனந்தம்‌ அடைந்தார்கள்‌. 
பெனிக்கே தேசமானது பலஸ்கீனத்திற்கு நேர்‌ வடக்கே மத்திய 
குரைக்‌ கடலின்‌ கிழக்குக்‌ கோடியில்‌ இருந்தது. பெனிக்கேயில்‌ 
இருந்து எருசலேமுக்குப்‌ பயணம்‌ செல்வது சுலபமாய்‌ 
இருந்திருக்கும்‌. லூக்கா, “அங்கே பெனிக்கே தேசசக்கிற்குப்‌ 
போகிற ஒரு கப்பலைக்‌ கண்டு, அதிலே ஏறிப்‌ போனோம்‌” 
(வ. 2) என்று கூறினார்‌. 

கரையணைந்து செல்லும்‌ அவர்களின்‌ முந்திய மரக்கலம்‌ 
போல்‌ இன்றி, இந்தக்‌ கப்பலானது மத்திய தரைக்கடலில்‌ 
குறுக்கே பெனிக்கே தேசத்தை நோக்கி நேராகச்‌ சென்றது. 
வழியில்‌ அவர்கள்‌, பவுலும்‌ பர்னபாவும்‌ பத்து ஆண்டுகளுக்கு 
முன்பு தங்களின்‌ முதல்‌ ஊழியப்‌ பயணத்தைத்‌ தொடங்‌ 
கியிருந்த (13:4) சீப்புரு தீவின்‌ தென்‌ பகுதியைக்‌ கடந்து 
சென்றார்கள்‌ (வ. 3௮). இருப்பினும்‌ அந்தக்‌ கலமானது “தரு 
பட்டணம்‌ சென்றடையும்‌ வரை” (21:3ஆ) எங்கும்‌ நில்லாது, 
“சரக்குகளை இறக்க” (வ. 3இ) வேண்டி அங்கு நின்றது. 











இருவில்‌ சோதிக்கப்படுதல்‌ 
(27:4-6) 

இரு என்பது பெனிக்கே நாட்டின்‌ முக்கிய நகரம்‌ ஆகும்‌, 
இது உலக வரலாற்றைப்‌ படிக்கும்‌ மாணவர்களுக்கும்‌, 
வேதாகம வரலாற்றைப்‌ படிக்கும்‌ மாணவர்களுக்கும்‌ நன்கு 
பழக்கமானதொரு பழங்காலத்து நகரமாகும்‌. தீருவின்‌ 
அரசராயிருந்த ஈராம்‌ என்பவர்‌ சாலமோனின்‌ தேவாலயத்‌ 
திற்காகக்‌ கேதுரு மரங்களைக்‌ கொடுத்திருந்தார்‌ (1 இரா. 5:10). 
இயேசு தம்முடைய பிரசங்கத்தில்‌ தீருவைப்‌ பற்றிக்‌ 
குறிப்பிட்டார்‌ (மத்‌. 11:21) மற்றும்‌ அவர்‌ தருவைச்‌ சுற்றியுள்ள 
பகுதிகளுக்கு நேரில்‌ சென்றும்‌ இருந்தார்‌ (மத்‌. 15:21; மாற்‌. 
7:24). 

பவுலினாலும்‌ மற்றவா்களினாலும்‌ ஏற்பட்டிருந்த உபத்திர 
வங்களினால்‌ கிறிஸ்தவர்கள்‌ எருசலேமில்‌ இருந்து சிதறடிக்கப்‌ 
பட்டபோது (அப்‌. 8:1-4), அவர்களில்‌ சிலர்‌ பெனிக்கே நாடு 
வரை சென்றார்கள்‌ (11:19). அநேகமாக அந்த வேளையில்தான்‌ 
கருவில்‌ இருந்த சபை நிலைநாட்டப்‌ பட்டிருக்கக்கூடும்‌. பல 
வருடங்களுக்குப்‌ பிறகு, பவுல்‌ சீரியாவின்‌ அந்தியோகியாவில்‌ 
இருந்து எருசலேமுக்குச்‌ செல்லும்‌ வழியில்‌ பெனிக்கே 
நாட்டைக்‌ கடந்து சென்று, “புறஜாதியார்‌ மனந்திரும்பின 
செய்தியை அறிவித்து, சகோதரர்‌ எல்லாருக்கும்‌ சந்தோஷத்தை 
உண்டாக்கினார்கள்‌”” (15:3ஆ). ஒருவேளை பவுல்‌ அந்த 
வேளையில்‌ தீருவில்‌ இருந்த சில சகோதரர்களைச்‌ சந்தித்‌ 
இருக்கலாம்‌.” 

பவுல்‌ சென்ற கப்பலானது மத்திய தரைக்கடலின்‌ குறுக்கே 
நற்பயணம்‌ ஒன்றை மேற்கொண்டது என்பது தெளிவு (ஜான்‌ 
கிறிஸோஸ்தம்‌ அவர்களின்‌ கூற்றுப்படி, அப்பயணத்திற்கு 
ஐந்து நாட்களே ஆயிற்று). பெந்தெகொஸ்தே நாளுக்கு 
முன்னதாக எருசலேமுக்குச்‌ சென்றடைய வேண்டும்‌ என்று 
உறுதியாயிருப்பினும்‌, அவருக்கு இப்பொழுது செலவிடச்‌ 
சற்றுக்‌ காலம்‌ இருந்தது என்பது உறுதியாகும்‌. தீருவில்‌ 
சரக்குகளை இறக்குவதற்கு நாட்கள்‌ ஆகும்‌, ஆனாலும்‌ அவர்‌ 
கவலைப்படவில்லை. அந்த நேரத்தை அவர்‌ அந்த நகரத்தில்‌ 
இருந்த தமது சகோதரர்களுடன்‌ தாம்‌ கொண்டிருந்த 
பிணைப்பை ஆழப்படுத்திக்‌ கொள்வதற்குப்‌ பயன்படுத்தினார்‌. 











10 


லூக்கா, “அவ்விடத்திலுள்ள சீஷரைக்‌ கண்டு பிடித்து, அங்கே 
ஏழு நாள்‌ தங்கினோம்‌” (21:4௮) என்று எழுதினார்‌. 

இதற்கு முன்பு பவுல்‌, புறஜாதியாரின்‌ மத்தியில்‌ சுவிசேஷ 
அறிவிப்பின்‌ வெற்றி பற்றிய விபரங்களால்‌ அப்பகுதியில்‌ இந்த 
சகோதரர்களை மெய்சிலிர்க்கச்‌ செய்திருந்தார்‌; இப்பொழுது 
அவரால்‌ அன்றைய நாள்‌ வரையிலும்‌ இருந்த தகவல்களைத்‌ 
கர முடியும்‌. அவர்களுடைய ஐக்கியத்தின்‌ சிறப்பு நேரமானது 
வாரத்தின்‌ முகல்‌ நாளில்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய பந்தியைச்‌ 
சுற்றிலும்‌ ஒன்று கூடி அமர்ந்தபோது உச்சநிலையை 
அடைந்தது. 

அவர்கள்‌ ஒன்றுகூடியிருந்த நேரத்தில்‌ ஒரு கவலையானது 
அவர்களின்‌ நேரத்தைப்‌ பாழாக்கியது: “அவர்கள்‌ பவுலை 
நோக்கி: நீர்‌ எருசலேமுக்குப்‌ போக வேண்டாம்‌ என்று 
ஆவியின்‌ ஏவுதலினாலே சொன்னார்கள்‌” (வ. 4ஆ). தீருவில்‌ 
இருந்தவர்களில்‌ ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட 
சகோதரர்கள்‌ தீர்க்கதரிசன வரமுடையவர்களாயிருந்து, 
பவுலுக்குக்‌ காத்திருந்த பயங்கரமான அபாயங்கள்‌ பற்றி 
அவரிடத்தில்‌ தொடர்ந்து எச்சரித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌ 
(20:23; 21:10, 11 ஆகியவற்றைக்‌ காணவும்‌). 

நான்‌ பவுலாக இருந்திருந்தால்‌, எதிர்காலத்தைப்‌ பற்றிய 
சிந்தனையின்றி, சகோதரர்களுடன்‌ எனது ஐக்கியத்தை 
மகிழ்வுடன்‌ அநுபவிக்க விரும்பியிருப்பேன்‌, ஆனால்‌ 
ஆவியானவர்‌ அவரை மறந்து போகும்படி அனுமதிக்கவில்லை. 
பரிசுத்த ஆவியானவரால்‌ ஏவப்பட்ட மனிதர்கள்‌ பவுலுக்கு 
“கட்டுகளும்‌ உபத்திரவங்களும்‌”” வைத்திருக்கிறதென்று 
“பட்டணந்கோறும்‌” நினைவூட்டினார்கள்‌ (20:23). பவுல்‌ தமது 
ஊழியத்தில்‌ தொடர்ந்து செல்லும்படி செய்த தீர்மானத்திற்கு 
இது எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்திருக்க வேண்டும்‌! 

இரு நகரில்‌ இருந்த சகோதரர்கள்‌ பவுலுக்கு, “நீர்‌ எருசலே 
முக்குப்‌ போக வேண்டாம்‌” என்று கூறிய அறிவுரையைக்‌ 
கவனியுங்கள்‌. குறைந்தபட்சம்‌ இரண்டு காரணங்களினாலா 
வது குறிப்பிட்ட இந்தத்‌ தடையானது பரிசுத்த ஆவியான 
வரிடத்தில்‌ இருந்துதான்‌ வந்ததா என்று நான்‌ சந்தேகப்‌ 
படுன்றேன்‌: (1) பவுல்‌ எப்பொழுதுமே ஆவியானவரின்‌ 
தடைகளைக்‌ கவனித்திருந்தார்‌ (16:6-8). ஆவியானவர்‌ 
பவுலிடம்‌ எருசலேமுக்குச்‌ செல்ல வேண்டாம்‌ என்று 











11 


தெளிவாகக்‌ கூறியிருந்தால்‌, அவர்‌ (பவுல்‌) நிச்சயமாகவே அந்த 
அறிவுறுத்தல்களுக்கு இணங்கியிருப்பார்‌. (2) பவுல்‌ தாம்‌, 
தெய்வீகக்‌ கட்டளைகளின்படியே எருசலேமுக்குச்‌ செல்வதாக 
கருதினார்‌,” மற்றும்‌ ஆவியானவர்‌ தமக்குத்‌ தாமே முரண்பட 
மாட்டார்‌. எனது யூகம்‌ என்னவென்றால்‌, பரிசுத்த 
ஆவியானவர்‌, பவுலுக்கு எருசலேமில்‌ காத்திருந்த துன்பங்கள்‌ 
பற்றித்‌ தீருவில்‌ இருந்த சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தி 
யிருப்பார்‌, அவர்‌ (பவுல்‌) எருசலேமுக்குச்‌ செல்லக்‌ கூடாது 
என்பது அவர்களின்‌ முடிவாக இருந்திருக்கும்‌. ஆவியானவரின்‌ 
எச்சரிக்கையானது தடையாக இல்லாமல்‌, ஒரு தயாரிப்பாகவே 
- பவுல்‌ எருசலேமில்‌ எதை எதிர்பார்க்க முடியும்‌ என்று 
அவரைக்‌ தயாரிப்பதாகவே - இருந்திருக்கும்‌. 

இரு நகரில்‌ ஒரு வாரம்‌ தீவிரமாய்க்‌ கடந்து சென்றது. 
இதற்கு முன்‌ பவுல்‌ அங்கிருந்த கிறிஸ்தவர்களிடத்தில்‌ குறுகிய 
கால பழக்கம்‌ மட்டும்‌ கொண்டிருந்தார்‌ என்றாலும்‌, ஏழு 
நாட்கள்‌ ஐக்கயத்திற்குப்‌ பிறகு, அவர்கள்‌ நெருங்கிய 
நண்பார்களாகவே பிரிந்தார்கள்‌. தேவனுடைய குடும்பத்தில்‌ 
இது எப்பொழுதும்‌ இவ்விதமாகவே இருந்துள்ளது. பிரிவுக்‌ 
காட்சியானது மிலேத்துவில்‌ கண்ணீர்‌ நிறைந்த பிரியா 





விடையின்‌ எச்சமாகவே இருந்தது: 


அந்த நாட்கள்‌ நிறைவேறின பின்பு, நாங்கள்‌ 
புறப்பட்டுப்‌ போகையில்‌, அவர்களெல்லாரும்‌ மனைவி 
களோடும்‌ பிள்ளைகளோடுங்கூடட்‌” பட்டணத்துக்குப்‌ 
புறம்பே எங்களை வழி விட்டனுப்பும்படி வந்தார்கள்‌. 
அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள்‌ முழங்காற்படி 
யிட்டு: ஜெபம்‌ பண்ணினோம்‌. ஒருவரிடத்திலொருவர்‌ 
உத்தரவு பெற்றுக்கொண்டபின்பு, நாங்கள்‌ கப்பல்‌ 
ஏறினோம்‌; அவர்கள்‌ தங்கள்‌ வீடுகளுக்குத்‌ திரும்பிப்‌ 
போனார்கள்‌” (21:5, 69. 


பவுலுக்கும்‌ அவரது நண்பர்களுக்கும்‌ நலவிடை கூறுவ 
தற்காக முழுக்‌ குடும்பங்களும்‌ வந்தன. கர்த்தருக்காக எல்லா 
வற்றையும்‌ இழக்கத்‌ துணிந்த ஒருவருக்குப்‌ பிரியாவிடை 
கூறுகையில்‌ ஆண்கள்‌, பெண்கள்‌, குழந்தைகள்‌ ஆகிய 
அனைவரின்‌ கண்ணீர்களும்‌ ஒன்று கலந்தன. 


12 


கிருபையுள்ளவர்களால்‌ 
வாழ்த்தப்படுதல்‌ (21:7) 

கப்பலானது தீருவில்‌ இருந்து தெற்கு முகமாய்ப்‌ புறப்பட்டு, 
பெனிக்கியா நாட்டின்‌ தென்கோடித்‌ துறைமுக நகரமும்‌, 
கார்மேல்‌ மலையில்‌ இருந்து சுமார்‌ பத்து மைல்கள்‌ தூரத்தில்‌ 
இருந்ததுமான பித்தலோமாய்‌ நகரை நோக்கிப்‌ பயண 
மாயிற்று. ரோமக்‌ குடியேற்ற நகரமாயிருந்த பித்தலோமாய்‌ 
நகரானது பழைய ஏற்பாட்டின்‌ காலங்களில்‌ “அக்கோ” என்று 
அழைக்கப்பட்டிருந்தது (நியாயாதிபதிகள்‌ 1:31). பின்னாட்‌ 
களில்‌ எகிப்தின்‌ இரண்டாம்‌ தாலமி என்பவர்‌ அதற்கு மறு 
பெயரிட்டார்‌. தீருவில்‌ சபை நிலைநாட்டப்பட்ட காலத்தி 
லேயே இங்கும்‌ நிலைநாட்டப்பட்டிருக்கக்‌ கூடிய (11:19) ஒரு 
சிறு உள்ளூர்‌ சபையொன்று அந்த நகரில்‌ கூடி வந்தது. 

லூக்கா பின்வருமாறு பதிவு செய்துள்ளார்‌: “நாங்கள்‌ கப்பல்‌ 
யாத்திரையை முடித்து, கரு பட்டணத்தை விட்டுப்‌ பித்த 
லோமாய்‌ பட்டணத்துக்கு வந்து, சகோதரரை வினவி, அவர்‌ 
களிடத்தில்‌ ஒரு நாள்‌ தங்கினோம்‌” (வ. 7). பவுல்‌ இருந்த கப்ப 
லானது பித்தலோமாயில்‌ துறையிறங்கிய போது இந்த 
சகோதரர்கள்‌ அங்கு காத்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌ என்பதை 
லூக்காவின்‌ மொழிநடையானது சுட்டிக்காட்டுகின்றது - 
மற்றும்‌ அவர்கள்‌ அப்பயணிகளைக்‌ தங்களுடன்‌ வீட்டிற்கு 
அழைத்துச்‌ சென்றார்கள்‌. 

கர்த்தருக்காக எல்லாவற்றையும்‌ இழக்கத்‌ துணிந்த பவுலின்‌ 
விருப்பமானது 21:1-17ன்‌ பெரிய கருத்தாக இருந்தால்‌, ஆதி 
கிறிஸ்தவர்கள்‌ ஒன்றுகூடி யிருப்பதில்‌ காட்டிய விருப்பமானது 
இதன்‌ சிறிய கருத்தாகவே இருக்கின்றது. அதிகாரங்கள்‌ 20 
மற்றும்‌ 21ஐ நான்‌ வாசிக்கையில்‌, ஓவ்வொரு நகரிலும்‌ இருந்த 
சகோதரர்களைக்‌ தேடுவதற்குப்‌ பவுல்‌ மேற்கொண்ட 
பெருமுயற்சி எனது மனதில்‌ ஆழப்பதிகின்றது. அந்த 
சகோதரர்களின்‌ உபசரிப்புத்‌ தன்மையும்‌ அவ்விதமாகவே 
எனது மனதில்‌ ஆழப்பதிகின்றது. ஒன்பது அல்லது அதற்கு 
மேற்பட்ட சகோதரர்கள்‌” எதிர்பாராத விதமாக வந்து சேர்ந்தது 
என்பது ஒரு தண்டனை விதிப்பாகக்‌ கருதப்படவில்லை 
என்பது உறுதி. பித்தலோமாய்‌ நகரில்‌ இருந்த கிறிஸ்தவர்கள்‌, 
“நீங்கள்‌ எங்களைக்‌ கர்த்தருக்கு உண்மையானவர்கள்‌ என்று 


13 


கருதினால்‌, எங்கள்‌ வீட்டுக்கு வந்து தங்குங்கள்‌”” என்று 
வலியுறுத்தியதை நான்‌ கேட்க முடிகின்றது (16:12ஐக்‌ 
காணவும்‌). 

தீரு மற்றும்‌ பித்தலோமாய்‌ நகரில்‌ இருந்த சகோதரர்களை 
அவர்களின்‌ கிருபையுள்ள உபசரிப்புக்காக நான்‌ பாராட்டு 
கின்றேன்‌. பவுல்‌ பங்கேற்றிருந்த காட்டு மிராண்டித்‌ தனமான 
உபத்திரவத்தின்‌ போது (8:1-4; 11:19) இந்த சபைகள்‌ நிலை 
நாட்டப்பட்டிருந்தன என்பதை நான்‌ கவனிக்கும்போது நான்‌ 
அவர்களின்‌ கிருபைத்‌ தன்மையை இன்னும்‌ சிறப்பாகப்‌ 
பாராட்டுகின்றேன்‌. முன்பு உபத்திரவப்படுத்தியவர்‌ தங்கள்‌ 
வாயிற்படியில்‌ வந்து நின்ற பொழுது, கடந்த காலத்‌ தவறான 
நடத்தையானது நிகழ்கால ஐக்யெத்தின்‌ மேல்‌ நிழலிடுவதை 
அவர்கள்‌ அனுமதிக்காதிருந்தார்கள்‌. அவர்கள்‌ பவுலையும்‌ 
அவரது நண்பர்களையும்‌ வரவேற்றார்கள்‌. 

ஒரு கிறிஸ்தவர்‌ மற்ற கிறிஸ்தவர்களுடன்‌ ஐக்கியமாய்‌ 
இருப்பதென்பது அவருக்குக்‌ கிடைத்த ஆசீர்வாதங்களில்‌ 
ஒன்று ஆகும்‌. கிறிஸ்தவர்கள்‌ பயணம்‌ செய்கையில்‌ “சகோதரர்‌ 
களைத்‌ தேடாத?” பொழுது தங்களுக்குக்‌ கிடைக்கும்‌ 
ஆசீர்வாதங்களைத்‌ தாங்களே களவாடி விடுகின்றார்கள்‌! 

நமது வேத பாடப்‌ பகுதியில்‌ பெரிய கருத்தும்‌ சிறிய 
கருத்தும்‌ ஒன்றுக்கொன்று விலக்குதல்‌ உடையவைகளல்ல. 
பவுல்‌ கர்த்தருக்கென்று எல்லாவற்றையும்‌ இழக்கத்‌ துணிந்த 
தற்கான காரணங்களில்‌ ஒன்று, அவர்‌ தம்‌ சகோதரர்கள்மேல்‌ 
கொண்டிருந்த அன்பேயாகும்‌. யூதர்‌ மற்றும்‌ புறஜாதிக்‌ 
கிறிஸ்தவார்களிடையே நிலவிய சமாதானமின்மையை அமர்த்‌ 
தும்‌ நம்பிக்கையில்தான்‌ அவர்‌ எருசலேமுக்குச்‌ சென்று 
கொண்டிருந்தார்‌ (ரோமர்‌ 15:22-33). இயேசுவைப்‌ போலவே 
(யோவான்‌ 15:13ஆ) அவரும்‌, “தன்‌ சிநேகிதருக்காகத்‌ தன்‌ 
ஜீவனைக்‌ கொடுக்க” சித்தமாய்‌ இருந்தார்‌. 





செசரியாவில்‌ கவலைப்படச்‌ 
செய்தல்‌ (21:8-14) 


பித்தலோமாய்‌ நகரில்‌ ஒரு நாள்‌ தங்கியிருந்த பிறகு, பவுலும்‌ 
அவரது தோழர்களும்‌ தெற்கு நோக்கி செசரியாவுக்குப்‌ 


14 


பயணப்பட்டார்கள்‌ (வ. 8௮) இந்த நகரானது பலஸ்கீனத்தின்‌ 
முக்கிய கடல்‌ துறைமுகமாய்‌ இருந்தது,'' இங்குதான்‌ பேதுரு 
புறஜாதியாருக்கு முதன்முதலாக சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்‌ 
தார்‌ (அதிகாரங்கள்‌ 10 மற்றும்‌ 11).'” பின்னாளில்‌ இந்நகரானது 
பவுல்‌ இரண்டு ஆண்டுகளாய்ச்‌ சிறையிருப்பில்‌ வைக்கப்பட்ட 
இடம்‌ என்ற கூடுதல்‌ மதிப்பைப்‌ பெற்றது (23:31-35; 24:27). 
இருப்பினும்‌, நாம்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கும்‌ வரலாறு நடந்த 
காலத்தில்‌ பவுல்‌ எருசலேமுக்குச்‌ செல்லும்‌ முன்‌ கடைசியாகத்‌ 
தங்கிய இடம்‌ என்ற பெயரை மட்டுமே இது பெற்றிருந்தது. 

செசரியா நகரமானது எருசலேமில்‌ இருந்து அறுபது 
மைல்களுக்குச்‌ சற்று அதிகமான தூரத்தில்‌, இரண்டு நாட்கள்‌ 
பயண தூரத்தில்‌ இருந்தது. எருசலேமில்‌ பெந்தெகொஸ்தே 
பண்டிகை நாள்‌ வரும்வரையிலும்‌ பவுல்‌ இந்த நகரில்‌ (செசரியா 
வில்‌) சில நாட்கள்‌ தங்கியிருந்தார்‌ (21:10). அவரது பயணங் 
களில்‌ மிகவும்‌ குறிப்பிடத்‌ தக்கவராய்‌ இருந்த ஒருவர்‌ அவரை 
அங்கு உபசரித்திருந்தார்‌. “நாங்கள்‌ ... செசரியா பட்டணத்துக்கு 
வந்து, ஏழு பேரில்‌ ஒருவனாகிய பிலிப்பென்னும்‌ சுவிசேஷகனு 
டைய வீட்டிலே பிரவேசித்து, அவனிடத்தில்‌ தங்கினோம்‌” 
(வ. 8ஆ). 

“பிலிப்பென்னும்‌ சுவிசேஷகனை”, அவர்‌ பந்தி 
விசாரணைக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏழு பேரில்‌ 
ஒருவராக நாம்‌ முதன்முதலாக அதிகாரம்‌ 6ல்‌ சந்தித்தோம்‌ 
(6:1-6). எருசலேமில்‌ இருந்து கிறிஸ்தவர்கள்‌ விரட்டப்பட்ட 
போது, இவர்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிப்பதற்காக வடக்கில்‌ 
சமாரியாவுக்குச்‌ சென்றார்‌ (8:4-13). அடுத்து, இவர்‌ தெற்கில்‌ 
எத்தியோப்பிய மந்திரி ஒருவருக்குப்‌ பிரசங்கிக்கச்‌ சென்றார்‌ 
(8:26-39). பின்பு இவர்‌, பலஸ்தனியக்‌ கடற்கரையோரமாகவே 
வடக்கு நோக்கிச்‌ சென்று, “செசரியாவுக்கு வருகிற வரையில்‌ 
சகல பட்டணங்களிலும்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்துக்‌ 
கொண்டு வந்தான்‌” (8:40ஆ). இவர்‌ செசரியாவில்‌ தமக்கு 
வீட்டை ஏற்படுத்திக்‌ கொண்டு, தம்‌ குடும்பத்துடன்‌ அங்கேயே 
வாழ்ந்து வந்தார்‌ என்பது உறுதி. '* 

பிலிப்பு “சுவிசேஷகன்‌””” என்று அழைக்கப்பட்டார்‌, 
ஏனென்றால்‌ இதுவே அவரது முக்கிய முயற்சியாக இருந்தது. 
புதிய ஏற்பாட்டில்‌ “சுவிசேஷகன்‌” என்ற வார்த்தை காணப்‌ 
படும்‌ மூன்று இடங்களில்‌ இதுவும்‌ ஒன்று ஆகும்‌ (எபே. 4:13; 





15 


2 தீமோ. 4:5 ஆகியவற்றையும்‌ காணவும்‌). “சுவிசேஷகன்‌” 
என்பது, “சுவிசேஷம்‌” என்பதற்கான கிரேக்க வார்த்தையின்‌ 
மாற்றுருவம்‌ ஆகும்‌. இது “சுவிசேஷகர்‌” - வேறுவார்த்தைகளில்‌ 
கூறுவதென்றால்‌ “நற்செய்தியை அறிவிப்பவர்‌” என்று சரியாக 
அர்த்தம்‌ தரும்‌. இவ்வார்த்தையின்‌ வினைவடிவமானது 8:40ல்‌ 
காணப்படுகின்றது, அங்கு பிலிப்பு, “சகல பட்டணங்களிலும்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கம்‌ பண்ணிக்‌ கொண்டு வந்தான்‌.” 

பவுலை உபசரித்தவர்களில்‌ மிகவும்‌ குறிப்பிடத்‌ தக்க ஒருவ 
ராகப்‌ பிலிப்பு விளங்கினார்‌, ஏனென்றால்‌, பவுலின்மேல்‌ 
நம்பிக்கையற்றுப்‌ போக அல்லது வெறுப்படையத்தக்க 
காரணத்தைப்‌ பெற்றவராய்‌ ஒருவர்‌ இருப்பாரானால்‌ அவர்‌ 
பிலிப்பே ஆவார்‌. பிலிப்பு ஸ்தேவானுடன்‌ ஊழியம்‌ செய்து 
வந்தார்‌ (6:5), இந்த ஸ்தேவானின்‌ மரண தண்டனைக்குப்‌ பவுல்‌ 
கிறிஸ்தவராகுமுன்‌ உதவி செய்திருந்தார்‌. இவர்‌ பவுலினால்‌ 
எருசலேமில்‌ இருந்து துரத்தப்பட்டவர்களில்‌ ஒருவரா 
யிருந்தார்‌ (8:1-5). பிலிப்பு பவுலையும்‌ அவரது பயணத்‌ 
தோழர்களையும்‌ தமது வீட்டினுள்‌ அழைப்பிக்கையில்‌ 
மறுபடியும்‌ நாம்‌ கிறிஸ்தவ கிருபைத்‌ தன்மையைப்‌ 
பார்க்கின்றோம்‌. 





வசனம்‌ 9ல்‌ லூக்கா பிலிப்பைப்‌ பற்றிய ஆர்வமுள்ள ஒரு 
வரலாற்றுக்‌ குறிப்பைச்‌ சேர்த்தார்‌: “தீர்க்கதரிசனஞ்சொல்லுறெ 
கன்னியாஸ்திரீகளாகிய'” நாலு குமாரத்திகள்‌ அவனுக்கு 
இருந்தார்கள்‌.” பெந்தெகொஸ்தே நாளில்‌ பேதுரு தமது பிரசங்‌ 
கத்தில்‌, யோவேல்‌ 2ல்‌ இருந்து, “... நான்‌ மாம்சமான யாவர்‌ 
மேலும்‌ என்‌ ஆவியை ஊற்றுவேன்‌, அப்பொழுது உங்கள்‌ 
குமாரரும்‌ குமாரத்திகளும்‌ கீர்க்கதரிசனஞ்‌ சொல்லுவார்கள்‌ ...” 
(அப்‌. 2:12) என்ற தேவனுடைய வாக்குத்தத்தத்கை மேற்கோள்‌ 
காட்டினார்‌. “தீர்க்கதரிசனம்‌” சொல்லுதல்‌ என்றால்‌, ஏவுகலி 
னால்‌ தேவனுக்காகப்‌ பேசுதல்‌ என்பதாயிருந்தது;'” தீர்க்க 
தரிசன வரமானது அப்போஸ்கலர்கள்‌ கைகளை வைத்ததினால்‌ 
ஆண்கள்‌ மீதும்‌ பெண்கள்‌ மீதும்‌ பொழியப்பட்டது (1 கொரி. 
11:4, 5). பொது ஆராதனைக்‌ கூட்டங்களில்‌ பெண்கள்‌ இந்த 
வரத்தைப்‌ பயன்படுத்தக்‌ கூடாதிருந்தது (1 கொரி. 14:23, 31-37) 
(அதாவது, அவர்கள்‌ பிரசங்கிக்கக்‌ கூடாதிருந்தது'”), ஆனால்‌ 
அதிகம்‌ தனிமையான சூழ்நிலைகளில்‌ இந்த வரமானது 
பயன்படுத்தக்‌ கூடியதாக இருந்தது. 


16 


பிலிப்புவின்‌ மகள்களைப்‌ பற்றிய இந்த விபரத்தை லூக்கா 
ஏன்‌ குறிப்பிட்டார்‌? கீர்க்கதரிசினிகளாய்‌ இருந்த இந்த நான்கு 
பெண்களும்‌, எருசலேமில்‌ பவுலுக்குக்‌ காத்திருந்த துன்பங்‌ 
களைப்‌ பற்றி உறுதிப்படுத்தினார்கள்‌ என்று சிலர்‌ யூகிக்கின்ற 
னர்‌. ஆதிக்‌ கிறிஸ்தவ எழுத்துக்களின்படி, இம்மகள்களில்‌ சிலர்‌ 
சபையில்‌ நன்கு அறியப்பட்டவர்களாயெ, சபையின்‌ ஆதி 
வரலாறு பற்றித்‌ தகவல்‌ தரும்‌ ஆதார மூலங்களாயிருந்தனர்‌ 
என்று மற்றவர்கள்‌ குறிப்பிடுகின்றார்கள்‌. கிறிஸ்து மற்றம்‌ சபை 
பற்றிய லூக்காவின்‌ இருதொகுதி நூல்களுக்கு இவர்கள்‌ 
அடிப்படைத்‌ தகவல்‌ மூலங்களாய்‌ இருந்தார்கள்‌ என்றும்‌ 
அவர்கள்‌ யூகிக்கின்றனர்‌ (லூக்‌. 1:3ஐக்‌ காணவும்‌). 

பிலிப்புவின்‌ வீட்டிலே பவுல்‌ தங்கியிருக்கையில்‌, என்ன 
காத்திருந்தது என்பது பற்றிய நினைவூட்டுதலினால்‌ சமாதான 
மானது மீண்டும்‌ ஒருமுறை சிகைக்கப்பட்டது. இந்த அறிவிப்‌ 
பானது மற்ற எல்லா அறிவிப்பைக்‌ காட்டிலும்‌ அதிகம்‌ 
காட்சியமைப்புடையதாக இருந்தது. “நாங்கள்‌ அநேகநாள்‌ 
அங்கே தங்கியிருக்கையில்‌, அகபு என்னும்‌ போர்‌ கொண்ட ஒரு 
தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான்‌” (21:10). “அகபு” 
என்பது ஒரு பொதுவான பெயராக இருந்ததில்லை, எனவே 
எருசலேமிலிருந்து வந்து “உலகமெங்கும்‌ கொடிய பஞ்சம்‌ 
உண்டாகும்‌” (11:28ஆ) என்று கூறிய அதே கூர்க்கதரிசியாகவே 
இவர்‌ இருக்கலாம்‌. இந்த வேளையில்‌ அவர்‌ உலகளாவிய 
அழிவை அல்ல, ஆனால்‌ - பவுலுக்கு ஏற்படவிருந்த - தனிப்‌ 
பட்ட அழிவைப்‌ பற்றி முன்னுரைக்க வந்தார்‌. பழைய 
ஏற்பாட்டுத்‌ தீர்க்கதரிசி ஒருவரைப்‌ போல, அவர்‌ தமது 
வார்த்தைகளுக்கு வரைபடக்‌ கருத்துப்‌ பாடத்தினால்‌ 
உறுதியூட்டினார்‌.”! 











அவன்‌ எங்களிடத்தில்‌ வந்து, பவுலினுடைய கச்சையை” 
எடுத்துக்‌ தன்‌ கைகளையும்‌ கால்களையும்‌ கட்டிக்‌ 
கொண்டு: இந்தக்‌ கச்சையுடையவனை எருசலேமிலுள்ள 
யூதர்‌ இவ்விதமாய்க்‌ கட்டிப்‌ புறஜாதியார்‌ கைகளில்‌ 
ஒப்புக்‌ கொடுப்பார்கள்‌ என்று பரிசுத்த ஆவியானவர்‌ 
சொல்லுகிறார்‌ என்றான்‌ (21:11). 


தொடர்ந்து வரப்போகும்‌ பாடத்தில்‌, இந்தத்‌ தீர்க்க 


17 


தரிசனத்தின்‌ நிறைவேற்றத்தை நாம்‌ காண்போம்‌. புறஜாதி 
யாரின்‌ கையில்‌ ஒப்புவிக்க வேண்டும்‌ என்ற நோக்கத்துடன்‌ 
யூதர்கள்‌ பவுலைக்‌ கட்டுவிக்கவில்லை. அவர்கள்‌, தாங்களே 
அவரைக்‌ கொலை செய்ய வேண்டும்‌ என்றுதான்‌ விரும்பி 
னார்கள்‌, ஆனால்‌ அந்தக்‌ கும்பலில்‌ இருந்து பவுலைப்‌ புறஜாதி 
யார்களே (அதாவது ரோமாபுரிச்‌ சேவகர்கள்‌) மீட்டார்கள்‌ 
என்பதை நாம்‌ காண்போம்‌. ஆகையால்‌ இந்த முன்னுரைத்‌ 
தலின்‌ வார்த்தைகளானவை, யூதர்கள்‌ பவுலைக்‌ கட்டிய 
செயலின்‌ விளைவாக அவர்‌ புறஜாதியாரின்‌ கைகளில்‌ ஒப்பு 
விக்கப்படுவார்‌ என்று அர்த்தம்‌ தருவதாக இருக்க வேண்டும்‌. 
விஷயம்‌ இப்படியிருக்க, லூக்கா இவ்விதமான சொல்லாக்‌ 
கத்தைப்‌ பயன்படுத்தியது ஏன்‌? அநேகமாக அவர்‌, பவுலுக்கு 
என்ன நடக்க வேண்டியிருந்தது என்பதற்கும்‌, இயேசு தமக்கு 
எருசலேமில்‌ என்ன நடக்கும்‌ என்று அவரே கூறிய முன்னு 
ரைத்தலுக்கும்‌ (லூக்‌. 18:32) இடையில்‌ ஒரு இணைவை 
எடுத்துக்காட்ட விரும்பியிருக்கலாம்‌. 

அகபுவின்‌ வருகைக்கு முன்பு, லூக்காவும்‌, பவுலின்‌ பயணத்‌ 
தோழர்களாய்‌ இருந்த மற்றவர்களும்‌, அவரைப்‌ போக 
வேண்டாம்‌ என்று வற்புறுத்தியவர்களின்‌ சார்பில்‌ இருந்த 
தில்லை. இருப்பினும்‌, எருசலேமை நெருங்க நெருங்க, 
அநேகமாக அவர்கள்‌ அதிகமாய்‌ அச்சம்‌ கொண்டவர்களா 
யிருக்கலாம்‌. எருசலேமானது அறுபது மைல்கள்‌ தொலைவில்‌ 
இருந்த நிலையில்‌, அகபுவின்‌ காட்சித்‌ தோற்ற அறிவிப்பானது 
அவர்களை (அச்சத்தின்‌) கடைக்‌ கோடிக்குத்‌ தள்ளி விட்டது. 
“போக வேண்டாம்‌! போக வேண்டாம்‌!” என்று வேண்டு 
கோள்‌ விடுத்துக்‌ கூச்சலிடுவதில்‌ லூக்காவும்‌ மற்றவர்களும்‌ 
சேர்ந்து கொண்டார்கள்‌. “இவைகளை நாங்கள்‌ கேட்ட 
பொழுது, எருசலேமுக்குப்‌ போக வேண்டாமென்று, 
நாங்களும்‌ அவ்விடத்தாரும்‌ அவனை வேண்டிக்‌ 
கொண்டோம்‌” (அப்‌. 21:12) என்று லூக்கா ஒப்புக்‌ கொண்டார்‌. 
அவர்கள்‌ பின்வருமாறு விவாதம்‌ செய்தார்கள்‌ என்று நான்‌ 
கற்பனை செய்கின்றேன்‌: “எருசலேமுக்கு இரண்டு நாட்கள்‌ 
பிரயாண தூரத்தில்தான்‌ இருக்கின்றோம்‌. நன்கொடையை 
நாங்கள்‌ எடுத்துச்‌ செல்ல முடியும்‌. நீங்கள்‌ உங்களை அபாயத்‌ 
திற்குள்ளாக்கத்‌ தேவையில்லை!” அவர்கள்‌ (அகபு கூறிய) 
முன்னுரைத்தலை போதிய அளவு நெருங்கி கவனிக்கவில்லை. 


18 


பரிசுத்த ஆவியானவர்‌, “பவுல்‌ சென்றால்‌, இது அவருக்கு 
நடக்கும்‌?” என்று கூறவில்லை, மாறாக “இது தான்‌ 
நடக்கப்போகின்றது” என்றே ஆவியானவர்‌ கூறினார்‌. போக 
வேண்டாம்‌ என்று அவர்கள்‌ பவுலை வேண்டியபோது, 
தேவனைப்‌ பொய்யராக்கும்படிக்கு அவர்கள்‌ அவரை கேட்டுக்‌ 
கொண்டார்கள்‌. 

பவுல்‌ தாம்‌ மிகவும்‌ நேசித்த சகோதரர்களால்‌ சூழப்‌ 
பட்டிருந்தார்‌, அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ அவரைப்‌ போகக்‌ 
கூடாதென்று குரல்‌ எழுப்பி வற்புறுத்திக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
அவருக்கு மிகவும்‌ அன்பான லூக்கா, தமது கண்களில்‌ 
கண்ணீருடன்‌ வேண்டுகோள்‌ விடுத்துக்‌ கொண்டிருந்தார்‌; 
தீமோத்தேயு அவரைக்‌ கெஞ்சும்‌ விழிகளுடன்‌ நோக்கினார்‌. 
ஒரு குரல்‌ கூட மாறுபட்டு ஒலிக்கவில்லை. இது அந்த 
அப்போஸ்தலரால்‌ தாங்கக்‌ கூடியதற்கும்‌ மேலானதாக 
இருந்தது. அந்தக்‌ கூக்குரலுக்கு மேலாகப்‌ பவுல்‌ கதறினார்‌: 
“நீங்கள்‌ அழுது என்‌ இருதயத்தை ஏன்‌ உடைந்து போகப்‌ 
பண்ணுகிறீர்கள்‌? எருசலேமில்‌ நான்‌ கர்த்தராகிய இயேசுவின்‌ 
நாமத்திற்காகக்‌ கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும்‌ 
ஆயத்தமாயிருக்கிறேன்‌ என்றான்‌” (வ. 13). “உடைந்து போக” 
என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தையானது 
“தூளாக நொறுக்குதல்‌” என்று அர்த்தப்படுகின்றது. அவர்கள்‌ 
அதை நிறுத்தாமல்‌ இருந்திருந்தால்‌, அவர்களால்‌ பவுலின்‌ 
தீர்மானத்தை அறழித்திருக்கக்‌ கூடும்‌. 

இது பவுல்‌ தாம்‌ தேவனிடத்தில்‌ ஏற்படுத்திய உறுதிப்‌ 
பாட்டில்‌ பின்வாங்கும்‌ நிலைமைக்கு மிக அருகில்‌ வந்த ஒரு 
நிகழ்ச்சியாக இருக்கலாம்‌ - எல்லாம்‌ அவரது நண்பர்கள்‌ அந்த 
உறுதிப்பாட்டைக்‌ காத்துக்‌ கொள்ள வேண்டாம்‌ என்று 
கெஞ்சியதால்‌ ஏற்பட்டது. அவர்கள்‌ அதைக்‌ கெட்ட நோக்கங்‌ 
களுடன்‌ செய்யவில்லை; அவர்கள்‌ பவுலைப்பற்றி மட்டுமே 
கவலைப்பட்டார்கள்‌. இருந்தாலும்‌ பவுல்‌, தேவனுடைய 
திட்டங்கள்‌ மற்றும்‌ நோக்கங்கள்‌ பற்றி அதிகம்‌ அக்கறையுள்ள 
வராய்‌ இருந்தார்‌. 

கர்த்தருக்கென்று நீங்கள்‌ எதையாவது இழக்கத்‌ துணிந்தால்‌ 
(உங்களில்‌ பலர்‌ இப்படிப்பட்டவர்களாய்‌ இருக்கின்றீர்கள்‌), 
உங்கள்‌ நண்பர்கள்‌ உங்களைப்‌ பித்துப்பிடித்தவர்‌ என்று கூறி, 
உங்கள்‌ உறுதிப்பாட்டை மறு ஆய்வு செய்யும்படி கூறினால்‌ 

















19 


ஆச்சரியப்படாதர்கள்‌. இந்த நண்பர்களில்‌ சிலர்‌ பவுலுக்கு, 
லூக்கா மற்றும்‌ தீமோத்தேயு எவ்வளவு நெருக்கமாய்‌ 
இருந்தார்களோ அந்த அளவுக்கு உங்களிடத்தில்‌ நெருக்கமாய்‌ 
இருந்திருக்கலாம்‌. ஆழ்ந்த அர்த்தமுள்ள நண்பர்கள்‌ எதிராகப்‌ 
பேசும்‌ வரையிலும்‌ பிரசங்கிக்க விருப்பம்‌ கொண்டிருந்த இளம்‌ 
மனிதர்கள்‌ பலரை நான்‌ அறிவேன்‌. தங்கள்‌ திருமண 
உறவுகளில்‌ ஏற்படும்‌ பிரச்சனைகளின்‌ ஊடாகச்‌ செயல்பட 
விரும்பிய பல ஆண்கள்‌ மற்றும்‌ பெண்களை நான்‌ அறிந்திருக்‌ 
கின்றேன்‌. ஆனால்‌ அவர்களின்‌ தீர்மானமானது, “இப்படிப்‌ 
பட்ட கெளரவக்‌ குறைச்சல்களை இனியும்‌ தாங்க வேண்டாம்‌” 
என்று அவர்களின்‌ நண்பர்களிடமிருந்து “அறிவுரை?” 
வரும்வரையில்‌ மட்டுமே தாக்குப்பிடிக்கின்றது. மற்ற 
நாடுகளில்‌ உள்ள இழந்து போகப்பட்டுள்ள மக்களுக்குப்‌ 
போதிக்கச்‌ செல்லும்‌ பாரம்‌ கொண்ட இருதயங்களை நான்‌ 
அறிந்துள்ளேன்‌. ஆனால்‌ அவர்கள்‌ நண்பர்களால்‌ மனதை 
மாற்றப்படும்‌ வரையே அந்நிலை நீடிக்கின்றது. இந்த 
நண்பார்களில்‌ பலர்‌ கெட்ட நோக்கங்களுடன்‌ செயல்பட்ட 
இல்லை; அவர்கள்‌, தாங்கள்‌ அன்புகூர்ந்த மக்களைப்‌ பற்றி 
மட்டுமே கவலைப்பட்டார்கள்‌. கிறிஸ்தவர்‌ ஒருவருக்கு, 
தம்முடைய சொந்த நலன்கள்‌ என்பவை கர்த்தரிடத்தில்‌ அவர்‌ 
கொண்ட உறுதிப்பாட்டிற்கு உண்மையாய்‌ இருப்பதைக்‌ 
காட்டிலும்‌ முக்கியமானவையல்ல என்பதை அவர்கள்‌ புரிந்து 
கொள்ளவில்லை. எதையாவது இழக்கக்‌ கூடிய சூழ்நிலையுள்ள 
உறுதிப்பாட்டை நீங்கள்‌ தேவனுக்கென்று மேற்கொள்ளும்‌ 
போது, உங்களை அவரது கரங்களில்‌ ஒப்புவித்து, விளைவை 
அவரது பொறுப்பில்‌ விட்டு விடுங்கள்‌. உங்கள்‌ நண்பர்கள்‌ 
உங்களின்‌ தீர்மானத்தைப்‌ பலவீனப்படுத்தும்படி அனுமதித்து 
விடாகஷூர்கள்‌.”” 

நீங்கள்‌ கர்த்தருக்காக எல்லாவற்றையும்‌ இழக்கத்‌ துணிந்து, 
உங்கள்‌ நண்பர்கள்‌ உங்கள்‌ மனதைத்‌ திருப்ப முடியாமல்‌ 
போகும்போது, நமது வேக பாடப்பகுதியில்‌ நடந்தது போன்ற 
நிகழ்ச்சியே உங்களையும்‌ தொடரும்‌ என்று நான்‌ நம்புகின்‌ 
றேன்‌. அவரைச்‌ “சம்மதிக்கப்‌ பண்ண முடியாது” என்று 
லூக்காவும்‌ மற்றவர்களும்‌ கண்டபோது, அவர்கள்‌ “அமர்ந்‌ 
இருந்தார்கள்‌” (விட்டுவிட்டார்கள்‌) மற்றும்‌ முதலிலேயே 
அவர்கள்‌ கூறியிருக்க வேண்டியதை அப்போது கூறினார்கள்‌: 











20 


“கர்த்தருடைய சித்தம்‌ ஆகக்கடவது!””” (வ. 14). 

தேவனுடைய பிள்ளைகள்‌ பட்டினியாய்ப்‌ போவதையோ, 
வியாதிப்படுவதையோ அல்லது துன்பத்தை அனுபவிப்‌ 
பதையோ ஒருபொழுதும்‌ தேவன்‌ விரும்புவதில்லை என்று 
சிலர்‌ இன்றைய நாட்களில்‌ போதிக்கின்றார்கள்‌. இருப்பினும்‌, 
துன்பம்‌ காத்திருந்த வேளையிலும்‌ பவுல்‌ எருசலேமுக்குச்‌ 
செல்வது தேவனுடைய சித்தமாய்‌ இருந்தது. சில வேளைகளில்‌ 
உயரிய ஒரு நோக்கத்திற்காகச்‌ சொந்த நலன்களை தியாகம்‌ 
செய்தாக வேண்டும்‌. பவுல்‌ எருசலேமுக்குச்‌ சென்று கைது 
செய்யப்படுவதில்‌ தேவன்‌ என்ன நோக்கமுடையவராய்‌ 
இருந்திருக்கக்‌ கூடும்‌? நான்‌ இரு நோக்கங்களை யோசிக்‌ 
கின்றேன்‌: 

முதலாவது, பவுல்‌ பல நாட்களுக்கு முன்னதாக பேதுரு 
வுக்குக்‌ கொடுத்திருந்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்று 
வதற்காக எருசலேம்‌ செல்ல வேண்டியது அவசியமாய்‌ 
இருந்தது. பேதுரு பவுலினிடத்தில்‌, “ஏழைகளை நினைத்துக்‌ 
கொள்ளும்படி” (இது எருசலேம்‌ மற்றும்‌ யூதேயாவில்‌ இருந்த 
ஏழைகளை என்று அர்த்தப்படும்‌) கேட்டுக்‌ கொண்டிருந்தார்‌, 
பவுலும்‌ தாம்‌ அப்படியே செய்வதாகக்‌ கூறியிருந்தார்‌ (கலா. 
2:10). நீண்ட காலமாகிய போதும்‌, அவர்‌ கம்‌ வார்த்தையை 
காப்பாற்றியிருந்தார்‌. நன்கொடையானது திருப்திகரமான 
முடிவுக்குக்‌ கொண்டு வரப்படுவதற்கு தொலைக்கட்டுப்‌ 
பாட்டுச்‌ சாதனம்‌ எதையும்‌ பயன்படுத்துவதற்கு வழியில்லா 
திருந்தது. முன்னமே யோசித்தபடி, சகோதரர்களுக்கிடையில்‌ 
சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காகப்‌ பவுல்‌ தமது உயிரையும்‌ 
பணயம்‌ வைக்கக்‌ துணிந்தார்‌. 

இரண்டாவதாக, இருபது ஆண்டுகளுக்கும்‌ அதிகமான 
காலத்திற்கு முன்பு பவுலுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு வாக்குத்‌ 
குத்தத்தை நிறைவேற்றுவதற்காகப்‌ பவுல்‌ சிறைப்படுத்தப்‌ 
படுவது (“கட்டப்படுதல்‌”ககைது செய்யப்படுதல்‌) அவருக்கு 
அவசியமாய்‌ இருந்தது. பவுலின்‌ மனமாற்றத்திற்குப்‌ பிறகு 
இயேசு, “... அவன்‌ (பவுல்‌) புறஜாதிகளுக்கும்‌ ராஜூக்களுக்கும்‌ 
.. என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான்‌ தெரிந்து 
கொண்ட பாத்திரமாயிருக்கிறான்‌”” (அப்‌. 9:15; அடிக்‌ 
கோடிட்டவை என்னால்‌ வலியுறுத்தப்படுகின்றன) என்று 
கூறியிருந்தார்‌. பின்பு வந்த இரு பத்தாண்டுகளில்‌, பவுல்‌ 











21 


ஆயிரக்கணக்கான புறஜாதியாருக்குப்‌ பிரசங்கித்திருந்தார்‌, 
ஆனால்‌ அரசர்களுக்கு அவர்‌ பிரசங்கித்திருந்ததில்லை. இந்த 
வாக்குத்தத்தமானது எவ்விதம்‌ நிறைவேற்றப்படக்‌ கூடுமான 
தாயிருந்தது? பவுல்‌ பிரசங்கிப்பதை அரசர்‌ எவராவது வந்து 
கேட்பார்‌ என்பதோ அல்லது எந்த ஒரு அரசரின்‌ அரண்மனைக்‌ 
காவது பவுலை வரும்படி அமைக்கும்‌ அரச கட்டளையைப்‌ 
பவுல்‌ பெறலாம்‌ என்பதோ நடக்க முடியாததாக இருந்தது. 
இயேசுவின்‌ வாக்குத்தத்தம்‌ நிறைவேறும்படியான 
ஏற்பாட்டைத்‌ தேவன்‌ எவ்விதம்‌ செய்திருந்தார்‌? பவுல்‌ கைது 
செய்யப்படும்படியாக அவர்‌ அனுமதித்தார்‌. தொடர்ந்து வரும்‌ 
பாடங்களில்‌, பவுல்‌ - தமது உயிர்‌ வாழ்வு பற்றிய விசாரணைக்‌ 
கைதியாக இருந்தபடியே - அரச அதிகாரங்களின்‌ முன்பாகப்‌ 
பலமுறை பிரசங்கித்ததை நாம்‌ காண்போம்‌! தேவனுடைய 
வழிகள்‌ பெரும்‌ வியப்பானவைகளாயிருக்கிறதல்லவா? 





எருசலேமுக்குப்‌ பயணம்‌ 
செல்லுதல்‌ (21:15-17) 

வசனம்‌ 15ல்‌, “அந்த நாட்களுக்குப்‌ பின்பு [செசரியாவில்‌ 
இருந்த நாட்கள்‌ மற்றும்‌ உணர்வுக்குவியல்‌ நிறைந்த 
நாட்களுக்குப்‌ பிறகு] நாங்கள்‌ பிரயாண சாமான்களை 
ஆயத்தம்‌ பண்ணிக்‌ கொண்டு எருசலேமுக்குப்‌ போனோம்‌” 
என்று லூக்கா கூறினார்‌. “ஆயத்தம்‌ பண்ணிக்‌ கொண்டு” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தையானது 
அவர்களின்‌ பொருட்களைக்‌ கட்டிச்‌ சேர்த்து வைத்ததைக்‌ 
குறிப்பிடுகின்றது, ஆனாலும்‌ இது லூக்கா இன்னும்‌ மற்றவர்கள்‌ 
அனைவரும்‌ தங்கள்‌ மனங்களைக்‌ தயாரித்துக்‌ கொள்ள 
வேண்டியிருந்தது; வரப்போகின்றவைகளுக்கு அவர்கள்‌ 
தங்களை அமைதியாகக்‌ கீழ்ப்படுத்தினார்கள்‌. 

செசரியாவில்‌ இருந்த சீஷார்களில்‌ சிலர்‌ அவர்களுடன்‌ 
இணைந்து சென்றார்கள்‌ (வ. 16௮). ஒருவேளை, பண்டி 
கைக்குச்‌ செல்ல விரும்பிய யூதர்கள்‌ சிலர்‌ இவர்களில்‌ இருந்‌ 
இருக்கலாம்‌, ஆனால்‌ பவுலையும்‌ மற்றவர்களையும்‌, “சீப்புரு 
தீவானாகிய”” மினாசோன்‌ என்னும்‌ ஒரு பழைய சீஷனிடத்‌ 
இலே” [அவர்கள்‌] தங்கும்படியாக?” (வ. 16ஆ) செய்வதே 





22 


அவர்களின்‌ முக்கியமான முதன்மை நோக்கமாயிருந்தது. 
நூறாயிரக்கணக்கான யூதர்கள்‌ புனிதப்‌ பயணிகளாகப்‌ 
பண்டிகை நாட்களில்‌ எருசலேமுக்கு வந்திருக்கும்‌ வேளையில்‌ 
அங்கு தங்குமிடம்‌ ஒன்றைக்‌ காண்பது பெரும்பாலும்‌ 
சாத்தியமற்றதாயிருந்தது. எருசலேமில்‌ மதிப்புச்‌ சற்றுக்கூட 
இல்லாத மனிதர்‌ உள்ளிட்ட ஒரு குழுவுக்கு இடம்‌ கிடைப்ப 
தென்பது இன்னும்‌ அதிகமான பிரச்சனையாய்‌ இருந்திருக்கும்‌ 
(21:20-22, 27, 28), அக்குழுவில்‌ கூடுதலாக, இழிவாகக்‌ 
கருதப்பட்ட புறஜாதியார்‌”” குறைந்தபட்சம்‌ ஏழு போர்‌ 
இருந்தார்கள்‌. பவுலின்‌ குழுவினர்‌ தங்குவதற்குப்‌ போதுமான 
அளவு பெரிய வீடு ஒன்றும்‌, அவர்களைத்‌ தங்கும்படி 
அழைக்குமளவுக்கு போதுமான பெரிய மனதும்‌ மினா 
சோனிடம்‌ இருந்தன. இவ்விதமாகப்‌ பவுலும்‌ அவருடைய 
நண்பர்களும்‌ எருசலேம்‌ வந்து சேர்ந்தார்கள்‌ (வ. 17). 
எருசலேமுக்கு இயேசுவின்‌ கடைசிப்‌ பயணம்‌ மற்றும்‌ 
அதே நகருக்குப்‌ பவுலின்‌ கடைசிப்‌ பயணம்‌ ஆகியவை பற்றிய 
லூக்காவின்‌ விபரங்களுக்கிடையில்‌ உள்ள ஒற்றுமைகள்‌ பற்றிப்‌ 
பல எழுத்தாளர்கள்‌ விமர்‌சித்திருக்கின்றார்கள்‌. லூக்கா 9:51ல்‌ 
இயேசுவைப்‌ பற்றி நாம்‌, “.. அவர்‌ எடுத்துக்கொள்ளப்படும்‌ 
நாட்கள்‌ சமீபித்தபோது, அவர்‌ எருசலேமுக்குப்‌ போகக்‌ தமது 
முகத்தைத்‌ திருப்பி””* என்று வாசிக்கின்றோம்‌. இயேசு தமக்கு 
எருசலேமில்‌ காத்திருந்தது என்ன என்பதை அறிந்திருந்தார்‌ 
லூக்‌. 18:31-33), ஆனாலும்‌ அவர்‌ அங்கு சென்றார்‌ - அது 
தேவனுடை சித்தம்‌ என்று அறிந்தவராய்‌ அப்படிச்‌ சென்றார்‌. 
அது போலவே, பவுலும்‌ “எருசலேமுக்குப்‌ போகத்‌ தமது 
முகத்தைத்‌ திருப்பியிருந்தார்‌”, அவர்‌ நிறுத்தப்படாதிருந்தார்‌. 





முடிவுரை 

தேவனுடைய சித்தத்தைச்‌ செய்தல்‌ என்பது எப்பொழு 
துமே ஓரளவுக்கு ஏதாவது அபாயத்தை ஏற்படுத்துவதாகவே 
இருக்கின்றது. தேவன்‌ சுலபமான பணிகளை ஒருபொழுதும்‌ 
தருவதில்லை. கிறிஸ்தவம்‌ என்பது மயங்கி விழும்‌ மனமுடை 
யவர்களுக்கானதல்ல. தேவனுக்காக மேற்கொள்ளப்படும்‌ 
துணிகரச்‌ செயல்கள்‌ களைப்படையச்‌ செய்யும்‌ சாகசத்‌ 
தேடுதல்காரர்களால்‌ மேற்கொள்ளப்படும்‌ செயற்கையான 


23 


துணிகரச்‌ செயல்கள்‌ போன்றவைகளாக இருப்பதில்லை. 
இவைகள்‌ துணிகரச்செயல்கள்‌ என்றே கருதப்படுவதில்லை - 
ஏனென்றால்‌ அவர்‌ நம்மை ஒருபொழுதும்‌ கைவிடுவதில்லை 
மற்றும்‌ அவர்‌ எப்பொழுதும்‌ நமக்குப்‌ பின்னாக இருந்து 
செயல்பட்டுக்‌ கொண்டிருக்கின்றார்‌. 


நான்‌ உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னைக்‌ கை 
விடுவதுமில்லை என்று அவர்‌ சொல்லியிருக்கிறாரே 
அதனாலே நாம்‌ தைரியங்கொண்டு: கர்த்தர்‌ எனக்குச்‌ 
சகாயர்‌, நான்‌ பயப்படேன்‌, மனுஷன்‌ எனக்கு என்ன 
செய்வான்‌ என்று சொல்லலாமே (எபி. 13:5, 69. 


அன்றியும்‌, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்‌ 
பட்டவர்களாய்த்‌ தேவனிடத்தில்‌ அன்புகூருகிறவர்‌ 
களுக்குச்‌ சகலமும்‌ நன்மைக்கு எதுவாக நடக்கிறதென்று 
அறிந்திருக்கிறோம்‌ (ரோமர்‌ 8:28). 


என்று வாசிக்கின்றோம்‌. 

பவுலின்‌ வாழ்வைப்‌ போலவே உங்கள்‌ வாழ்வும்‌ 
அச்சுறுத்தப்பட்டாலும்‌, “... நம்முடைய கர்த்தரும்‌ இரட்சகரு 
மாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்‌ 
படும்‌ பிரவேசம்‌ உங்களுக்குப்‌ பரிபூரணமாய்‌ அளிக்கப்படும்‌” 
(2 பேது. 1:11; NIV) என்பதால்‌ நாம்‌ தைரியத்துடன்‌ மரணத்தை 
எதிர்கொள்ள முடியும்‌. நீங்கள்‌ ஒரு உண்மையுள்ள கிறிஸ்த 
வராய்‌ இருந்தால்‌, நீங்கள்‌ இழக்க முடியாது. 

ஒரு மனிதர்‌ மேற்கொள்ளக்கூடிய மிக அபாயமான 
துணிகரச்‌ செயல்‌ எது என்று நீங்கள்‌ அறிவீர்களா? அது தேவனு 
டைய சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படிய மறுப்பதேயாகும்‌! உங்களில்‌ 
சிலர்‌, நீங்கள்‌ இயேசுவின்‌ மீது கொண்டுள்ள விசுவாசத்தை 
அறிக்கையிட்டு, ஞானஸ்நானம்‌ பெறும்படி தேவன்‌ விரும்பு 
கின்றார்‌ என்பதை அறிந்திருக்கின்றீர்கள்‌ - ஆனால்‌ பவுலின்‌ 
நண்பர்கள்‌ அவரை எருசலேமுக்குப்‌ போகாதிருக்கும்படிப்‌ 
பேசியதைப்‌ போலவே உங்கள்‌ நண்பர்களும்‌ நீங்கள்‌ தேவனு 
டைய சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ இருக்கும்படி 
உங்களிடத்தில்‌ பேசுகின்றார்கள்‌. உங்கள்‌ வாழ்க்கைக்கான 
தேவனுடைய சித்தத்திற்கு எதிராகப்‌ பேசும்படி நீங்கள்‌ ஒரு 
பொழுதும்‌, யாரையும்‌ அனுமதித்து விடாதீர்கள்‌! உங்கள்‌ 


24 


அழிவற்ற ஆத்துமாவுக்கு அபாயம்‌ ஏற்படும்படி யான நிலையில்‌ 
வைத்து விடாதீர்கள்‌! இன்றே கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படி யுங்கள்‌. 


காட்சி-உதவிக்‌ குறிப்புகள்‌ 


இப்பாடத்தை நீங்கள்‌ ஒரு வகுப்பறை அமைப்பில்‌ 
பயன்படுத்தினால்‌, பின்வரும்‌ கவன ஈர்ப்பை நீங்கள்‌ 
பயன்படுத்துவதை மகிழ்வுடன்‌ அநுபவிக்கலாம்‌: இடுப்புக்‌ 
கச்சை (0௦1) ஒன்றை (அதிக அகலமானது மிகவும்‌ நல்லது) 
வகுப்புக்குக்‌ கொண்டு செல்லுங்கள்‌. வகுப்பின்‌ துவக்கத்தில்‌ 
அதைக்‌ கைகளில்‌ உயர்த்திப்பிடித்து, “இது பல்வேறு 
மக்களுக்குப்‌ பல்வேறு கருத்துக்களைப்‌ பிரதிநிதித்துவப்‌ 
படுத்துகின்றது. ஒரு மனிதருக்கு இது அவரின்‌ காற்சட்டை 
களை இறுக்கிப்‌ பிடிக்கும்‌ கருவியாயிருக்கின்றது. ஒரு 
குழந்தைக்கு இது பெற்றோரின்‌ தண்டனையைப்‌ பிரதிநிதிப்‌ 
படுத்துகின்றது. ஆயினும்‌ பவுலுக்கு இது சிறையிருப்பின்‌ 
அடையாளமாய்‌ விளங்கிற்று!” என்று கூறுங்கள்‌. பவுலின்‌ 
கச்சையை அகபு பயன்படுத்தியது எப்படி என்று செயல்முறை 
விளக்கம்‌ கொடுங்கள்‌. 





பிரசங்கக்‌ குறிப்புகள்‌ 


“அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ பாகம்‌ 2” இதழில்‌ 
இருந்து “நீங்கள்‌ எதற்காக மரிப்பீர்கள்‌?” என்ற பாடத்தை 
நீங்கள்‌ பயன்படுத்தாதிருந்தால்‌, இந்தப்‌ பாடமானது இப்படிப்‌ 
பின்‌ தொடர்பாக “நீங்கள்‌ எதற்காக மரிக்கச்‌ சித்தமுள்ளவரா 
யிருக்கின்றீர்கள்‌?” என்று தலைப்பிட்டுப்‌ பயன்படுத்தப்பட 
முடியும்‌. பல ஆண்டுகளாக, பல மக்கள்‌ பல மாபெரும்‌ (மற்றும்‌ 
அவ்வளவு பெரியதல்லாத) காரணங்களுக்காக மரிக்கத்‌ 
துணிந்திருக்கின்றார்கள்‌. சகோதரர்களின்‌ நடுவில்‌ சமாதானத்‌ 
தைக்‌ கொண்டு வருவதற்காகப்‌ பவுல்‌ மரிக்கத்‌ துணிந்தார்‌. 
உங்கள்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்பவர்களிடத்தில்‌, “ 
எதற்காக மரிக்கச்‌ சித்தமுள்ளவர்களாய்‌ இருக்கின்றீர்கள்‌?” 
என்று கேளுங்கள்‌. 





ங்கள்‌ 


25 


குறிப்புகள்‌ 

'வசனம்‌ 3ல்‌ அவர்கள்‌ “சீரியா நாட்டிற்குப்‌” பயணம்‌ செய்ததாக லூக்கா 
கூறினார்‌. பெனிக்கே தேசம்‌ என்பது சீரியா என்ற ரோம மாகாணத்தின்‌ ஒரு 
பகுதியாகும்‌. “கருவைப்‌ பற்றிய மற்ற பழைய ஏற்பாட்டுக்‌ குறிப்புகளுக்கு ஏசாயா 
23; எசே. 26-28; ஆமோ. 1:9, 10 ஆகிய முன்னுரைத்தல்களைக்‌ காணவும்‌. “பவுலும்‌ 
பா்னபாவும்‌ உபகார உதவியை சீரியாவின்‌ அந்தியோகியாவிலிருந்து எருசலேமுக்குக்‌ 
கொண்டு சென்ற பொழுது, தீருவில்‌ இருந்த சகோதரர்களில்‌ சிலரைச்‌ சந்தித்திருக்கச்‌ 
சாத்தியக்‌ கூறுண்டு (11:27-80; 12:25). “அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 
4” இதழில்‌ அப்‌. 19:21 மற்றும்‌ 20:22க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌. “சபையின்‌ 
செயல்பாடுகளில்‌ பிள்ளைகள்‌ கலந்து கொண்ட சந்தர்ப்பப்‌ பொருள்‌ நடபடிகளின்‌ 
புத்தகத்தில்‌ இவ்விடத்தில்கான்‌ முதன்முதலாகக்‌ குறிப்பிடப்படுகின்றது. 
“அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 4” இதழில்‌ 20:36க்கான குறிப்புகளைக்‌ 
காணவும்‌. “சிலர்‌ இவ்விடத்தில்‌ தனிமையின்‌ குறிப்பைக்‌ காணுகின்றனர்‌ - மற்றும்‌ 
மறைமுகமான முரண்பாடு ஒன்றையும்‌ காணுகின்றனர்‌: “நாங்கள்‌ கப்பலில்‌ ஏறி” 
அபாயத்தை நோக்கி முன்னேறுகையில்‌, அவர்கள்‌ பாதுகாப்பிற்காக “தங்கள்‌ 
வீடுகளுக்குத்‌ திரும்பிப்‌ போனார்கள்‌. ” £ 
மட்டுமே சென்றது, இவ்விதமாகப்‌ பவுலும்‌ மற்றவர்களும்‌ அங்கிருந்து நடைப்‌ 
பயணத்தை மேற்கொண்டனர்‌ என்று இவ்வார்த்தையமைப்பு சுட்டிக்காட்டுவதாகச்‌ 


கப்பலானது பித்தலோமாய்‌ நகர்‌ வரை 


சிலர்‌ நினைக்கின்றார்கள்‌. “அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 4” இதழில்‌ 
20:4க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌. 'உபசரிப்பாகக்‌ கருதப்படுவது எது மற்றும்‌ 
குண்டனை விதிப்பாகக்‌ கருதப்படுவது எது என்பவைகள்‌ பற்றிய கருத்துக்கள்‌ 
கலாச்சாரங்கள்‌ பலவற்றிலும்‌ மாறுபடுகின்றவைகள்‌ ஆதலால்‌, மாறுபட்ட 
பகுதிகளுக்கு ஏற்ப இதைத்‌ தழுவியமைத்துக்‌ கொள்வது தேவை. கிறிஸ்தவர்கள்‌ 
தங்கள்‌ சக கிறிஸ்தவர்களைச்‌ சலிப்படையச்‌ செய்யக்‌ கூடாது (நீதி. 25:17), ஆனாலும்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ உபசரிப்புத்‌ தன்மையுடன்‌ இருக்க வேண்டும்‌ (எபி. 13:2)! 
“அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 2” இதழில்‌ அப்‌. 10:1க்கான 
குறிப்புகளைக்‌ காணவும்‌. '2வேதவசனப்‌ பகுதியில்‌ (9:30; 18:22) குறிப்பிடப்‌ 
பட்டுள்ள காலங்களுடன்‌ கூடுதலாக, பவுல்‌ சீரியாவின்‌ அந்தியோகியாவிலிருந்து 
எருசலேம்‌ சென்ற பயணத்தின்‌ போதும்‌, எருசலேமிலிருந்து மறுபடி திரும்பிச்‌ சென்ற 
பயணத்தின்‌ போதும்‌ செசரியாவுக்குச்‌ சென்றிருக்கலாம்‌. லூக்கா “அநேக நாட்கள்‌” 
என்று கூறினார்‌. இது ஆறு முதல்‌ பத்து நாட்கள்‌ வரையில்‌ இருக்கலாம்‌ என்று 
மதிப்பிடப்படுகின்றது. '*நான்‌ ஒரு சிறுவனாயிருந்த போது, “சுவிசேஷகன்‌” என்ற 
வார்த்தையானது அங்குமிங்கும்‌ பயணம்‌ செய்து சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிப்‌ 
பவருக்கே பெரும்பாலும்‌ குறிப்பிடப்பட்டது - இதற்கு முரண்பட்ட வகையில்‌, 
“பிரசங்கியார்‌” என்பவர்‌ ஓரிடத்தில்‌ தங்கியிருப்பவராயிருக்கின்றார்‌. இருபதுக்கும்‌ 
மேற்பட்ட வருடங்கள்‌ பிலிப்பு செசரியாவிலேயே குடியிருந்த பின்னரும்‌ கூட 
“சுவிசேஷகன்‌”” என்றே அறியப்பட்டார்‌. '1*இந்த விளக்கச்‌ சொற்றொடரை 
“யோவான்‌ ஸ்நானன்‌”; “கோல்பதனிடுகிறவனாகிய சீமோன்‌” முதலியவற்றுடன்‌ 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கவும்‌. “சுவிசேஷத்தை முழு நேரமும்‌ பிரசங்கிக்கன்றவரை 
“சுவிசேஷகா்‌”” என்ற சொற்றொடரால்‌ அழைப்பதே நான்‌ விரும்பித்‌ தேர்வு 
செய்வதாகும்‌. என்னைப்‌ பொறுத்தமட்டில்‌ “பிரசங்கியார்‌”” அல்லது “ஊழியர்‌” 
என்பகைக்காட்டிலும்‌ இந்தச்‌ சொற்றொடரானது மிகவும்‌ திட்டவட்ட முள்ள 
தாயிருக்கின்றது. '”அவர்கள்‌ திருமணமாகாமல்‌ இருந்ததில்‌ தனிச்‌ சிறப்பான பரிசுத்த 
தன்மை எதுவும்‌ இருந்ததாக லூக்கா யோசனை தெரிவிக்கும்‌ சுட்டிக்காட்டுதல்‌ 
எதுவும்‌ இல்லை. அவர்கள்‌ “முதல்‌ கன்னியா ஸ்திரீகள்‌” அல்ல. '£“அப்போஸ்‌ 
தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 1” இதழின்‌ சொற்பொருள்‌ அகராதியில்‌, “Prophet” - 


26 


தீர்க்கதரிசி என்ற வார்த்தையின்‌ கீழ்‌ காணவும்‌. '1 தீமோ. 2:12ஐயும்‌ காணவும்‌. 
பவுல்‌ ரோமாபுரியில்‌ இருந்தபோது லூக்கா அவருடன்‌ சேர்ந்து கொண்டதால்‌ 
அவர்‌ பவுலின்‌ பலஸ்தீனியச்‌ சிறையிருப்பின்போது பவுலுடன்‌ நெருக்கமாய்த்‌ 
தங்கியிருந்திருக்கலாம்‌. இவ்விதமாக செசரியாவிலோ அல்லது அதற்கு அருகிலோ 
அவர்‌ அதிகமான காலத்தைச்‌ செலவிட்டிருக்கலாம்‌. 

2பூழைய ஏற்பாட்டு எடுத்துக்காட்டுகளுக்கு, 1 இரா. 11:29-31; 22:11; ஏசாயா 
20:2-4; எரே. 13:1-11; 27:1-11; 28:1-17; எசே. 4; 5:1-4; சகரியா 11:7-14 இவைகளைக்‌ 
காணவும்‌. 22]Vயில்‌ “ஜா]&”” என்றுள்ளது. இது வெளியணியாடையை உடலுடன்‌ 
இறுக்கிப்‌ பிடிப்பதற்காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ தோல்‌ அல்லது துணியினால்‌ ஆன 
கச்சை அல்லது பட்டையாகும்‌. “உங்கள்‌ நண்பர்களின்‌, விசேஷமாகக்‌ கிறிஸ்தவ 
நண்பர்களின்‌ ஆலோசனை மற்றும்‌ புத்திமதியை, நீங்கள்‌ ஒருபொழுதும்‌ கவனிக்கக்‌ 
கூடாதென்று நான்‌ கூறவில்லை (நீதி. 24:6), இதற்கு முன்பு பவுல்‌ தமது கிறிஸ்தவ 
நண்பர்கள்‌ தம்மை அபாயமான சூழ்நிலைகளில்‌ இருந்து விலகியிருக்கும்படி கூறிய 
புத்திமதிகளைக்‌ கேட்டு நடந்தார்‌ (எடுத்துக்காட்டாக, 19:30, 31). இந்த 
வேளையிலோ, பவுலின்‌ நண்பர்கள்‌ பவுலைத்‌ தேவனுக்குக்‌ கழ்ப்படியாதிருக்கும்‌ 
படி கேட்டுக்‌ கொண்டிருந்தார்கள்‌. யாராயிருந்தாலும்‌, நெருங்கிய நண்பரைக்‌ கூட 
உங்களிடத்தில்‌ தேவன்‌ விரும்பும்‌ செயல்பாட்டிற்கு எதிரிடையாகப்‌ பேசுவதற்கு 
அனுமதித்து விடாதீர்கள்‌. “அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 4” இதழில்‌ 
அப்‌. 18:21க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌. 2சீப்புரு தீவில்தான்‌ பவுலும்‌ பர்னபாவும்‌ 
தங்களின்‌ முதலாவது ஊழியப்‌ பயணத்தைத்‌ தொடங்கியிருந்தார்கள்‌. மினாசோன்‌ 
என்பவர்‌ பவுலையும்‌ மற்ற புறஜாதியாரையும்‌ தமது வீட்டில்‌ வந்து தங்கும்படி 
அழைத்திருந்ததால்‌ அவர்‌ (மினாசோன்‌) ஒரு பலஸ்தீனிய யூதராயிராமல்‌ கிரேக்க 
பாஷை பேசும்‌ யூதராய்‌ இருந்திருப்பார்‌. “*மினாசோனைப்‌ பற்றி நாம்‌ இந்த ஒரு 
இடத்தில்‌ மட்டுமே படிக்கின்றோம்‌. இவருக்கு எருசலேமில்‌ ஒரு வீடு இருந்தது 
என்ற விபரத்துடன்‌ எருசலேம்‌ சபையின்‌ அடிப்படை உறுப்பினர்களில்‌ ஒருவராக 
இவர்‌ இருந்திருப்பார்‌ என்பகைச்‌ சுட்டிக்காட்டுவகற்காக லூக்கா, “பழைய சீஷன்‌” 
என்று குறிப்பிட்டி ருக்கலாம்‌ - அல்லது லூக்காவின்‌ இரு தொகுதி வரலாற்றுக்கு 
லூக்கா 1:8) இவர்‌ ஒரு மூல ஆதாரமாயிருந்தார்‌ என்பதற்காக லூக்கா இதைக்‌ 
குறிப்பிட்டிருக்கலாம்‌ - அல்லது இது குறிப்பிடத்‌ தக்க முக்கியத்துவம்‌ எதுவுமற்ற 
ஒரு விபரமாக மட்டும்‌ இருக்கலாம்‌. “புறஜாதியார்‌, பண்டிகைகளுக்கு வருவது 
கேள்விப்படாதது அல்ல (யோவா. 12:20); ஆலயத்தின்‌ வெளிப்பகுதியில்‌ இருந்த 
பெரிய மண்டபமானது “புறஜாதியாரின்‌ மண்டபம்‌” என்றே அழைக்கப்பட்டது. 
இருந்த போதிலும்‌ புறஜாதியார்‌ ஒருவர்‌ “தேவனுக்குப்‌ பயந்தவராக,”” 
யூதமார்க்கத்தமைந்தவராகப்‌ போகும்‌ வழியில்‌ இருப்பவராகாதிருந்தால்‌ அவர்‌ 
எருசலேமில்‌ சந்தேகத்திற்குரிய ஒரு நபராய்க்‌ கருதப்பட்டார்‌. “லூக்கா 9:58; 13:33; 
18:31; 19:11, 28 ஆகியவற்றையும்‌ காணவும்‌. 


27 


“பூவுல, நீங்கள்‌ செய்குது 
என்ன?” (21:17-26) 


இப்பொழுது நாம்‌ நடபடிகளின்‌ புத்தகத்தில்‌ மிகவும்‌ 
கலக்கமுள்ள பகுதிகளுக்கு வருகின்றோம்‌: இது எருசலேம்‌ 
தேவாலயத்தில்‌ பாவ நிவாரணப்‌ பலி செலுத்துதலில்‌ பவுலின்‌ 
பங்கேற்பு பற்றிய வரலாறு (21:17-26) எனப்படுகின்றது. பவுல்‌ 
ஏற்கனவே கலாத்தியருக்கு எழுதியிருந்த நிருபத்தில்‌," 
“இவ்விதமாக, நாம்‌ விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்‌ 
படுவதற்கு நியாயப்பிரமாணம்‌ நம்மைக்‌ கிறிஸ்துவினிடத்தில்‌ 
வழி நடத்துகிற உபாத்தியாய்‌ இருந்தது. விசுவாசம்‌ வந்த பின்பு 
நாம்‌ உபாத்திக்குக்‌ க்ழானவர்களல்லவே” (கலா. 3:24, 25) என்று 
எழுதியிருந்தார்‌. அவர்‌ ரோமருக்கு” எழுதியிருந்த நிருபத்தில்‌, 





அப்படிப்‌ போல, என்‌ சகோதரரே, நீங்கள்‌ மரித்தோரி 
லிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும்‌ வேறொருவருடை 
யவர்களாகி, ... கிறிஸ்துவின்‌ சரீரத்தினாலே நியாயப்‌ 
பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள்‌ (ரோமர்‌ 7:4). 


விசுவாசிக்கிற எவனுக்கும்‌ நீது உண்டாகும்படியாகக்‌ 
கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின்‌ முடிவாயிருக்கிறார்‌ 
(ரோமர்‌ 10:4). 


என்று அழுத்தமாக உறுதிப்படுத்தியிருந்தார்‌. 

கிறிஸ்தவர்கள்‌ இனியும்‌ நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்‌ 
பட்டவர்கள்‌ அல்ல, உண்மையில்‌ கிறிஸ்தவர்கள்‌ “கிறிஸ்துவின்‌ 
சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்களா 
னார்கள்‌” [KJV], “கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின்‌ முடிவா 
யிருக்றொர்‌” என்றெல்லாம்‌ எழுதிய மனிதர்‌, “கள்ளர்‌ குகை 
யொன்றில்‌” (மத்‌. 21:13; K]V) பாவ நிவாரணத்திற்கான எட்டு 
பலிகளில்‌” பங்கேற்க மனதுள்ளவராயிருந்தது எப்படி? நம்மில்‌ 
பலர்‌ உணரும்‌ இத்திகைப்பை, விளக்கவுரையாளரான ஆதம்‌ 


28 


கிளார்க்‌ அவர்கள்‌ பின்வருமாறு வெளிப்படுத்தினார்‌: 


இந்தக்‌ கருத்தை நாம்‌ எப்படிக்‌ கவனித்தாலும்‌, இந்த 
நிகழ்ச்சியின்போது, யாக்கோபு மற்ற மூப்பர்கள்‌ மற்றும்‌ 
பவுல்‌ ஆகியோரின்‌ நடத்தையானது ஏற்றுக்‌ கொள்ளப்‌ 
படுவதற்கு மிகவும்‌ கடினமானதாகவே இருக்கின்றது. 
இந்தச்‌ செயல்பாட்டில்‌ நாம்‌ முற்றிலுமாகப்‌ புரிந்து 
கொள்ளாத விஷயம்‌ ஏதோவொன்று காணப்படுகின்றது. 


ஒரு கல்வியாளர்‌ தமது தேவபக்தியின்மையை ஒளித்து 
வைக்க முடியாத அளவுக்கு இவ்விஷயமும்‌ முழுவதும்‌ 
அதிகமாய்‌ முரண்பாடு கொண்டதாக இருக்கின்றது: 





கால்வின்‌ அவர்கள்‌ தமது மரணப்படுக்கையில்‌ தேவனு 
டைய பரிசுத்த தாயாருக்கு” ஒரு பொன்‌ அங்கியை 
பொருத்தனை செய்தார்‌ என்பதை ஒருவர்‌ நம்ப முடியும்‌ 
இது ரோமருக்கும்‌ கலாத்தியருக்கும்‌ நிருபங்களை 
எழுதியவர்‌ தேவாலயத்தின்‌ வெளிமுற்றத்தில்‌ ஏழு 
நாட்கள்‌ நின்றிருந்து, ரபீக்களின்‌ உண்மையற்ற 
உச்சாடனங்களால்‌ சூழப்பட்ட பொருத்தனைக்குத்‌ 
தன்னைக்‌ கீழ்ப்படுத்திக்‌ கொண்டதற்கும்‌, விசுவாசமற்ற 
ஆசாரியர்கள்‌ மற்றும்‌ லேவியர்களால்‌ அந்தக்‌ காலகட்டத்‌ 





தில்‌ கூறப்பட்ட வழிபாட்டு ரீதியானதென்ற மதியீனங்‌ 
கள்‌ எல்லாவற்றையும்‌ அனுமதித்ததற்கும்‌ சமமான 
தாகவே இருந்தது.” 


நடபடிகள்‌ புத்தகத்தின்‌ நேர்மைத்தன்மை மற்றும்‌ ஏவுதல்‌ 
பெற்ற தன்மை ஆகியவற்றில்‌ நம்பிக்கையுள்ளவர்களா 
யிருக்கும்‌ நாம்‌, அப்‌. 21:17-26ல்‌ உள்ள பிரச்சனையின்‌ 
வரலாற்றுருவை மறுப்பதினால்‌ தப்பித்துக்‌ கொள்ள முடியாது. 
பவுல்‌ என்ன செய்தார்‌, ஏன்‌ அதைச்‌ செய்தார்‌ என்ற கேள்வி 
களுடன்‌ நாம்‌ போராட வேண்டியதாய்‌ இருக்கின்றது. 
.கேம்ப்பெல்‌ மார்கன்‌ போன்ற சிலர்‌, பவுலின்‌ செயல்‌ 
பாடுகளில்‌ தற்காப்புவாதத்திற்கானது சிறிதளவே இருந்ததாகக்‌ 
கண்டார்கள்‌: “அந்த நிகழ்ச்சியின்‌ போது பவுல்‌ மாபெரும்‌ 
குவறொன்றைச்‌ செய்தார்‌ என்று நான்‌ கருதுகின்றேன்‌” என்று 
இவர்கள்‌ கூறுகின்றார்கள்‌. இதற்கு மாறாக, பவுலின்‌ நடத்தை 
யானது உயரிய பாராட்டிற்குரியது என்றும்‌, அவர்‌ போதித்த 











29 


ஒவ்வொரு கொள்கையுடனும்‌ அது இணக்கமுடையது 
என்றும்‌ சிலர்‌ நம்புகின்றார்கள்‌. 

பவுலின்‌ இந்தச்‌ செயல்பாடு பற்றி லூக்கா பாராட்டவோ 
அல்லது கண்டனம்‌ செய்யவோ இல்லையென்பதால்‌, நமது 
முடிவுகளில்‌ நாம்‌ உபதேச ரீதியாக இருப்பதென்பது 
முடியாது.” இருப்பினும்‌, இவ்வசனப்‌ பகுதியைப்‌ புரிந்து 
கொள்ள முயற்சி செய்வதிலும்‌, இதை நமது சொந்த வாழ்வில்‌ 
பயன்படுத்தும்படியான கொள்கைகளைக்‌ தேடுவதிலும்‌ 
மதிப்பீடு உள்ளது. பவுல்‌ மிகச்‌ சரியாகச்‌ செய்தது என்ன 
என்பதை நாம்‌ இந்தப்‌ பாடத்தில்‌ தீர்மானிக்க முயற்சி 
செய்வோம்‌. அடுத்த பாடத்தில்‌ நாம்‌, அவர்‌ ஏன்‌ அகைச்‌ 
செய்தார்‌ என்று கலந்துரையாடுவோம்‌. 


திருப்தியளிக்கும்‌ ஒரு வரவேற்பு 
(21:17, 18) 

பவுலும்‌ அவரது பயணக்‌ குழுவும்‌ பெந்தெகொஸ்தே” 
பண்டிகை நாளுக்கு முன்னதாக எருசலேமுக்கு வந்து 
சேர்ந்ததுடன்‌ நமது வேதபாடப்‌ பகுதி தொடங்குகின்றது. 
லூக்கா, “நாங்கள்‌ எருசலேமுக்கு வந்தபோது, சகோகரர்‌ 
எங்களைச்‌ சந்தோஷமாய்‌ ஏற்றுக்‌ கொண்டார்கள்‌” (வ. 17) 
என்று எழுதினார்‌. “நாங்கள்‌” என்பது, லூக்கா, தீமோத்தேயு 
மற்றும்‌ குறைந்தபட்சம்‌ ஆறு புறஜாதிக்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
ஆகியோரை உள்ளடக்கியது (20:4, 5). “சகோதரர்‌” என்பது 
உபசரிப்பாளர்களில்‌ மினாசோன்‌ (21:16) மற்றும்‌ அவரது 
வீட்டில்‌” கூடியிருந்த வரவேற்புக்‌ குழுவினர்‌ ஆகியோரைக்‌ 
கொண்டதாயிருக்கலாம்‌. அவர்களின்‌ உற்சாகமான வரவேற்பு, 
பவுலுக்கிருந்த சில கவலைகளை விடுவித்துக்‌ கொள்ள உதவி 
யிருக்கலாம்‌ (ரோமர்‌ 15:30, 31ஐக்‌ காணவும்‌). N1Vயில்‌, “சகோத 
ரார்கள்‌ எங்களை இதமாக வரவேற்றார்கள்‌” என்றுள்ளது. 

அடுத்த நாளில்‌ பவுலும்‌ அவருடன்‌ வந்திருந்த மற்றவர்‌ 
களும்‌ எருசலேமின்‌ சடையில்‌ இருந்த மூப்பர்களுடன்‌ பேசும்‌ 
வாய்ப்பைப்‌ பெற்றார்கள்‌. இது உறுதியாகவே யாக்கோபின்‌” 
வீட்டிலே நடந்திருக்கும்‌, இவர்‌ கர்த்தரின்‌ அரை சகோதரரும்‌, 
எருசலேம்‌ சபையின்‌ தூண்களில்‌ ஒருவராகவும்‌ கருதப்பட்டார்‌ 








30 


(கலா. 2:9). வசனம்‌ 18ல்‌, “மறுநாளிலே பவுல்‌ எங்களைக்‌"? 
கூட்டிக்‌ கொண்டு, யாக்கோபினிடத்திற்குப்‌ போனான்‌; 
மூப்பரெல்லாரும்‌ அங்கே கூடி வந்தார்கள்‌?” என்று 
கூறப்படுகின்றது. 

“மூப்பரெல்லாரும்‌” என்ற சொற்றொடரைக்‌ கவனியுங்கள்‌. 
நடபடிகள்‌ பற்றிய நமது பாடம்‌ முழுவதிலும்‌, அப்போஸ்‌ 
குலாரகளின்‌ தலைமைத்துவம்‌ என்ற தற்காலிக அமைப்பில்‌ 
இருந்து மூப்பர்களின்‌ தலைமைத்துவம்‌ என்ற நிரந்தர அமைப்‌ 
பிற்குச்‌ சபை கடந்து சென்றதை நாம்‌ காண்கின்றோம்‌. முதலில்‌ 
நாம்‌ “அப்போஸ்தலர்கள்‌” பற்றியும்‌ (2:42; 4:35, 37; 5:2; 8:1, 14; 
9:27), பிறகு அப்போஸ்தலர்கள்‌ மற்றும்‌ மூப்பர்கள்‌” என்பது 
பற்றியும்‌ (15:2, 4, 6, 22, 23; 16:4), மற்றும்‌ இப்பொழுது 
“மூப்பர்கள்‌?” என்பது பற்றியும்‌ (21:18; 14:23; 20:17 
ஆகியவற்றையும்‌ காணவும்‌) படிக்கின்றோம்‌. ஆதியில்‌ இருந்த 
பன்னிரெண்டு அப்போஸ்தலர்களில்‌ எவரேனும்‌ அச்சமயத்தில்‌ 
எருசலேமில்‌ இருந்தார்களா இல்லையா என்பதை நாம்‌ 
அறிவதில்லை. ஒருவேளை அவர்கள்‌, தங்களுக்குக்‌ கொடுக்கப்‌ 
பட்ட கட்டளையை (மத்‌. 28:18; அப்‌. 1:8) நிறைவேற்றுவதற்‌ 
காக மற்ற பகுதிகளில்‌ பிரசங்கித்துக்‌ கொண்டிருந்திருக்கலாம்‌.'! 
எவ்வகையிலும்‌, அங்கிருந்த சபையைக்‌ கண்காணிக்கும்‌ 
பொறுப்பானது மூப்பர்களிடத்தில்‌ ஒப்புக்கப்பட்டி ருந்தது. 

“யாக்கோபினிடத்திற்கு ... மூப்பரெல்லாரும்‌”” என்ற 
சொற்றொடரானது, யாக்கோபு அங்கிருந்த மூப்பர்களில்‌ 
ஒருவரல்ல என்று அர்த்தப்படுத்தும்‌ என்பது அவசியமல்ல. 
நிச்சயமாகவே இச்சொற்றொடர்‌, யாக்கோபு அங்கு “the bishop” 
அதாவது சபையின்‌ மீது தனி அதிகாரம்‌ கொண்ட (ஒரே) 
மூப்பராக, துணை நிலைப்பொறுப்பில்‌ ஊழியம்‌ செய்த 
“மூப்பர்களுக்கு” எதிரானவராக இருந்தார்‌ என்று அர்த்தம்‌ 
தருவதில்லை. அப்‌. 21:18 பற்றி பின்வரும்‌ தவறான விளக்க 
வுரையை &.0. ஹெர்வி அவர்கள்‌ கொடுத்தபோது நிச்சய 
மாகவே அவர்‌ நுனிப்புல்‌ மேய்ந்து கொண்டிருந்தார்‌: 





பவுல்‌ சென்று யாக்கோபைப்‌ பார்த்த இந்த நிகழ்ச்சியைக்‌ 
காட்டிலும்‌, வேறு எந்த நிகழ்ச்சியும்‌ எருசலேம்‌ சபையில்‌ 
யாக்கோபு வகித்திருந்த மூப்பர்‌ என்ற தனிச்சிறப்பு 
வாய்ந்த தகுதியைச்‌ சிறப்பாக அடையாளப்படுத்த 





31 


முடியாது, மற்றும்‌ அவர்‌ எருசலேமில்‌ இருந்த மற்ற எல்லா 
மூப்பர்களாலும்‌ சூழப்பட்டுக்‌ காணப்பட்டார்‌. இது 
எப்பிஸ்கோப்பல்‌ அலுவலுக்கான அப்போஸ்தலத்துவத்‌ 
தொடக்கத்தின்‌ தனிப்பெரும்‌ ஆதாரமாக விளங்கு 
கின்றது. 





இங்கிலாந்து சபையின்‌ விளக்கவுரையாளருடைய இந்த 
வார்த்தைகள்‌, மூப்பர்களின்‌ அமைப்பு பற்றிய புதிய 
ஏற்பாட்டின்‌ போதனையைப்‌ புரிந்து கொள்ளுதலில்‌ உள்ள 
குறைபாட்டையே பிரதிபலிக்கின்றன. அப்‌. 20:17, 28ஐப்‌ 
படித்த போது, “மூப்பர்‌” மற்றும்‌ “ஆயர்‌” என்ற வார்த்தைகள்‌ 
புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலத்தில்‌ ஒன்றுக்குப்‌ பதில்‌ 
ஒன்றாகப்‌ பயன்படுத்தப்பட்டன என்றும்‌, இவை இரண்டுமே 
ஒரே வித அலுவல்‌ /ஊழியத்தையே குறித்தன என்றும்‌ நாம்‌ 
கண்டோம்‌. திரு. ஹெர்வி அவர்கள்‌ அப்‌. 21:18ல்‌ படிக்கும்‌ 
போது, மனிதரால்‌ ஏற்படுத்தப்பட்ட பிற்காலத்தில்‌ இன்னும்‌ 
அதிகமாக வளர்ந்த பதவிகளின்‌ படிநிலை அமைப்பொன்றைத்‌ 
தானே கண்டு பிடித்தார்‌. 

யாக்கோபுவுக்கும்‌ மற்ற மூப்பார்களுக்குமிடையில்‌ லூக்கா 
எவ்விதமான வேறுபாட்டையும்‌ குறிப்பிடவில்லை, அதற்கு 
அவசியமும்‌ இருந்ததில்லை என்பதையும்‌ நான்‌ இங்கு 
குறிப்பிடுகின்றேன்‌. “நான்‌ மூப்பர்களில்‌ ஒருவருடைய 
வீட்டிற்குச்‌ சென்றேன்‌, அங்கு எல்லா மூப்பர்களும்‌ இருந்தார்‌ 
கள்‌” என்று நான்‌ எழுத வேண்டியிருந்தால்‌, முதலில்‌ 
குறிப்பிடப்பட்ட மூப்பர்‌, பின்பு குறிப்பிடப்பட்ட மூப்பர்‌ 
களின்‌ குழுவில்‌ அங்கமல்ல என்று நீங்கள்‌ முடிவு செய்ய 
மாட்டீர்கள்‌. மாறாக, மூப்பர்கள்‌ எல்லாரும்‌, மூப்பர்களில்‌ 
ஒருவருடைய வீட்டில்‌ இருந்தார்கள்‌ என்றுதான்‌ நீங்கள்‌ முடிவு 
செய்வீர்கள்‌. அப்‌. 21:18லும்‌ இது போலவே குறிப்பிடப்‌ 
பட்டிருந்திருக்கும்‌. “யாக்கோபு மற்றும்‌ மற்ற மூப்பர்கள்‌” 
என்று மாற்கு பிளேக்‌ அவர்கள்‌ குறிப்பிட்டதை நான்‌ 
ஆமோதிக்கின்றேன்‌. 

ஒரு மறுப்பை நான்‌ கேட்கின்றேன்‌: “யாக்கோபு மூப்பர்‌ 
களில்‌ ஒருவராயிருந்தால்‌ அவர்‌ மட்டுமே பெயர்‌ கூறிக்‌ 
குறிப்பிடப்படுவது ஏன்‌?” ஏனென்றால்‌ அது அவருடைய 
வீடாக இருந்தது, ஏனென்றால்‌, அவர்‌ நன்கு அறியப்பட்ட 














32 


வராகவும்‌, உயரிய மரியாதை பெற்றவராகவும்‌ இருந்தார்‌. 
பின்வந்த எடுத்துரைப்புகள்‌ எதிலும்‌ யாக்கோபு தனிப்படக்‌ 
குறிப்பிடப்படவில்லை என்பகைக்‌ கவனியுங்கள்‌. வசனம்‌ 19 
முகல்‌ 25 வரையிலும்‌ (“அவர்கள்‌”, “அவர்களை” முதலிய) 
கூட்டப்‌ பெயர்ச்‌ சொற்களே பயன்படுத்தப்பட்டன. இது 
எல்லா மூப்பார்களையும்‌ குறிப்பிட்டது. 

பவுல்‌, “எல்லா மூப்பர்களையும்‌” சந்தித்தார்‌ என்பதே 
லூக்காவின்‌ கருத்தாகும்‌. பிரச்சனைகள்‌ சரியாக்கப்படும்‌ 
வரையில்‌” - மூப்பர்கள்‌ அனைவரும்‌, மூப்பர்கள்‌ மட்டுமே 
இருக்க வேண்டியது முக்கியமானதாக இருந்தது. 

மூப்பர்கள்‌ முன்னிலையில்‌ பவுல்‌ சென்றபோது, 
“அவர்களை அவன்‌ வினவி” (வ. 19௮) என்று மட்டுமே லூக்கா 
கூறினார்‌. லூக்கா அந்தக்‌ காட்சியில்‌ காலந்தாழ்த்தவில்லை, 
ஆனால்‌ அது உயரிய தனிச்‌ சிறப்பான தருணம்‌ ஆகும்‌. 
எருசலேமில்‌ இருந்த மூப்பார்களில்‌ பலருக்கு, தங்களின்‌ புறஜாதி 
சகோதரர்களைக்‌ தழுவிக்‌ கொள்வது அதுவே முதலாவது 
தடவையாக இருந்திருக்கும்‌. பவுலும்‌ அவரது புறஜாதித்‌ 
துணையாளர்களும்‌ யூதத்‌ தலைவர்களின்‌ “பாதங்களில்‌” 
(4:35ஐக்‌ காணவும்‌) புறஜாதியாரின்‌ அன்புக்‌ காணிக்கையை 
வைத்ததும்‌ இந்த நேரத்தில்தான்‌ நடந்திருக்கும்‌. பவுலுக்கு 
மூப்பர்கள்‌ காண்பித்த பொதுவான பதில்செயலில்‌ இருந்து 
(21:20), அந்த நன்கொடையானது நன்முறையில்‌ பெற்றுக்‌ 
கொள்ளப்பட்ட தென்று நாம்‌ யூகிக்கின்றோம்‌. 





கலக்க மூட்டும்‌ ஒரு அறிக்கை 
(21:19) 


அடுத்ததாகப்‌ பவுல்‌, “தன்‌ ஊழியத்தினாலே தேவன்‌ 
புறஜாதிகளிடத்தில்‌ செய்தவைகளை ஒவ்வொன்றாய்‌ 
விவரித்துச்‌ சொன்னான்‌” (வ. 19ஆ). பவுல்‌ புறஜாதியாரின்‌ 
உலகில்‌ தாம்‌ செய்த சாதனைகளை முறைப்படி மறுபடியும்‌ 
நினைவுக்குக்‌ கொண்டு வந்து கூறுவதற்குக்‌ கணிசமான நேரம்‌ 
எடுத்துக்‌ கொண்டார்‌ என்பது கிரேக்கம்‌ மற்றும்‌ ஆங்கிலம்‌ 
ஆகிய இரு மொழிகளிலுமே சுட்டிக்காட்டப்படுகின்றது. 
நிறைவேற்றப்பட்ட யாவற்றிற்கும்‌ வழக்கம்‌ போலவே, 





33 


தேவனுக்கே புகழ்ச்சி செலுத்தப்பட்டது. தேவனுக்கு மகிமை 
யைச்‌ செலுத்தவும்‌, தமது ஊழியம்‌ தேவனால்‌ அங்கிகரிக்கப்‌ 
பட்டிருந்தது என்பதையும்‌ வலியுறுத்தவுமே பவுல்‌ இவ்வாறு 
செய்தார்‌. எருசலேமில்‌ இருந்த மூப்பர்களிடத்தில்‌ பவுல்‌ 
அறிக்கை செய்தது இது முதல்‌ தடவையல்ல (15:4). இருப்‌ 
பினும்‌, இந்தத்‌ தடவை, பவுல்‌ தமது ஊழியத்தின்‌ திறம்‌ பற்றிய 
ஆதாரங்களுடன்‌ வந்திருந்தார்‌: அவருடன்‌ வந்திருந்த கட்டுறுதி 
மிக்க புறஜாதி இளம்‌ சகோதரர்களை அவர்‌ சுட்டிக்காட்ட 
முடிந்தது. 

நன்கொடையை முன்‌ வைத்தது, அத்துடன்‌ பவுலின்‌ 
அறிக்கை ஆகியவை அவரது மூன்றாவது பயணம்‌ வெற்றி 
யுடன்‌ முடிந்ததைக்‌ குறிப்பிட்டன. இந்த நிகழ்ச்சியானது 
பவுலின்‌ புகழ்பெற்ற “மூன்று ஊழியப்‌ பயணங்களின்‌”? 
முடிவை அடையாளப்படுத்தின. ரோமப்‌ பேரரசின்‌ கிழக்குப்‌ 
பாதியில்‌, பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிரக்கணக்கான 
மைல்கள்‌ பயணம்‌ செய்த பவுல்‌ அப்பகுதியில்‌ இருந்த முக்கிய 
நகரங்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ சபைகளை நிலைநாட்டியிருந்தார்‌! 
அது அவரது ஊழியத்தின்‌ புதிய பகுதியானது தொடங்கு முன்‌ 
அருஞ்சுவையூட்டும்‌ தருணமாய்‌ இருந்தது. 














கவலைக்குரிய ஒரு மறுசெயல்‌ 


(21:20-22) 

அவரது அறிக்கைக்கு மூப்பர்களின்‌ மறுசெயலானது 
பவுலின்‌ இருதயத்தை முதலில்‌ மகிழ்ச்சிப்‌ படுத்தி, பிறகு 
கவலைப்‌ படுத்தியிருக்க வேண்டும்‌. முதலில்‌, “அதை அவர்கள்‌ 
கேட்டுக்‌ கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள்‌” (வ. 20௮). 
அவர்களின்‌ ஆரம்ப கட்டப்‌ பதில்செயலில்‌ பல உண்மைகள்‌ 
நிலைநிற்கின்றன: (1) பவுல்‌ செய்திருந்தவைகளில்‌ தேவனின்‌ 
கரத்தை அவர்கள்‌ கண்டார்கள்‌ மற்றும்‌ (2) அவர்‌ பவுலையல்ல, 
தேவனையே மகிமைப்படுத்தினார்கள்‌. (3) அவர்கள்‌ துதித்தது 
சற்று நேரம்‌ தொடர்ந்திருந்தது என்பதை இவ்விடத்தில்‌ உள்ள 
வினைச்‌ சொல்‌ சுட்டிக்‌ காட்டுகின்றது. பவுலும்‌, புறஜாதி 
சகோதரார்களும்‌ மெய்‌ சிலிர்த்தார்கள்‌ என்று நான்‌ கற்பனை 
செய்கின்றேன்‌; அவர்களின்‌ முகத்தில்‌ புன்முறுவலை நான்‌ 








34 


காண முடிகின்றது. 

பவுலுக்கு மூப்பர்கள்‌ முதலாவது கூறிய வார்த்தைகள்‌ கூட 
ஊக்கமூட்டுபவைகளாகவே இருந்தன. “சகோதரனே” என்று 
அவர்கள்‌ தொடங்கினார்கள்‌. அவர்கள்‌ “சகோதரன்‌” என்ற 
சொற்றொடரைப்‌ பயன்படுத்தியது நல்லதொரு அறிகுறியாக 
இருந்தது. “சகோதரனே, யூதர்களுக்குள்‌ அநேகமாயிரம்‌ பேர்‌” 
விசுவாசிகளாயிருப்பதைப்‌ பார்க்கிறீரே” (வ. 20ஆ). தேவன்‌ 
புறஜாதியாரிடத்தில்‌ மட்டுமின்றி, யூதர்களிடத்திலும்‌ கிரியை 
செய்து கொண்டிருந்தார்‌ என்பதைப்‌ பவுல்‌ அறிய வேண்டு 
மென்று அவர்கள்‌ விரும்பினார்கள்‌. பவுல்‌ தம்முடைய 
நாட்டவர்‌ மீது தாம்‌ கொண்டிருந்த அக்கறையைப்‌ பற்றிச்‌ சற்று 
முன்னர்‌ (ரோமர்‌ 9:1-3) தான்‌ எழுதியிருந்தார்‌. ஆயிரக்கணக்‌ 
கான யூதர்கள்‌, கிறிஸ்தவர்களாகியிருந்தார்கள்‌ என்று கேள்விப்‌ 
படுகையில்‌, அவரது உள்ளம்‌ சிறகடித்துப்‌ பறந்திருக்கும்‌. 

ஆனால்‌ விரைவிலேயே அவர்‌ தரையில்‌ வந்து மோதும்‌ 





படிக்‌ கொண்டு வரப்பட்டார்‌ - ஏனென்றால்‌, மூப்பர்கள்‌ அந்த 
நேர்மறையான எண்ணத்துடன்‌ முடித்துக்‌ கொள்ளவில்லை. 
உங்களில்‌ பலர்‌ பவுலின்‌ நிலையில்‌, உங்களை அடையாளப்‌ 
படுத்திக்‌ கொள்ள முடியும்‌. மாபெரும்‌ கருத்து என்று நீங்கள்‌ 
கருதுகின்ற விஷயத்தை ஒருவேளை நீங்கள்‌ முன்‌ வைக்கின்‌ 
றீர்கள்‌ என்று வைத்துக்‌ கொள்வோம்‌. உங்களின்‌ நம்பிக்கைக்‌ 
குரியவர்‌ முதலில்‌ நேர்மறையாகப்‌ பதில்செயல்‌ செய்கையில்‌ 
நீங்கள்‌ உயரப்‌ பறப்பதாக பலூன்‌ போலாகி விடுகின்றீர்கள்‌. 
மூப்பர்கள்‌, “ஆனால்‌” என்ற வார்த்தையைத்‌ தங்கள்‌ பதிலில்‌ 
பயன்படுத்தவில்லை, ஆனால்‌ அதை அவர்கள்‌ வைத்திருந்‌ 
இருப்பார்கள்‌. 

மூப்பர்கள்‌ தொடர்ந்தனர்‌: “அவர்களெல்லாரும்‌ [ஆயிரக்‌ 
கணக்கான யூதக்‌ கிறிஸ்தவர்கள்‌] நியாயப்பிரமாணத்துக்காக 





வைராக்கியமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌”” (வ. 20இ). 
இவ்வார்த்தைகள்‌ பவுலின்‌ அமைதியைக்‌ குலைத்திருக்க 
வேண்டும்‌. நியாயப்பிரமாணத்திற்காக வைராக்கியமாயிருப்‌ 
பதன்‌ அர்த்தம்‌ என்னவென்று பவுல்‌ அறிந்திருந்தார்‌. அவர்‌ 
சிறந்த முறையில்‌ கற்றுக்‌ கொள்ளும்‌ முன்பு தாமும்‌ நியாயப்‌ 
பிரமாணத்திற்காகப்‌ பக்தி வைராக்கியமுள்ளவராக இருந்தார்‌ 
(கலா. 1:14; பிலி. 3:5-9). “மனமாற்றமடைந்திருந்த” பரிசேயர்‌ 
கள்‌, நியாயப்பிரமாணத்தின்மீது தாங்கள்‌ கொண்டிருந்த 


35 


வைராக்கியத்தினால்‌ அதற்கு முன்பு தொல்லைக்குக்‌ காரண 
மாய்‌ இருந்தார்கள்‌ (அப்‌. 15:5). ஒருவேளை, பவுல்‌ “புறஜாதி 
யாரின்‌ நடுவில்‌ எனது ஊழியம்‌ குறித்தும்‌, எருசலேமில்‌ நான்‌ 
இருப்பதற்கான நோக்கம்‌ குறித்தும்‌ இது (யூதக்‌ கிறிஸ்தவர்‌ 
களின்‌ வைராக்கியம்‌) எனக்குச்‌ செய்யக்‌ கூடியதென்ன ?” என்று 
வியப்படைந்திருக்கலாம்‌. 

பவுலைப்‌ பற்றிப்‌ பரப்பப்பட்ட வதந்திகள்‌ குறித்து 
மூப்பர்கள்‌ பேசினார்கள்‌. வதந்திகள்‌ என்பவை கபடமான 
காரியங்கள்‌. ஷேக்ஸ்பியர்‌ அவைகளை “தீட்டாக்கும்‌ 
குசுகுசுப்புகள்‌” என்று அழைத்தார்‌. குதிரை வளர்ப்பவர்‌ ஒருவார்‌ 
தம்மிடம்‌ இருந்த வேகமாய்ச்‌ செல்லும்‌ சவாரிக்‌ குதிரை 
யொன்றிற்கு “வதந்திகள்‌” என்று பெயரிட்டார்‌. அவரது 
குதிரைக்கு அப்படியொரு விநோதமான பெயர்‌ வைத்தது ஏன்‌ 
என்று கேட்ட பொழுது, அவர்‌ சிரித்துக்‌ கொண்டே, 
“ஏனெனில்‌ வதந்திகள்‌ வேகமாய்ப்‌ பயணிக்கின்றன” என்று 
கூறினார்‌. பவுலைப்‌ பற்றி வெகு தூரத்திற்கு வேகமாகப்‌ 
பரவியிருந்த வதந்தி இதோ: “புறஜாதிகளிடத்திலிருக்கிற 
யூதரெல்லாரும்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு விருத்தசேதனம்‌ 
பண்ணவும்‌, முறைமைகளின்படி நடக்கவும்‌ வேண்டுவதில்லை 
யென்று நீர்‌ சொல்லி, இவ்விதமாய்‌ அவர்கள்‌ மோசேயை 
விட்டுப்‌ பிரிந்து போகும்படி போதிக்கிறீரென்று இவர்கள்‌ 
[விசுவாசித்திருந்த யூதர்கள்‌] உம்மைக்‌ குறித்துக்‌ கேள்விப்‌ 
பட்டிருக்கிறார்கள்‌” (வ. 21). 

மற்ற பல வதந்திகளைப்‌ போலவே, இதிலும்‌ உண்மையின்‌ 
கூறு ஓன்று இருந்தது, ஆனால்‌ இதன்‌ சாரத்தில்‌ இது 
பொய்யானதாய்‌ இருந்தது. யூதரோ அல்லது புறஜாதியாரோ, 
யாராயிருந்தாலும்‌ மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தினால்‌ 
எவரொருவரும்‌ நீதிமானாக்கப்பட முடியாது என்பதைப்‌ பவுல்‌ 
வலியுறுத்தியிருந்தார்‌ (ரோமர்‌ 3:20; கலா. 2:16; 3:11; 5:4) 
மற்றும்‌ அவர்‌, விருத்தசேதனமானது இரட்சிப்புக்கான 
ஏதொன்றையும்‌ பெற்றிருந்ததில்லை (ரோமர்‌ 2:25-29; கலா. 
5:6) என்பதையும்‌ வலியுறுத்தியிருந்தார்‌; ஆனால்‌ அவர்‌, 
யூதர்கள்‌ தங்களது யூதத்துவ முறைமைகளைக்‌ கைவிடும்‌ 
படியாக ஊக்குவிப்பதற்கு முகாம்‌ எதையும்‌ நடத்தவில்லை. 

“தொன்று தொட்டு வரும்‌ செயல்கள்‌”: பற்றி, யூதக்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ தங்களின்‌ பாரம்பரியங்களை, அவைகளை 











36 


சத்தியத்திற்கு முரண்படாதவைகளாயிருக்கும்‌ (மத்‌. 15:3ஐக்‌ 
காணவும்‌) வரையில்‌ மற்றும்‌ அவர்கள்‌ அப்பாரம்பரியங்களைப்‌ 
புறஜாதியார்‌ மீது சுமத்தாத வரையிலும்‌” அவைகளை அவர்கள்‌ 
தங்களின்‌ தேசீயப்‌ பிறப்புரிமையின்‌ பாகமாகக்‌ கைக்‌ 
கொள்வதை அவர்‌ மறுத்துக்‌ கூறவில்லை. விருத்தசேதனத்தைப்‌ 
பொறுத்தமட்டில்‌, அவர்‌ தாம்‌ போதிக்கும்படி சென்றடையும்‌ 
நம்பிக்கையை யூதர்கள்‌ மீது அவர்‌ வைத்திருந்ததால்‌ 
அவர்களின்‌ மனம்‌ புண்படாதபடி, அவர்‌ தீமோத்தேயுவை 
விருத்தசேதனம்‌ செய்து கொள்ளும்படிக்கு வற்புறுத்தி 
யிருந்தார்‌ (அப்‌. 16:35). விசுவாசமற்ற யூதர்களைப்‌ பொறுத்த 
மட்டில்‌, “யூதரை ஆதாயப்படுத்திக்‌ கொள்ளும்படிக்கு 
நியாயப்பிரமாணத்துக்குக்‌ கீழ்ப்பட்டவனைப்‌ போலவு 
மானேன்‌” (1 கொரி. 9:20) என்பதே அவரால்‌ கூறப்பட்ட 
கொள்கையாக இருந்தது. 

வதந்தியானது உண்மையற்றதாக இருந்தது - மற்றும்‌ 
மூப்பர்களும்‌ அது உண்மையற்றது என்பதை அறிந்திருந்‌ 
தார்கள்‌. '£ இருந்த போதிலும்‌, மூப்பர்கள்‌ அதைக்‌ கண்டபோது 
தங்களின்‌ இக்கட்டான நிலை பற்றிப்‌ புறக்குறிப்பிட்டார்கள்‌: 
“இப்பொழுது செய்ய வேண்டியதென்ன? நீர்‌ வந்திருக்கிறீ 
ரென்று இவர்கள்‌ கேள்விப்பட்டு, நிச்சயமாகக்‌ கூட்டங்‌ 
கூடுவார்கள்‌” (வ. 22).!* 4 
விசுவாசமுள்ள யூதர்கள்‌ எருசலேமில்‌ இருந்தது இங்குள்ளது 
(வ. 20). வாரத்தின்‌ முகல்‌ நாளில்‌ வரக்‌ கூடிய பெந்தெ 
கொஸ்தே பண்டிகை நாள்‌ மிகவும்‌ சமீபமாய்‌, ஒருவேளை 
அடுத்து வரும்‌ ஒரு சில மணிகளில்‌ தொடங்குவதாய்‌ இருந்தது. 
வாரத்தின்‌ முதல்‌ நாள்‌ வரும்போது, அந்தப்‌ பகுதியில்‌ இருந்த 
கிறிஸ்தவர்கள்‌ அப்பம்‌ பிடுவதற்காக ஒன்றுகூடுவார்கள்‌ (அப்‌. 
20:75). மூப்பர்கள்‌, “ஆயிரக்கணக்கான இம்மக்கள்‌ இங்கு 
ஒன்றுகூடியுள்ள பொழுது, அவர்கள்‌ கேள்விப்பட்ட விஷயங்‌ 
களினால்‌ ஏற்கனவே கலக்கமடைந்திருந்தார்கள்‌, இப்பொழுது 
அவர்கள்‌ பவுலையும்‌ அவருடைய புறஜாதி நண்பர்களையும்‌ 
அங்கு கண்டால்‌, எரிச்சலும்‌ வன்முறையும்‌ வெடித்துச்‌ சிதறு 
வதிலிருந்து நாங்கள்‌ மன உறுதியை எவ்விதம்‌ காப்பாற்றிக்‌ 
கொள்ள முடியும்‌?” என்று கேட்டனர்‌. 

“இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன?” என்ற 
கேள்வியை மூப்பர்கள்‌ தேவனிடத்தில்‌ கேட்பதற்கு அதுவே 








வார்கள்‌” என்பதன்‌ முன்‌ நிகழ்வாக 





37 


சிறந்த வேளையாக இருந்தது. அவர்கள்‌ அவ்வாறு செய்தார்கள்‌ 
என்பதற்கான சுட்டிக்காட்டுதல்‌ எதுவும்‌ இல்லை. அவர்கள்‌ 
செய்ய வேண்டியது என்ன என்பது பற்றிப்‌ பவல்‌ என்ன 
நினைத்தார்‌ என்று அவர்கள்‌ கேட்டிருக்கலாம்‌, ஆனால்‌ 
அதையும்‌ அவர்கள்‌ செய்யவில்லை.” 

“இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன?” என்று 
அவர்கள்‌ என்னிடத்தில்‌ கேட்டிருந்தால்‌, தேவனால்‌ நியமிக்கப்‌ 
பட்ட முன்னோடிகள்‌ போலச்‌ செயல்படத்‌ தொடங்குங்கள்‌ - 
கட்டளையைப்‌ பின்பற்றுங்கள்‌ என்று கூறும்படி தூண்டப்‌ 
பட்டிருப்பேன்‌! இதே போன்றதொரு கருத்தை ஜான்‌ வெஸ்லி 
அவர்கள்‌, “யாக்கோபு யூதக்கிறிஸ்தவர்களிடத்தில்‌: நான்‌ 
மோசேயின்‌ பிரமாணத்தைக்‌ கைக்கொள்வதில்லை; 
பேதுருவும்‌ அதைக்‌ கைக்கொள்வதில்லை; உங்களில்‌ எவரும்‌ 
அதைக்‌ கைக்கொள்ளத்‌ தேவையில்லை என்று கூறியிருக்க 
வேண்டும்‌?” என்று கூறுகையில்‌ வெளிப்படுத்தினார்‌. மூப்பர்‌ 
களின்‌ தலைமைத்துவத்தில்‌ இருந்த குறைபாட்டைப்‌ பற்றி 
லாய்டு ஒஜில்வீ அவர்கள்‌ திகைப்பை, “ இது போதும்‌! நாம்‌ 
நமது சகோதரர்‌ பவுலை நம்புகின்றோம்‌, மற்றும்‌ இந்த 
வதந்திகள்‌ யாவும்‌ பொய்யானவை என்றும்‌ நாம்‌ அறிகின்‌ 
றோம்‌. இவருடைய ஊழியத்தைப்‌ பற்றி இனி எந்த விமர்சன 
மும்‌ செய்யப்படாது. நாம்‌ ஏற்றுக்‌ கொண்டவைகளை இந்த 
அப்போஸ்தலர்‌ உண்மையாகக்‌ காத்துக்கொண்டார்‌ என்று 
நாம்‌ நம்புகின்றோம்‌” என்று ஒருவர்‌ கூடக்‌ கூறியிராதது ஏன்‌?””' 
என்று எழுதும்போது வெளிப்படுத்தினார்‌. 


திகைப்பூட்டும்‌ ஒரு பரிந்துரை 
(21:23-25) 
மூப்பர்கள்‌ இக்கேள்வியை, கருத்தெதுவும்‌ வேண்டிப்‌ 
பெற்றுக்‌ கொள்வதற்காகக்‌ கேட்கவில்லை, மாறாக, முன்பே 
ஏற்பாடு செய்து வைத்திருந்த ஒரு நிகழ்ச்சிக்கான ஆயத்த 
அமைவு செய்யவே கேட்டார்கள்‌. அவர்கள்‌ இவ்விஷயத்தைப்‌ 
பற்றி முன்னதாகவே விவாதித்து, ஏற்கனவே தாங்கள்‌ தயாரித்த 
திட்டத்துடன்‌ யாக்கோபுவின்‌ வீட்டிற்கு வந்திருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ எதுவும்‌ செய்வதாக இல்லாமல்‌, பலே அவ்விஷ 





38 


யத்தைப்‌ பற்றிக்‌ கவனித்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்பதே 
அவர்களின்‌ “தீர்வாக?” இருந்தது. அவர்கள்‌ அவரிடத்தில்‌, 
“அகையால்‌ நாங்கள்‌ உமக்குச்‌ சொல்லுகிறபடி நீர்‌ செய்ய 
வேண்டும்‌” (வ. 23௮) என்று கூறினார்கள்‌. அவர்கள்‌ 
ஆலோசனை கூறவில்லை; அவர்கள்‌ கட்டளையிட்டார்கள்‌.”” 

அவர்களின்‌ கண்டிப்பான “பரிந்துரை” இதுதான்‌: 
“... பிரார்த்தனை பண்ணிக்‌ கொண்டவர்களாகிய நாலுபேர்‌ 
எங்களிடத்தில்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களை நீர்‌ சேர்த்துக்‌ 
கொண்டு, அவர்களுடனே கூடச்‌ சுத்திகரிப்புச்‌ செய்து 
கொண்டு, அவர்கள்‌ தலைச்‌ சவரம்‌ பண்ணிக்‌ கொள்வதற்குச்‌ 
செல்லுமானகைச்‌ செலவு செய்யும்‌” (வ. 23ஆ, 24௮). 
குறிப்பிடப்பட்ட அந்த நான்கு மனிதர்களும்‌ எருசலேம்‌ 
சபையின்‌ உறுப்பினர்களாய்‌ இருந்தார்கள்‌ என்பது உத்தேச 
மானதாகும்‌.””? அவர்கள்‌ தலைகளைச்‌ சவரம்‌ பண்ணிக்‌ 
கொள்ள வேண்டியதாயிருந்ததால்‌, இங்கு குறிப்பிடப்பட்ட 
பிராரத்தனை என்பது, நசரேய விரதமாயிருக்கும்‌ என்று 
யூகிக்கப்படுகின்றது.”” 

நசரேய விரதம்‌ என்பது பிரித்து வைத்துக்‌ கொள்ளுதல்‌ 
மற்றும்‌ ஒப்புக்‌ கொடுத்தல்‌ ஆகியவற்றின்‌ விரதமாக இருந்தது. 
இது முப்பது நாட்கள்‌ முதல்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ என்ற கால 
வரையறைகளுக்குள்‌ எடுத்துக்‌ கொள்ளப்படலாம்‌. இந்த 
விரதத்தின்‌ கீழ்‌ இருப்பவர்கள்‌ தங்கள்‌ முடிகளை வெட்டிக்‌ 
கொள்ளக்‌ கூடாது, இராட்சையிலிருந்து பெறப்படும்‌ எந்த ஒரு 
உணவு வகையையும்‌ உண்ணக்‌ கூடாது, இறந்து போன 
உடல்களின்‌ அருகில்‌ செல்லுவதைத்‌ தவிர்க்க வேண்டும்‌ (எண்‌. 
6:2-8). நமது வேதபாடப்பகுதியின்‌ 26ம்‌ வசனமானது 
“சுத்திகரிப்பின்‌ நாட்கள்‌” பற்றியும்‌, வசனம்‌ 27ஆனது “ஏழு 
நாட்கள்‌” என்பதையும்‌ குறிப்பிடுவதால்‌, இந்த நான்கு 
மனிதர்களும்‌ இறந்து போன உடலினருகில்‌ சென்றதால்‌ 
தங்களைத்‌ தீட்டுப்படுத்திக்‌ கொண்டிருந்ததாகவும்‌, அந்தத்‌ 
குட்டைச்‌ சுத்திகரிப்புச்‌ செய்ய ஏழு நாட்கள்‌ தேவைப்பட்ட 
தாகவும்‌, அதன்‌ பிறகு அவர்கள்‌ தங்கள்‌ தலைகளைச்‌ சவரம்‌ 
பண்ணிக்‌ கொண்டு தங்கள்‌ விரதத்தை மறுபடியும்‌ ஆரம்பிக்க 
வேண்டியதாயிருந்ததாகவும்‌ பலர்‌ நினைக்கின்றார்கள்‌ (எண்‌. 
6:9-12). சுத்திகரிப்பின்‌ நாட்களில்‌ வேலை செய்யாமலும்‌, 
பலிகள்‌ செலுத்தச்‌ செலவாகும்‌ பணம்‌ கொடுத்தலாலும்‌ இது 








39 


நிறைவேற்றப்பட வேண்டும்‌. ஆகும்‌ செலவுகள்‌ எல்லாவற்றுக்‌ 
கும்‌ பவுல்‌ பொறுப்பேற்க வேண்டும்‌ என்று மூப்பர்கள்‌ 
ஆலோசனை தெரிவித்தார்கள்‌.” 

பவுலின்‌ சொந்த சுத்திகரிப்பு என்பது அவரை ஆலயத்‌ 
இற்குள்‌ செல்ல அனுமதிக்கும்‌ எளியதொரு சடங்காச்சாரமான 
கழுவுதலாகவே இருந்திருக்கும்‌.” அந்த நான்கு பேருடன்‌ 
அவர்கள்‌ சுத்திகரிப்பை நிறைவேற்றிய அதே வேளையில்‌, 
பவுலும்‌ சுத்திகரிப்பின்‌ செயல்பாட்டில்‌ ஈடுபட்ட விஷய 
மானது (மூப்பர்களின்‌ சிந்தையில்‌) நியாயப்பிரமாணத்திற்குப்‌ 
பவுல்‌ தம்மை ஒப்புக்‌ கொடுத்ததை இன்னும்‌ அதிகமாகச்‌ 
செயல்முறையில்‌ விளக்கப்படுத்தியதாக இருந்திருக்கும்‌. 

இவ்விரதத்தின்‌ விபரங்களில்‌ இன்னும்‌ ஆழமாய்ச்‌ 
செல்லுவதோ அல்லது அப்‌. 21:23-27ல்‌ மிகச்‌ சரியாக நடந்தது 
என்ன என்று ஆராய்ந்து கொண்டிருப்பதேோ தேவையற்ற 
தாயிருக்கின்றது. நமது பாடத்தைப்‌ பொறுத்த வரையில்‌, பாவ 
நிவாரணப்‌ பலி உட்பட பலி செலுத்துதல்‌ என்பது நசரேய 
விரதத்தின்‌ மிகக்‌ குறிப்பிடத்தக்க அம்சமாய்‌ இருந்தது என்பதே 
முக்யெமானதாகும்‌: ஒரு மனிதர்‌ தம்மைச்‌ சுத்திகரித்துக்‌ 
கொண்ட பிறகு, தமது விரதத்தை மறுபடியும்‌ தொடங்கு 
வதற்காக, இரண்டு காட்டுப்‌ புறாக்களையாவது அல்லது புறாக்‌ 
குஞ்சுகளையாவது ஆசாரியரிடத்தில்‌ கொண்டு வர வேண்டும்‌, 
ஆசாரியர்‌ “அவைகளில்‌ ஒன்றை பாவ நிவாரணப்‌ பலியாகவும்‌, 
மற்றொன்றைச்‌ சர்வாங்க தகன பலியாகவும்‌”” செலுத்தி 
“அம்மனிதரின்‌ தீட்டை நிவிர்த்தி செய்வார்‌” (எண்‌. 6:11). 
அம்மனிதர்‌ தமது விரதத்தை இறுதியாக நிறைவு செய்யும்‌ 
பொழுது மற்ற பலிகளுடன்‌ “பாவ நிவாரண பலியாக ஒரு 
வருஷத்து பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்‌ குட்டியை” கொண்டு 
வர வேண்டும்‌ (எண்‌. 6:14). 

அந்த நான்கு பேரின்‌ செலவுகளைச்‌ செலுத்துமாறு 
பவுலுக்கு “அறிவுரை” கொடுத்த மூப்பார்கள்‌ அதன்‌ பிறகு, 
“அப்படிச்‌ செய்தால்‌ உம்மைக்‌ குறித்துக்‌ கேள்விப்பட்ட 
காரியங்கள்‌ அபத்தமென்றும்‌, நீரும்‌ நியாயப்பிரமாணத்தைக்‌ 
கைக்கொண்டு நடக்கிறவரென்றும்‌ எல்லாரும்‌ அறிந்து 
கொள்வார்கள்‌” (வ. 24அ). யாக்கோபும்‌ மற்ற மூப்பார்களும்‌ 
“நியாயப்பிரமாணத்தைக்‌ கைக்கொண்டு நடத்தல்‌” என்பது 
பற்றிப்‌ பேசும்போது, யாக்கோபு சற்று நாணப்பட்டாரா? 


























40 


எட்டு அல்லது அதற்குச்‌ சற்று அதிகமான ஆண்டுகளுக்கு 
முன்னதாக, எருசலேமில்‌ ஒரு சிறப்புக்‌ கூட்டம்‌ நடந்தபோது, 
பேதுரு “நம்முடைய பிதாக்களாலும்‌, நம்மாலும்‌ சுமக்கக்‌ 
கூடாதிருந்த நுகத்தடி” (12:10) என்று நியாயப்பிரமாணத்‌ 
தைக்‌ குறிப்பிட்டபோது அவருடைய கருத்துக்கு யாக்கோபும்‌ 
மற்ற மூப்பர்களும்‌ உடன்பட்டிருந்தார்களே!” இப்பொழுதோ 
அவர்கள்‌, சுமக்கக்‌ கூடாதிருந்த அந்த நுகத்தடியைப்‌ பவுல்‌ 
இன்னமும்‌ தமது தோள்களில்‌ சுமக்கவும்‌, அதில்‌ உறுதியுடைய 
வராயும்‌ இருக்கிறார்‌ என்று சக கிறிஸ்தவர்களை நம்பச்‌ 
செய்யும்படிப்‌ பவுலைக்‌ “கேட்டுக்‌ கொண்டார்கள்‌!” 

மூப்பர்கள்‌ தாங்கள்‌ முன்‌ வைத்த திட்ட வரைவானது 
மேற்குறித்த முந்திய கூட்டத்தில்‌ எடுக்கப்பட்ட முடிவை 
மறுபடியும்‌ பின்னுக்கிழுப்பதாக உணர்ந்திருக்க வேண்டும்‌ 
என்பது உறுதி, ஏனென்றால்‌ அந்த முடிவின்‌ பக்கம்‌ தாங்கள்‌ 
சார்ந்துள்ளார்கள்‌ என்று உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள்‌ 
பின்வருவதை அவசரமாய்க்‌ கூறினார்கள்‌: “விசுவாசிகளான 
டுறஜாதியார்‌ இப்படிப்பட்டவைகளைக்‌ கைக்கொள்ளாமல்‌, 
விக்கிரகங்களுக்குப்‌ படைத்ததற்கும்‌, இரத்தத்திற்கும்‌, நெருக்‌ 
குண்டு செத்ததிற்கும்‌, வேசித்தனத்திற்கும்‌ விலகியிருக்க 
வேண்டுமென்று நாங்கள்‌ தீர்மானம்‌ பண்ணி, அவர்களுக்கு 
எழுதியனுப்பினோமே என்றார்கள்‌” (21:25) (15:20, 28ஐயும்‌ 
காணவும்‌). வேறுவார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, “எங்களது 
வேண்டுகோள்‌ புறஜாதிக்‌ கிறிஸ்தவர்களை ஈடுபடுத்து 
வதில்லை. பவுலே நீர்‌ யூதக்‌ கிறிஸ்தவர்களின்‌ பிரயோஜனத்‌ 
திற்காகவே இதைச்‌ செய்யும்படி உம்மைக்‌ கேட்டுக்‌ 
கொள்கிறோம்‌” என்று அவர்கள்‌ கூறினார்கள்‌. 

எருசலேமின்‌ மூப்பர்களைக்‌ குறித்து, நான்‌ பரிதாபப்பட 
முடியும்‌. யூதமார்க்கத்தின்‌ இருதயம்‌ போன்ற மையப்‌ பகுதியில்‌ 
வாழ்ந்திருந்த அவர்கள்‌ சாத்தியமேயாகாத ஒரு பணி 
முயற்சியை எதிர்‌ கொண்டார்கள்‌. பொதுவாக யூதர்கள்‌ தங்கள்‌ 
மார்க்கம்‌ மற்றும்‌ இனம்‌ ஆகியவற்றிற்கிடையில்‌ எந்த வேறு 
பாட்டையும்‌ ஒருபொழுதும்‌ ஏற்படுத்தியதில்லை.”” 
வேதாகமம்‌ எழுதப்பட்ட காலங்களிலும்‌, இன்றைய நாட்களி 
லும்‌ இதுவே உண்மையாகும்‌. சராசரி யூதரைப்‌ பொறுத்த 
மட்டில்‌, பிரமாணக்கை விட்டுவிடும்படிக்‌ கேட்டுக்‌ கொள்வ 
தென்பது அவர்‌ ஒரு யூதராயிருப்பதை விட்டுவிடும்படிக்‌ 








41 


கேட்டுக்‌ கொள்வதாகவே இருந்தது,/இருக்கின்றது. மூப்பர்கள்‌, 
“நியாயப்பிரமாணத்திற்கு எதிராக நாம்‌ பேசினால்‌, சபையில்‌ 
நமக்கு இடர்ப்பாடு ஏற்படும்‌, மற்றும்‌ நாம்‌ நமது நண்பர்கள்‌ 
மற்றும்‌ அண்டை அயலாரிடத்தில்‌ ஒருபொழுதும்‌ செல்வாக்கு 
டையவர்களாய்‌ இருக்க முடியாது” என்று நினைத்தார்கள்‌ 
என்பதில்‌ சந்தேகமில்லை. 

இதற்கு மறுபுறத்தில்‌, எருசலேமின்‌ மூப்பர்கள்‌ தங்கள்‌ 
சமுதாயத்திற்கும்‌ சபையில்‌ நியாயப்பிரமாணத்தைக்‌ கட்டிக்‌ 
காக்கும்‌ பிரிவினருக்கும்‌ அதிகமாக இடமளித்திருந்தார்கள்‌ 
என்று நினைக்காமலிருக்க என்னால்‌ முடியவில்லை (15:5; கலா. 
2:11, 12). எங்குமிருந்த யூதர்களின்‌ ஜெப ஆலயங்களில்‌ பவுல்‌ 
செய்தது போன்ற தீவிரமான பிரசங்கித்தலை - அவர்‌ அடிக்கப்‌ 
படவும்‌ அந்த ஜெப ஆலயங்களிலிருந்து வெளியேற்றப்படவும்‌ 
ஏதுவாயிருந்தது போன்ற பிரசங்கித்தலை (2 கொரி. 11:24ஐ௧்‌ 
கவனிக்கவும்‌) அந்த மூப்பர்கள்‌ ஊக்குவித்தார்களா என்பதில்‌ 
நான்‌ சந்தேகம்‌ அடைகின்றேன்‌. சத்தியத்தைப்‌ பற்றிய 
உடன்பாடற்ற நிலையில்‌ (நீதி. 23:23) “எல்லா மனுஷரோடும்‌ 
சமாதானமாயிருப்பது”' (ரோமர்‌ 12:18ஆ) என்ற அறை 
கூவலானது ஒருபொழுதும்‌ சுலபமாயிருப்பதில்லை. அது 
எருசலேமில்‌ சுலபமானதாயிருந்ததில்லை; அது நீங்கள்‌ வாழும்‌ 
இடத்திலும்‌ சுலபமாய்‌ இருப்பதில்லை. 





அதிர்ச்சியளிக்கும்‌ ஒரு விளைவு 
(21:26, 27) 

பவுல்‌ செய்ய வேண்டியதென்ன என்று மூப்பர்கள்‌ 
கூறியபோது பவுல்‌ எவ்விதம்‌ பதில்செயல்‌ செய்தார்‌? “எனக்குக்‌ 
கட்டளையிடுவதற்கு நீங்கள்‌ யார்‌?” என்று அவர்‌ எதிர்த்தாரா? 
“நீங்கள்‌ இந்த சபையின்‌ முன்னோடிகளாயிருக்கின்றீர்கள்‌. 
இந்த விஷயத்தைக்‌ கவனிப்பது உங்கள்‌ பொறுப்பு ஆகும்‌, அது 
என்னுடைய பொறுப்பு அல்ல” என்று அவர்‌ அறிவித்தாரா? 
“சில சூழ்நிலைகளில்‌ நான்‌ “நியாயப்பிரமாணத்திற்குக்‌ 
கீழமானவன்‌” ஆகும்‌ கொள்கை கொண்டிருந்தது உண்மையே, 
ஆனால்‌ அந்தக்‌ கொள்கையானது விசுவாசியாத யூதர்களை 
ஆதாயப்படுத்தும்‌ நோக்கத்திற்கானதே தவிர” யூதக்‌ கிறிஸ்‌ 








42 


தவர்களை சீராட்டுவதற்கானதல்ல” என்று அவர்‌ மறுத்தாரா? 
அங்கு கூறப்பட்ட இட்டவரைவின்‌ செயல்பாடானது நியாயப்‌ 
பிரமாணத்தினால்‌ கட்டுப்படுத்துபவர்களால்‌ (அப்‌. 15:5), பவுல்‌ 
அவர்களுடன்‌ ஓத்துப்‌ போனார்‌ என்று கூறுவதற்கு 
“அதாரமாய்‌”” பயன்படுத்தப்படலாம்‌ என்பதை பவுல்‌ 
குறிப்பிட்டாரா? 

மூப்பார்கள்‌ பவுலை ஒரு மூலைக்குத்‌ கள்ளினார்கள்‌. அந்த 
அப்போஸ்தலர்‌, சகோதரர்களுக்குள்‌ சமாதானத்தை வளரச்‌ 
செய்வதற்காக எருசலேமுக்கு வந்தார்‌, ஆனால்‌ மூப்பர்களோ, 
அவரது வருகையானது இசைவின்மையை வளர்த்ததாக 
அவரிடம்‌ கூறினார்கள்‌. அவர்‌ வெற்றியற்ற ஒரு சூழ்நிலையில்‌ 
இருந்தார்‌. அவர்‌ மூப்பர்களின்‌ திட்டத்திற்கு இணங்கிச்‌ செல்ல 
மறுத்தால்‌, அவர்‌ மீது சபையில்‌ முரண்பாட்டை ஊக்கப்‌ 
படுத்தியதாகக்‌ குற்றம்‌ சாட்டப்படலாம்‌; அவர்‌ அவர்களு 
டைய திட்டத்திற்கு இணங்கிச்‌ சென்றால்‌, அவர்‌ நிலையற்ற 
மனம்‌ கொண்டார்‌ என்ற குற்றம்‌ சுமத்தப்படலாம்‌. 

மூப்பார்களின்‌ திட்டத்திற்குப்‌ பவுலின்‌ சிந்தனை அல்லது 
வார்த்தையினாலான பதில்செயலை லூக்கா பதிவு செய்ய 
வில்லை. அவரது நோக்கமெல்லாம்‌, பவுல்‌ கைது செய்யப்பட்ட 
குற்குக்‌ காரணமான நிகழ்ச்சிகளை ஒரு சில வார்த்தைகளில்‌ 
சுருக்கித்‌ தருவதே ஆகும்‌. திகைப்புக்குரிய, பெரும்பாலும்‌ 
விவரித்துக்‌ கூற வேண்டிய அந்த நிகழ்ச்சியை அவர்‌ எளிமை 
யாக அறிக்கை செய்தார்‌: “அப்பொழுது பவுல்‌ அந்த 
மனுஷரைச்‌ சேர்த்துக்‌ கொண்டு, மறுநாளிலே அவர்களுடனே 
கூடத்‌ தானும்‌ சுத்திகரிப்புச்‌ செய்து கொண்டு, தேவாலயத்தில்‌” 
பிரவேசித்து, அவர்களில்‌ ஒவ்வொருவனுக்காகவும்‌ வேண்டிய 
பலி செலுத்தித்‌ தீருமளவும்‌ சுத்திகரிப்பு நாட்களை 
நிறைவேற்றுவேனென்று அறிவித்தான்‌” (21:26). 

அந்த நான்கு மனிதர்களும்‌ அவர்களின்‌ ஏழு நாட்கள்‌ 
சுத்திகரிப்பு நிறைவேறுமளவும்‌ தேவாலயத்தினுள்‌ செல்லு 
வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள்‌, ஆனால்‌ பவுலின்‌ 
சடங்காச்சாரக்‌ கழுவுதல்‌ என்பது ஓரிரண்டு நாட்களிலேயே 
நிறைவேறியிருக்கும்‌.”” அவர்களின்‌ சார்பில்‌ பவுல்‌ தேவாலயத்‌ 
தினுள்‌ சென்று, அவர்களின்‌ சுத்திகரிப்பின்‌ நாட்கள்‌ முடியும்‌ 
போது செலுத்த வேண்டிய பலிகளுக்கான ஏற்பாடுகளை 
அவரால்‌ மேற்கொள்ள முடிந்திருக்கும்‌. 








43 


இன்னும்‌ இரண்டு உண்மைகளைக்‌ குறிப்பிட வேண்டி 
யுள்ளது: (1) பவுல்‌ தாம்‌ தொடங்கியதை இன்னும்‌ நிறை 
வாக்காதிருந்தார்‌. அடுத்த வசனமானது, “அந்த ஏழு நாட்களும்‌ 
நிறைவேறி வருகையில்‌ ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள்‌ 
அவனைக்‌ தேவாலயத்திலே கண்டு, ஜனங்களெல்லாரையும்‌ 
எடுத்துவிட்டு, அவன்மேல்‌ கைபோட்டு?” (வ. 27; அடிக்‌ 
கோடிட்டவை என்னால்‌ வலியுறுத்தப்படுகின்றன) என்று 
குறிப்பிடுகின்றது. பலிகள்‌ செலுத்தப்படுவதற்கு முன்னதாகவே 
(பலி செலுத்துதலானது அந்த ஏழு நாட்களின்‌ முடிவில்தான்‌ 
மேற்கொள்ளப்படும்‌) கிறிஸ்தவராயிராத யூதர்கள்‌ பவுலைப்‌ 
பிடித்தார்கள்‌. இரத்தப்‌ பலி செலுத்தப்படுவதில்‌ பவுல்‌ 
உண்மையில்‌ பங்கேற்காமல்‌ காத்துக்‌ கொள்ளப்படுவதில்‌ 
தேவனுடைய கரம்‌ தக்க நேரத்தில்‌ செயல்பட்டதா? இது ஒரு 
ஆர்வம்‌ நிறைந்த சிந்தனையாகும்‌. (2) பவுலின்‌ செயலானது 
கலகத்தைத்‌ தடுக்கும்‌ என்று மூப்பர்கள்‌ நம்பியிருந்ததற்குப்‌ 
பதிலாக, அது கலகத்தை விரைவு படுத்தியது. அவர்‌ 
ஆலயத்திற்குச்‌ சென்ற நிகழ்ச்சியானது யூத விசுவாசிகளை 
சாந்தப்‌ படுத்தியதா இல்லையா என்பதை நாம்‌ அறியவில்லை, 
ஆனால்‌ அது யூதர்களில்‌ இருந்த அவிசுவாசிகளைக்‌ கோப 
மூட்டியது - அதன்‌ விளைவாகப்‌ பவுல்‌ சிறைப்பிடிக்கப்‌ 


பட்டார்‌. 





முடிவுரை 
நமது அடுத்த பாடத்தில்‌, மூப்பர்கள்‌ கேட்டுக்‌ 
கொண்டகைச்‌ செய்யப்‌ பவுல்‌ சம்மதித்தது ஏன்‌ - அவர்‌ அதில்‌ 
சரியாயிருந்தாரா அல்லது தவறாயிருந்தாரா - என்ற கேள்வி 
களுடன்‌ நாம்‌ போராடுவோம்‌. பவுல்‌ இவ்விஷயத்தில்‌ 
சரியானவராய்‌ இருந்தாரோ அல்லது தவறானவராய்‌ 
இருந்தாரோ, எப்படியிருந்தாலும்‌ இந்த வசனப்‌ பகுதியில்‌ 
இருந்து நாம்‌ பல பாடங்களைக்‌ கற்றுக்‌ கொள்ள முடியும்‌: 
சபையில்‌ உறவுமுறைகள்‌ பற்றிய பாடங்களை நாம்‌ கற்றுக்‌ 
கொள்ள முடியும்‌: ஒரு உறுப்பினா்‌ செய்வது எல்லா உறுப்பினா்‌ 
களையும்‌ பாதிக்கின்றது என்பது ஒரு பாடம்‌ ஆகும்‌. நீங்கள்‌ 
எதைச்‌ செய்தாலும்‌, ஒவ்வொருவரையும்‌ உங்களால்‌ 
சந்தோஷப்படுத்த முடியாது என்பது இன்னொரு பாடமாகும்‌. 


44 


மோசமானவற்றை நம்பத்‌ தயாராகி தங்கள்‌ நம்பிக்கையை 
மற்றவர்களிடம்‌ பரப்புகின்ற சிலர்‌ எப்பொழுதுமே இருக்கின்‌ 
றார்கள்‌ என்பது இன்னொரு பாடம்‌ ஆகும்‌. பவுலின்‌ எடுத்துக்‌ 
காட்டானது இந்த எதிர்மறைச்‌ சிந்தனைகளைச்‌ சீர்‌ 
செய்வதாய்‌ இருக்கின்றது, மற்றவர்கள்‌ என்ன நினைத்தார்கள்‌ 
என்பதைப்‌ பற்றி அக்கறைக்‌ காட்டி, சபையில்‌ இணக்கத்தை 
ஏற்படுத்துவதற்காக எதை வேண்டுமானாலும்‌ அவர்‌ செய்யத்‌ 
தயாராய்‌ இருந்தார்‌. சபை முழுமையற்ற குணங்களுடன்‌ 
இருக்கும்போதும்‌ கூட, அதை அன்பு செய்வதற்கு நாம்‌ 
பவுலிடம்‌ இருந்து கற்றுக்‌ கொள்ள முடியும்‌. 

புத்திமதி கூறுதல்‌ பற்றிய பாடங்களையும்‌ நாம்‌ கற்றுக்‌ 
கொள்ள முடியும்‌ - அதைக்‌ கொடுப்பதிலும்‌ பெறுவதிலும்‌ 
உள்ள பாடங்கள்‌ பின்வருமாறு: ஒருபுறம்‌, நாம்‌ புத்திமதி 
கூறுவதில்‌ எச்சரிக்கையாய்‌ இருக்க வேண்டும்‌; நமது 
வாழ்வல்ல, மற்றவர்களின்‌ வாழ்வானது பாதிக்கப்பட்டிருக்‌ 
கையில்‌ அவர்களுக்குப்‌ புத்திமதி கூறுவது மிகவும்‌ சுலப 
மானதாக இருக்கின்றது. பவுலை வலியுறுத்தியது பற்றி அந்த 
மூப்பர்கள்‌ எப்பொழுதாவது வருத்தப்பட்டிருப்பார்களா 
என்று நான்‌ வியக்கின்றேன்‌. அடுத்த வந்த ஐந்து ஆண்டுகளில்‌, 
அவர்களில்‌ எவராவது, “நமக்காக இல்லாதிருந்தால்‌, பவுல்‌ 
சிறையில்‌ அடைக்கப்பட்டிருக்கமாட்டார்‌. அவர்‌ வெளியில்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்துக்‌ கொண்டிருப்பார்‌” என்று 
எப்பொழுதாவது கூறியிருப்பார்களா? மறுபுறம்‌, நாம்‌ 
புத்திமதியை ஏற்றுக்‌ கொள்வதில்‌ எச்சரிக்கையாய்‌ இருக்க 
வேண்டும்‌. எல்லாப்‌ புத்திமதிகளும்‌ இருமுறை எடை 
போட்டுப்‌ பார்க்கப்பட வேண்டும்‌: தேவனுடைய சத்தியம்‌ 
என்ற ஏவப்பட்ட தராசுகளிலும்‌, சாத்தியமான விளைவுகள்‌ 
என்ற நடைமுறைத்‌ தராசுகளிலும்‌ அவைகள்‌ எடை போட்டுப்‌ 
பார்க்கப்பட வேண்டும்‌. 

ஒரு வேளை இவ்வசனப்‌ பகுதியில்‌ நமக்குப்‌ போதிக்கப்‌ 
படக்‌ கூடிய மிக முக்கியமான பாடமாக இருப்பது தேவனு 
டைய ஞானம்‌ மற்றும்‌ தேவனுடைய கிருபை வரம்‌ ஆகியவை 
யாய்‌ இருக்கலாம்‌: பவுல்‌ ஒரு தவறு செய்தாரோ இல்லையோ, 
தேவன்‌ தமது திட்டங்கள்‌ மற்றும்‌ நோக்கங்கள்‌ ஆகியவற்றிற்‌ 
காக அந்தச்‌ சூழ்நிலையைப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டார்‌. 
தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சியானது எருசலேமில்‌ பவுலுக்குக்‌ 














45 


காத்திருந்த சிறைப்பிடித்தலின்‌ தீர்க்கதரிசனத்தை (20:22, 23) 
நிறைவேற்றியது, மற்றும்‌ பவுல்‌ பின்னாளில்‌ ரோமாபுரியை 
அடை வதற்குக்‌ காரணமாயிருந்த தொடர்‌ நிகழ்ச்சிகளை அது 
தொடங்கி வைத்தது. நமது நோக்கங்கள்‌ சுத்தமானவை 
களாகவும்‌, நமது இருதயங்கள்‌ தேவனுக்குள்‌ நிலைத்திருப்ப 
தாகவும்‌ இருக்கும்‌ வரையில்‌, நாம்‌ முடிவெடுப்பதில்‌ தவறுகள்‌ 
செய்தாலும்‌ தேவன்‌ நமது வாழ்க்கையில்‌ கிரியை செய்யக்‌ 
கூடும்‌ என்று அறிவது ஆறுதலானதாக இருக்கின்றது. நான்‌ 
எத்தனை முறை தவறுகள்‌ செய்திருக்கன்றேன்‌ என்பதைக்‌ 
கவனிக்கையில்‌, கிருபையுள்ள தேவன்‌ ஒருவருக்கு நான்‌ 
ஊழியம்‌ செய்வதினால்‌ நன்றி நிறைந்தவனாய்‌ இருக்கின்றேன்‌! 





குறிப்புகள்‌ 

“அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 3” இதழில்‌ அப்‌. 15 பற்றிய நமது 
கலந்துரையாடலில்‌ குறிப்பிட்டபடி, கலாத்தியருக்கு நிருபம்‌ எப்பொழுது 
எழுதப்பட்டது என்பது நமக்கு உறுதியாகத்‌ தெரியவில்லை. ஆனால்‌ அது பவுலின்‌ 
மூன்றாம்‌ ஊழியப்‌ பயணத்தின்‌ முடிவுக்குச்‌ சற்று முன்னதாக எழுதப்பட்டிருக்க 
வேண்டும்‌. “அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 4” இதழில்‌ “ஏழைகளை 
நினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌” என்ற பாடத்தில்‌ குறிப்பிட்டபடி, பவுலின்‌ மூன்றாம்‌ 
ஊழியப்‌ பயணத்தின்‌ முடிவின்போது கொரிந்து நகரில்‌ இருந்து ரோமருக்கு நிருபம்‌ 
எழுதப்பட்டது. “எண்ணாகமம்‌ 6:11, 14, நாம்‌ காணப்போகின்றபடி, இந்த நான்கு 
மனிதர்களும்‌ நசரேய விரதம்‌ கொண்டு இருந்திருக்கலாம்‌. சுத்திகரிப்புக்குப்‌ பிறகு 
ஒவ்வொரு மனிதருக்கும்‌ ஒரு பாவ நிவாரணப்‌ பலியும்‌, விரதம்‌ முடித்த பிறகு 
ஒவ்வொரு மனிதருக்கும்‌ ஒரு பாவ நிவாரணப்‌ பலியும்‌ செலுத்துவது அவசிய 
மாயிருந்தது. நான்கு பெருக்கல்‌ இரண்டு எட்டு ஆகும்‌. “1௦10 வேரு அவர்கள்‌ 
கத்தோலிக்க சபையுடன்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ பற்றியெரியும்‌ முரண்பாடு 
கொண்டவராய்‌ இருந்தார்‌. “இக்கூற்றானது A. ஹாவுஸ்ராத்‌ அவர்களால்‌ 
கூறப்பட்டது. இது ரிச்சர்ட்‌ லாங்னெக்கர்‌ அவர்களால்‌ Paul, Apostle of Liberty (New 
York: Harper & Row, 1964), 246ல்‌ மேற்கோள்‌ காட்டப்பட்டது. “நமது பணியின்‌ 
அறைகூவல்‌ பற்றி, 1989ல்‌ ஹார்டிங்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ நடந்த நடபடிகள்‌ பற்றிய 
பிரசங்க முகாமின்‌ மூலம்‌ விளக்கப்படுத்தலாம்‌. அந்தப்‌ பிரசங்க முகாம்‌ பற்றிய 
புத்தகத்தில்‌ (Acts, The Spreading Flame [Searcy, Ark.: Harding University, 1989]), ஒரு 
பேச்சாளர்‌, பவுல்‌ செய்தது சரியே என்றும்‌ இன்னொரு பேச்சாளர்‌, பவுல்‌ செய்தது 


46 


குவறு என்றும்‌ கூறினார்கள்‌. இவ்விரு விரிவுரையாளர்களுமே சகோதரர்கள்‌ 
மத்தியில்‌ நன்மதிப்பைப்‌ பெற்ற மனிதர்கள்‌ ஆவார்கள்‌. “பெந்தெகொஸ்தே நாள்‌ 
வாரத்தின்‌ முதல்‌ நாளாய்‌ இருந்ததால்‌ (அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 1” 
இதழில்‌ அப்‌. 2:1க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌), அந்தப்‌ பகுதியில்‌ இருந்த 
கிறிஸ்தவர்கள்‌, அப்பம்‌ பிட்குதலுக்காகக்‌ கூடியிருந்திருப்பார்கள்‌ (“அப்போஸ்‌ 
தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 4” இதழில்‌ அப்‌. 20:7க்கான குறிப்புகளைக்‌ 
காணவும்‌). இருப்பினும்‌ நமது வேதபாடப்‌ பகுதியின்‌ வசனம்‌ 22ல்‌ அப்பகுதியில்‌ 
இருந்த கிறிஸ்தவர்கள்‌ அச்சமயம்‌ வரையிலும்‌ ஒன்றுகூடி வந்திருக்கவில்லை என்பது 
மறைமுகமாய்க்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது (இந்தப்‌ பாடத்தின்‌ பிற்பகுதியில்‌ வசனம்‌ 
22க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌). ஆகவே, பவுல்‌ பெந்தெகொஸ்தே நாளுக்குச்‌ 
சற்று முந்தி அங்கு வந்தார்‌ என்று நாம்‌ முடிவு செய்கின்றோம்‌. “வசனம்‌ 17ல்‌ இப்படிப்‌ 
பேசப்படுவதாகவே எனக்குக்‌ காணப்படுகின்றது, ஆனால்‌ இவ்வசனமானது 
யாக்கோபின்‌ வீட்டில்‌ முன்பே நடந்து முடிந்த ஒரு கூட்டத்தைப்‌ பற்றிக்‌ 
கூறியிருக்கவும்‌, வசனம்‌ 18ல்‌ மூப்பர்கள்‌ யாவரும்‌ கூடியிருக்கையில்‌ நடந்த 
கூட்டத்தைப்‌ பற்றிக்‌ கூறியிருக்கவும்‌ வாய்ப்புண்டு. “ஏழைகளை நினைத்துக்‌ 
கொள்ளும்படி” (கலா. 2:9, 10) பல ஆண்டுகளுக்கு முன்பு பவுலிடம்‌ கேட்டுக்‌ 
கொண்டவர்களில்‌ யாக்கோபு மட்டுமே எருசலேமில்‌ எஞ்சியிருந்திருந்தார்‌, அந்த 
வேண்டுகோளின்‌ தூண்டுதலின்படிதான்‌ பவுல்‌ புறஜாதியாரின்‌ சபைகளில்‌ 
நன்கொடை சேகரித்திருந்தார்‌. பவுல்‌ யாக்கோபினிடத்தில்‌ அந்த நன்கொடையை 
எடுத்துச்‌ சென்றது இயல்பானதேயாகும்‌. "பவுலின்‌ ரோமாபுரிக்‌ கடற்பயணம்‌ 
பற்றிய விபரம்‌ தொடங்கு முன்‌, லூக்கா தமது எடுத்துரைப்பில்‌ இவ்விடத்தில்தான்‌ 
கடைசியாக தன்மைப்‌ பெயரைப்‌ பயன்படுத்தினார்‌ (27:1). லூக்கா ஒருவேளை 
கண்ணோட்டத்தின்‌ கவனம்‌ முழுவதையும்‌ பவுலின்மேல்‌ திருப்பியிருக்கலாம்‌. 
ஆயினும்‌, லூக்கா பவுலுடன்‌ ரோமாபுரிக்குப்‌ பயணம்‌ சென்றிருந்ததால்‌, பவுல்‌ 
செசரியாவில்‌ சிறைப்பட்டிருந்த இரண்டு ஆண்டு காலத்தில்‌ லூக்கா அநேகமாய்‌ 
பலஸ்தீனத்தில்‌ தங்கியிருந்திருக்கலாம்‌. இந்தக்‌ காலகட்டத்தில்‌ அவர்‌, இயேசுவின்‌ 
வாழ்வு மற்றும்‌ சபையின்‌ தொடக்க நாட்கள்‌ (லூக்‌. 1:3) பற்றிய தமது இருமடங்குப்‌ 
பணிகளுக்கு (புத்தகங்களுக்கு) தேவையான ஆராய்ச்சியை மேற்கொண்டிருந் 
ருக்கலாம்‌. 

"உலகம்‌ முழுவதிலும்‌ அப்போஸ்தலர்கள்‌ பயணம்‌ செய்தது பற்றிக்‌ கூறும்‌ 
ஆகிப்‌ பாரம்பரியங்கள்‌ பல உள்ளன. அவர்கள்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்துக்‌ 
கொண்டும்‌, சபைகளை நிலைநாட்டிக்‌ கொண்டும்‌ இருந்தார்கள்‌. மூப்பர்கள்‌ 
எல்லாரும்‌ இருக்க வேண்டும்‌ என்பது பவுலின்‌ கருத்தா அல்லது யாக்கோபின்‌ 
கருத்தா? எல்லா மூப்பர்களும்‌ இருக்க வேண்டுமென்று இவ்விருவருமே 
விரும்பினார்கள்‌ என்றே நான்‌ யூகிக்கின்றேன்‌: நன்கொடையானது கையளிக்கப்‌ 
படுகையில்‌ எல்லாரும்‌ இருக்க வேண்டுமென்று பவுல்‌ விரும்பியிருப்பார்‌. 
பிரார்த்தனை செய்து கொண்ட நாலுபேரின்‌ செலவுகளைப்‌ பவுல்‌ செய்ய வேண்டும்‌ 
என்ற “ஆலோசனைக்கு” அதிக மதிப்புப்‌ பெறுவதற்காக எல்லாரும்‌ இருக்க 
வேண்டும்‌ என்று யாக்கோபு விரும்பியிருப்பார்‌. '£கிரேக்க மொழியில்‌ “பத்தாயிரக்‌ 
கணக்கானவர்கள்‌” என்ற நேரடி அர்த்தம்‌ தரும்‌ வார்த்தை இவ்விடத்தில்‌ உள்ளது. 
அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 3” இதழில்‌ 16:1-5க்கான குறிப்புகளைக்‌ 
காணவும்‌. “அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 3” இதழில்‌ 16:3க்கான 
குறிப்புகளைக்‌ காணவும்‌. '“அந்த வதந்தி பொய்யானது என்ற உண்மையினால்‌, அது 
அபாயமற்றது என்று அர்த்தப்படுவதில்லை - இதைப்‌ பவுலும்‌ நன்றாக 
அறிந்திருந்தார்‌. இயேசுவைப்‌ பற்றிய ஸ்தேவானின்‌ உபதேசமானது முறைமைகளை 
மாற்றும்‌ என்ற வார்த்தை பரவியபோது (அப்‌. 6:14), ஸ்தேவான்‌ மரணத்திற்கு 


47 


ஆளாக்கப்பட்டார்‌, அவரைக்‌ கொலை செய்வதில்‌ பவுலும்‌ உதவியிருந்தார்‌. 
“மேற்கத்திய வசனத்தில்‌, “பிறகு என்ன? நீர்‌ இங்கு வந்துள்ளது பற்றி அவர்கள்‌ 
கேள்விப்படுவார்களாகையால்‌, நிச்சயமாகவே கூட்டங்‌ கூடுவார்கள்‌” என்றுள்ளது. 
மேற்கத்திய வசனத்தைப்‌ பிரதிபலிக்கும்‌ வகையில்‌ K]Vயிலும்‌ இவ்விடத்தில்‌, “the 
multitude must needs come together” என்றுள்ளது. சிலர்‌ இதை விசுவாசமற்றவர்களின்‌ 
கும்பலைக்‌ குறிப்பதாக எடுத்துக்‌ கொள்ளுகின்றனர்‌, ஆனால்‌ மூப்பர்கள்‌ கிறிஸ்தவ 
யூதர்களைப்‌ பற்றியே அக்கறையாய்‌ இருந்தார்கள்‌ என்பதைச்‌ சந்தர்ப்பப்‌ 
பொருளானது சுட்டிக்காட்டுகின்றது. “அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, 
பாகம்‌ 4” இதழில்‌ அப்‌. 20:7க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌. '“அவ்விஷயத்தைப்‌ 
பற்றி முடிவு செய்யு முன்னர்‌, குறைந்தபட்சம்‌ அவர்கள்‌ அதைப்‌ பற்றிப்‌ பவுலிடமும்‌, 
அங்கிருந்த மற்றவர்களிடமும்‌ கலந்துரையாடியிருக்க முடியும்‌. “0ம௦06ம்‌ in James 
Burton Coffman, Commentary on Acts (Austin, Tex.: Firm Foundation Publishing House, 
1976), 408. 

2Lloyd J. Ogilvie, The Communicator’s Commentary, vol. 5, Acts (Dallas: Word Pub- 
lishing, 1983), 304. “கிரேக்கத்தில்‌ இவ்வினைச்‌ சொல்லானது கட்டளை வடிவில்‌ 
உள்ளது. “மூப்பர்கள்‌, அந்த நான்கு பேரையும்‌ கூட்டத்திற்கு அழைத்து வந்திருக்க 
வும்‌ சாத்தியமுண்டு (வ. 26). *இந்த நிகழ்ச்சியை, 18:18ல்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
பவுலின்‌ பிரார்த்தனையுடன்‌ ஒப்பிட்டுப்‌ பாருங்கள்‌. எண்ணாகமம்‌ 6:18ன்படி, 
இவ்விரதத்தின்‌ தொடக்கத்தில்‌ அல்ல, ஆனால்‌ இதன்‌ முடிவிலேயே தலைச்‌ சவரம்‌ 
பண்ணப்பட்டது; இது வேறெங்குமல்ல, ஆனால்‌ பலி செலுத்தப்படும்‌ 
இடத்திலேயே செய்யப்பட்டது. இந்த நான்கு பேரின்‌ பிரார்த்தனை நசரேய 
விரதமே என்பது உறுதியாயிருக்க, பவுலின்‌ பிரார்த்தனை என்ன என்பது இன்னமும்‌ 
புதிராகவே உள்ளது. “பொதுவாகவே பவுல்‌ பணமற்றவராய்‌ இருந்ததால்‌, 
“அவர்களின்‌ செலவுக்குச்‌ செலுத்த” பவுல்‌ எங்கிருந்து பணம்‌ பெற்றார்‌ என்பதை 
பற்றி எழுத்தாளர்கள்‌ அதிகமாகவே கவலைப்படுகின்றார்கள்‌. பரிசுத்தவான்களுக்‌ 
கென்று சேகரிக்கப்பட்ட பணத்திலிருந்து எடுத்து இதற்குப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளும்படி மூப்பர்கள்‌ பவுலுக்குக்‌ கூறியதாகக்‌ சிலர்‌ கருத்துத்‌ தெரிவித்தார்கள்‌, 
ஆனால்‌ அது நிதியைத்‌ தவறாகப்‌ பயன்படுத்துவதாகும்‌ மற்றும்‌ இதற்குப்‌ பவுல்‌ 
ஒத்துக்‌ கொண்டிருப்பார்‌ என்று என்னால்‌ கற்பனை செய்ய முடியவில்லை 
(2 கொரி. 8:20, 21). பிற்காலத்தில்‌ பவுல்‌ ரோமாபுரியில்‌ இரண்டு ஆண்டுகள்‌ 
தங்கியிருக்க ஒரு வீட்டுக்கு வாடகை தரப்‌ பணம்‌ அவரிடத்தில்‌ இருந்ததால்‌ (அப்‌. 
28:30), அச்சமயத்தில்‌ பவுலுக்குச்‌ சொத்துரிமை ஏதாவது கிடைத்திருக்கலாம்‌ என்று 
சிலர்‌ யூகிக்கன்றனர்‌. இது ஒன்றும்‌ பெரிதாகக்‌ குறிப்பிடத்‌ தக்க விஷயமல்ல. 
அநேகமாக, பவுல்‌ தாம்‌ வழக்கமாகப்‌ பணம்‌ பெற்ற வழியிலேயே வேலை செய்தல்‌ 
அல்லது தாராளகுணமுள்ள சகோதரர்கள்‌ மூலமாகவே - பெற்றிருப்பார்‌. 
2சடங்காச்சாரக்‌ கழுவுதலின்‌ முன்மாதிரியொன்றை லேவியராகமம்‌ 15:1-30ல்‌ 
காணவும்‌. அந்த மனிதர்களுடன்‌ பவுலும்‌ சேர்ந்து நசரேய விரதம்‌ மேற்கொண்டார்‌ 
என்று சுட்டிக்காட்டப்படுவதில்லை மற்றும்‌ பல வருடங்களுக்குமுன்‌ தாம்‌ செய்து 
கொண்ட பிரார்த்தனையை (18:18) அப்போதுதான்‌ நிறைவு செய்து கொண்டார்‌ 
என்பதற்கான சுட்டிக்காட்டுதல்‌ நிச்சயமாகவே இல்லை. பெரும்பாலும்‌, யூதர்கள்‌ 
புறஜாதியாரின்‌ நாடுகளில்‌ இருந்து திரும்பும்போது, அவர்கள்‌ சடங்காச்சாரக்‌ 
கழுவுதல்களின்‌ செயல்பாட்டை செய்வதுண்டு. ஒருவேளை இது போன்ற ஒரு 
செயல்பாட்டைப்‌ பவுல்‌ தமது சுத்திகரிப்புச்‌ சடங்கில்‌ செய்திருக்கலாம்‌. ஒருவேளை, 
அவர்‌ ஆலயத்திற்குள்‌ செல்லுமுன்‌ மற்றும்‌ ஆசாரியர்களிடம்‌ மற்ற ஏற்பாடுகளைச்‌ 
செய்யுமுன்‌ இப்படிப்பட்ட செயல்முறை தேவைப்பட்டிருக்கும்‌. “பேதுரு இதைக்‌ 
கூறிய போது (15:13) யாக்கோபும்‌ அங்கிருந்தார்‌; மற்றும்‌ நமது வேதபாடப்‌ 


48 


பகுதியின்‌ வசனம்‌ 25ல்‌ அம்மூப்பார்கள்‌ அப்‌. 15 கூட்டத்தில்‌ கடிதம்‌ எழுதப்பட்ட 
போது தாங்கள்‌ அங்கிருந்ததாக அடையாளப்படுத்திக்‌ கொண்டார்கள்‌. 
அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 3:” இதழில்‌ அப்‌. 15:20க்கான 
குறிப்புகளைக்‌ காணவும்‌. “அடுத்த பாடத்தில்‌ “யூதத்துவத்தின்‌ தனித்தன்மைகள்‌” 
என்பதன்‌ கீழுள்ள குறிப்புகளைக்‌ காணவும்‌. “1 கொரிந்தியர்‌ 9:20ஐக்‌ காணவும்‌. 

இவ்விடத்தில்‌ “தேவாலயம்‌” என்ற வார்த்தை புறஜாதியாரின்‌ மண்டபம்‌ 
உள்ளிட்ட தேவாலயவளாகத்தை மட்டுமல்லாது, தேவாலயக்தின்‌ பரிசுத்த ஸ்தலத்‌ 
தைக்‌ குறிக்கின்றது. தேவாலயத்தின்‌ வரைபடத்தைக்‌ காணவும்‌. ““சடங்காச்சாரமான 
கழுவுதல்கள்‌ கொண்ட சடங்கு ஒன்றின்‌ மாதிரிக்கு, மறுபடியும்‌ லேவியராகமம்‌ 
15:1-30ஐக்‌ காணவும்‌. 


49 


“[[]8ல, உங்களால்‌ எரா 
முூந்குது? * (21:17-26]) 


பவுல்‌ எருசலேமுக்குச்‌ சென்றபோது, இடர்ப்பாட்டை 
எதிர்நோக்கியே சென்றார்‌ (ரோமர்‌ 15:30, 31; அப்‌. 20:22, 23). 
யூதக்‌ கிறிஸ்தவர்களின்‌ கெளரவமானது புறஜாதிக்‌ கிறிஸ்தவர்‌ 
களிடத்திலிருந்து நன்கொடையை ஏற்க அவர்களை அனுமதிக்‌ 
காத சாத்தியக்கூறுக்குத்‌ தயாராகவே அவர்‌ சென்றார்‌. தம்மை, 
காட்டிக்‌ கொடுப்பவன்‌ என்று நினைத்த தமது முன்னாள்‌ 
துணையாளர்களிடமிருந்து தாம்‌ துன்புறுத்தலை எதிர்பார்க்கு 
மாறு இருக்கும்‌ என்று அவர்‌ அறிந்தார்‌. அவர்‌ கைது செய்யப்‌ 
படுவார்‌ என்று ஆவியானவர்‌ அவருக்குக்‌ கூறியிருந்தார்‌. 
எருசலேமின்‌ தெருக்களில்‌ அவர்‌ நடந்து சென்றபோது, இடர்ப்‌ 
பாடு எங்கிருந்து வரலாம்‌ என்று அவர்‌ தம்‌ தோள்களுக்கு 
மேலாகப்‌ பார்த்துக்‌ கொண்டே சென்றிருக்க வேண்டும்‌. பிறகு 
அவர்‌ மூப்பர்களின்‌ கூட்டமொன்றிற்குச்‌ சென்றார்‌, அங்கு 
அவர்‌ பாதுகாப்பாக உணர்ந்தார்‌ - ஆனால்‌ அங்குதான்‌ 


இருந்தது! 





அவர்கள்‌ அவனை நோக்கி: சகோதரனே, 
யூதார்களுக்குள்‌ அநேகமாயிரம்பேர்‌ விசுவாசிகளாயிருக்‌ 
கிறதைப்‌ பார்க்கிறீரே, அவர்களெல்லாரும்‌ நியாயப்‌ 
பிரமாணத்துக்காக வைராக்கியமுள்ளவர்களாயிருக்‌ 
கிறார்கள்‌. புறஜாதிகளிடத்திலிருக்கிற யூதரெல்லாரும்‌ 
குங்கள்‌ பிள்ளைகளுக்கு விருத்தசேதனம்‌ பண்ணவும்‌, 
முறைமைகளின்படி நடக்கவும்‌ வேண்டுவதில்லை 
யென்று நீர்‌ சொல்லி, இவ்விதமாய்‌ அவர்கள்‌ மோசேயை 
விட்டுப்‌ பிரிந்து போகும்படி போதிக்கிறீரென்று இவர்கள்‌ 
உம்மைக்‌ குறித்துக்‌ கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. 
இப்பொழுது செய்யவேண்டியது என்ன? நீர்‌ வந்திருக்‌ 
கிறீரென்று இவர்கள்‌ கேள்விப்பட்டு, நிச்சயமாகக்‌ 
கூட்டங்கூடுவார்கள்‌. ஆகையால்‌ நாங்கள்‌ உமக்குச்‌ 
சொல்லுகிறபடி நீர்‌ செய்ய வேண்டும்‌; அதென்ன 





20 


வென்றால்‌, பிரார்த்தனை பண்ணிக்‌ கொண்டவர்‌ 
களாகிய நாலுபேர்‌ எங்களிடத்தில்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களை நீர்‌ சேர்த்துக்கொண்டு, அவர்களுடனே கூடச்‌ 
சுத்திகரிப்புச்‌ செய்து கொண்டு, அவர்கள்‌ தலைச்சவரம்‌ 
பண்ணிக்‌ கொள்வதற்குச்‌ செல்லுமானகைச்‌ செலவு 
செய்யும்‌; அப்படிச்‌ செய்தால்‌ உம்மைக்‌ குறித்துக்‌ 
கேள்விப்பட்ட காரியங்கள்‌ அபத்தமென்றும்‌, நீரும்‌ 
நியாயப்பிரமாணத்தைக்‌ கைக்‌ கொண்டு நடக்கிறவ 
ரென்றும்‌ எல்லாரும்‌ அறிந்து கொள்வார்கள்‌ (21:20-24). 


அவர்களின்‌ அசாதாரணமான கட்டளைக்கு அப்போஸ்‌ 
குலர்‌ இணங்கி நடந்தது நம்மைத்‌ திகைக்க வைக்கின்றது: 
“அப்பொழுது பவுல்‌ அந்த மனுஷரைச்‌ சேர்த்துக்‌ கொண்டு, 
மறுநாளிலே அவர்களுடனே கூடத்‌ தானும்‌ சுத்திகரிப்புச்‌ 
செய்துகொண்டு, தேவாலயத்திலே பிரவேசித்து, அவர்களில்‌ 
ஒவ்வொருவனுக்காகவும்‌ வேண்டிய பலிசெலுத்தித்‌ 
தருமளவும்‌ சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேனென்று 
அறிவித்தான்‌” (வ. 26). அந்தப்‌ பலிகளில்‌ பாவநிவாரணப்‌ 
பலியும்‌ அடங்கும்‌ என்று அறிந்த நாம்‌, “பவுலே, இது ஏன்‌?” 
என்று அலறுகின்றோம்‌. 

வினாக்கள்‌ நமது சிந்தைகளில்‌ நிறைகின்றன: பவுல்‌ 
செய்தது சரியா தவறா? இன்றைய நாட்களில்‌ பலிகள்‌ 
செலுத்துவது, அதுவும்‌ சிறப்பாக, நாம்‌ யூதர்களாயிருந்து பலி 
செலுத்துவது சரியானதா? இந்தக்‌ கேள்விகளையே நாம்‌ 
இப்பாடத்தில்‌ இறுகப்‌ பற்றிக்‌ கொள்வோம்‌. 


மனிதரின்‌ முரண்பாடான 
வார்த்தைகள்‌ 
முதலில்‌ நாம்‌, “பவுல்‌, மூப்பர்களின்‌ வற்புறுத்தலுக்கு 
இணங்கியதில்‌ சரியானகைச்‌ செய்தாரா?” என்ற வினாவுடன்‌ 
நாம்‌ தொடங்குவோம்‌. மதிப்பிற்குரிய கிறிஸ்தவக்‌ கல்வியாளர்‌ 
களிடம்கூட இந்த விஷயத்தில்‌ மனச்சான்றுள்ள கருத்து நிலவு 
வதில்லை. நமது பாடத்தின்‌ நோக்கங்களுக்காகப்‌ பல வகை 
யான கண்ணோட்டத்தின்‌ கருத்துக்களை மனப்போக்கின்‌ 


51 


படியாக நான்‌ நான்கு தலைப்புக்களில்‌ குழுவாகப்‌ 
பிரித்துள்ளேன்‌: 


தகுதியற்ற ஒரு “ஆம்‌!” 

இந்தக்‌ கேள்விக்கு ஒரு சிலர்‌, தகுதியற்ற வகையில்‌ “ஆம்‌!” 
என்று பதில்‌ கொடுக்கின்றார்கள்‌. பவுலும்‌, மூப்பர்களும்‌ 
அவர்கள்‌ செய்த யாவற்றிலும்‌ முற்றிலும்‌ சரியானவர்களாகவே 
இருந்தார்கள்‌ என்று அவர்கள்‌ நம்புகின்றார்கள்‌, அதாவது 
அவர்களின்‌ அணுகுமுறையானது எங்கும்‌ எப்பொழுதும்‌ 
சரியானதாகவே இருக்கும்‌, மற்றும்‌ அவர்கள்‌ இதற்காகப்‌ 
பாராட்டப்படவும்‌ உயர்த்தப்படவும்‌ வேண்டும்‌ என்கின்‌ 
றார்கள்‌. இந்தக்‌ குழுவானது, பவுல்‌, “... எப்படியாகிலும்‌ சிலரை 
இரட்சிக்கும்படிக்கு நான்‌ எல்லாருக்கும்‌ எல்லாமானேன்‌” 
(1 கொரி. 9:22) என்று கூறியபோது எதை அர்த்தப்‌ 
படுத்தினார்‌ என்பது தலைசிறந்த எடுத்துக்காட்டாகவும்‌, 
ரோமர்‌ 14ல்‌ பலவீனமான சகோதரரைக்‌ தாங்கும்படியான 








பவுலின்‌ போதனைக்கு முழுமையான ஒரு விளக்கமாகவும்‌ 
இருந்தது என்று சுட்டிக்காட்டுகின்றார்கள்‌. 

பவுலும்‌ மூப்பர்களும்‌ அவர்கள்‌ செய்த யாவற்றிலும்‌ 
சரியாகவே இருந்தார்கள்‌ என்பதற்கு ஆதாரமாக, லூக்கா 
அவர்களின்‌ செயல்பாட்டை எவ்விடத்திலும்‌ கண்டனம்‌ 
பண்ணவில்லையென்றும்‌, பவுலின்‌ மனச்சான்றானது இந்த 
நிகழ்ச்சியில்‌ அவரது பங்கைப்‌ பொறுத்தமட்டில்‌ சுத்தமுள்ள 
தாய்‌ இருந்தது (23:1) என்றும்‌ முதல்‌ குழு குறிப்பிடுகின்றது. 
இந்தக்‌ குழுவானது, மக்களுடன்‌ ஒத்துப்போவதைப்‌ பவுலின்‌ 
செயல்பாடு அடிக்கோடிட்டு முக்கியத்துவப்படுத்துகின்றது 
என்று நம்புவதுடன்‌, உபதேச நிலையைத்‌ தற்காப்பது என்பதை 
விட சமாதானத்தை வளரச்‌ செய்வது முக்கியமானது என்று 
கூடப்‌ போதிக்கின்றது. 

இந்த நிலைப்பாட்டின்‌ சில அம்சங்களை நான்‌ ஏற்றுக்‌ 
கொள்ள முடியும்‌, ஆனால்‌ எல்லாவற்றையும்‌ அல்ல. குற்றம்‌ 
சாட்டப்படுதலைத்‌ தவிர்க்க முயற்சித்தல்‌ பற்றி சிலவற்றை 
நாம்‌ இந்த விபரத்திலிருந்து கற்றுக்‌ கொள்ளக்‌ கூடும்‌, ஆனால்‌ 
மூப்பார்களும்‌ மற்றும்‌ பவுலும்‌ செய்த ஒவ்வொன்றிற்காகவும்‌ 
அவர்களைப்‌ பாராட்டுவது என்பது நெருங்கிய தொடர்பில்லா 
குதாகக்‌ காணப்படுகின்றது. 





52 


“எல்லாருக்கும்‌ எல்லாமும்‌ ஆகுதல்‌” என்ற பவுலின்‌ 
கொள்கையானது அவிசுவாசிகளை ஆதாயப்படுத்துக்‌ 
கொள்ளுவதற்காக வடிவமைக்கப்பட்டதாகும்‌, அது விசுவாசி 
களைச்‌ சாந்தப்படுத்தவதற்கானதல்ல. எருசலேமில்‌ இருந்த 
அவிசுவாசிகளைப்‌ பொறுத்தமட்டில்‌ கூட, ஆலய சடங்குகளில்‌ 
பவுல்‌ பங்கேற்ற நிகழ்ச்சியானது பிரபலமாகும்‌ போட்டிகளில்‌ 
அவரை வெற்றி பெறச்‌ செய்வதாகவோ, அல்லது யூதா்களுக்குப்‌ 
பிரசங்கிப்பகைச்‌ சுலபமாக்குவதாகவோ இருக்கவில்லை (9:29; 
22:17-21ஓக்‌ காணவும்‌). 

ரோமர்‌ 14ம்‌ அதிகாரமானது மாறுபட்ட முறைமையுடைய 
பழக்கங்களைக்‌ குறிப்பிடுகின்றது. நியாயப்பிரமாணத்தினால்‌ 
கட்டளையிடப்பட்ட சில விஷயங்கள்‌ (ஏழாம்‌ நாளில்‌ 
ஓய்வெடுத்தல்‌, போஜனம்‌ பண்ணுகல்‌ பற்றிய பிரமாணங்கள்‌ 
முதலியவை) குறிப்பிடக்கூடியவையல்லாதவைகளாக, புதிய 
ஏற்பாட்டின்‌ போதனையைப்‌ பாதிக்காதவைகளாக இருந்தன, 
ஆனால்‌, பாவநிவாரணப்‌ பலி செலுத்துதல்‌ என்பது “மாறு 
பாட்டின்‌ விஷயம்‌” என்று இலேசாகத்‌ தள்ளி விட முடியுமா 
என்று காண்பது மிகவும்‌ கடினமாயிருக்கின்றது. 

மூப்பார்களும்‌ பவுலும்‌ தவறான எதையும்‌ செய்யவில்லை 
என்பதற்கு இந்தக்‌ குழுவினர்‌ தரும்‌ ஆதாரம்‌ எதுவும்‌ ஏற்றுக்‌ 
கொள்வதற்குக்‌ குறைவானதாகவே இருக்கின்றது. வேதாகம 
எழுத்தாளர்கள்‌ எவரும்‌ ஒருபொழுதும்‌ பாராட்டவோ அல்லது 
கண்டனம்‌ பண்ணச்‌ சற்று நின்று நிதானிப்பதில்லை; 
ஆகியாகமத்தில்‌ நோவா குடித்து வெறித்திருந்த செய்தியை 
மோசே நடத்திய விதத்தைக்‌ கவனியுங்கள்‌ (ஆதி. 9:20, 21). 
பவுல்‌ தமது மனச்சான்றை மீறி நடந்ததில்லை என்று 
குறிப்பிடுவது உண்மையே, ஆனாலும்‌ அந்தக்‌ கூற்றானது, 
அவர்‌ கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்திய காலகட்டத்தை 
யும்‌ உள்ளடக்கியது (அப்‌. 8:1, 3). மூப்பாகளின்‌ கட்டளைக்குக்‌ 





கீழ்ப்படிந்தபோது தாம்‌ வேண்டுமென்றே தவறு செய்ய 
வில்லை என்பதைப்‌ பவுலின்‌ வார்த்தைகள்‌ நிரூபிக்கின்றன; 
அவரது நடக்கையானது கேள்வியெழுப்ப முடியாதது என்று 
அது நிரூபிப்பதில்லை. 

தேவனுக்குக்‌ கீழ்ப்படி வதைக்‌ காட்டிலும்‌ மனிதர்களுடன்‌ 
ஒத்துப்போவது முக்கியமானது என்று போதிப்பவர்கள்‌ மிகவும்‌ 
தூரமாய்‌ விலகிச்‌ செல்லுகின்றார்கள்‌. இதை யாக்கோபுவே 


53 


பின்னாளில்‌ (ஒழுக்க ரீதியான அல்லது உபதேச ரீதியான) 
சுத்தம்‌ என்பது சமாதானத்தை விட முக்கியமானது என்று 
வலியுறுத்தினார்‌ (யாக்‌. 3:17). 





தகுதியுள்ள ஒரு “ஆம்‌” 

இரண்டாவது குழுவொன்று - ஒருவேளை இது பெரிய 
குழுவாயிருக்கலாம்‌ - தங்களின்‌ “ஆம்‌” என்பதை, “பவுல்‌ சூழ்‌ 
அலைகளின்‌ கழ்‌ சரியானகைச்‌ செய்தார்‌” என்று கூறுவதினால்‌ 
ககுதிப்படுத்துகன்றனர்‌. இவர்கள்‌ கட்டுப்படுத்தும்‌ சூழ்நிலை 
கள்‌ எல்லாவற்றையும்‌ ஒப்புக்கொள்ளுவதில்லை, ஆனால்‌ 
சூழ்நிலையின்‌ வெளிச்சத்தில்‌ பவுல்‌ தம்மால்‌ முடிந்த அளவு 
சிறந்தகைச்‌ செய்தார்‌ என்று நம்புகின்றனர்‌. பெரும்பாலும்‌ 
அட்டவணைப்‌ படுத்தும்‌ சூழ்நிலைகளில்‌ சில ஏற்கனவே 
விவாதிக்கப்பட்டிருக்கின்றன: பவுலின்‌ மீதும்‌ மூப்பார்களின்‌ 
மீதும்‌ சபைக்குள்ளும்‌ சபைக்குப்‌ புறம்பேயிருந்தும்‌ தரப்பட்ட 
நம்புதற்குரிய அழுத்தங்கள்‌, “எல்லாருக்கும்‌ எல்லாமுமாகும்‌” 
பவுலின்‌ தீர்மானம்‌ முதலியன. பின்வரும்‌ மூன்று சூழ்நிலை 
களும்‌ கூட அடிக்கடி வலியுறுத்தப்படுகின்றன: 

(1) யூதத்துவத்தின்‌ தனித்தன்மைகள்‌. புதிய உடன்படிக்கை 
யில்‌, குடியுரிமை அதிகாரமுடைமைக்கும்‌, மத அதிகார 
முடைமைக்கும்‌ இடையில்‌ ஒரு வேறுபாடு ஏற்படுத்தப்‌ 
பட்டுள்ளது: நாம்‌, “இராயனுடையதை இராயனுக்கும்‌, 
தேவனுடையதை தேவனுக்கும்‌” செலுத்த வேண்டும்‌ (மத்‌. 
22:21; 1 பேது. 2:17யும்‌ காணவும்‌). நாம்‌, நாட்டின்‌ சட்டங்‌ 
களுக்கு அவைகள்‌ தேவனுடைய சட்டங்களை மீறாதவைகளா 
யிருக்கும்‌ வரையில்‌, கீழ்ப்படிய வேண்டும்‌ (ரோமர்‌ 13:1-7; 
அப்‌. 5:29). இதற்கு எதிரிடையாக, பழைய உடன்படிக்கை 
யின்‌ கீழ்‌, குடியுரிமை அதிகாரமுடைமையும்‌, மத அதிகார 
முடைமையும்‌ ஒன்று கலந்திருந்தன. மோசேயின்‌ பிரமாண 
மானது மத சட்டங்களையும்‌ குடியுரிமைச்‌ சட்டங்களையும்‌ 
இணைத்திருந்தது. இஸ்ரவேலர்களுக்கான சட்டங்கள்‌ 
அவர்களின்‌ மத செயல்பாடுகளை மட்டுமின்றி, ஒரு நாடு 
(இனம்‌) என்ற வகையில்‌ அவர்களின்‌ எல்லாச்‌ செயல்களையும்‌ 
கட்டுப்படுத்தியது. ஆகையால்‌, முன்பே குறிப்பிட்டபடி, 
பெரும்பாலான யூதர்கள்‌ தங்களது மதம்‌ மற்றும்‌ இனம்‌ 


ஆகியவற்றைப்‌ பிரித்தறிவதில்‌ மிகவும்‌ இடர்ப்பாடு 











54 


அடைந்திருந்தார்கள்‌. பெரும்பாலான யூதர்கள்‌, பலி செலுத்து 
வகைத்‌ தங்கள்‌ நாட்டுப்‌ பாராம்பரியமாக குறைந்த பட்சம்‌ 





கி.பி. 70ல்‌ தேவாலயமானது அழிக்கப்படும்‌ வரையிலாவது - 
கண்ணோக்கியிருந்தார்கள்‌. இந்தக்‌ காரணியானது அடுத்து 
வருவதுடன்‌ பிணைக்கப்பட்டுள்ளது: 

(2) மாறுகலின்‌ காலம்‌. சட்டப்படியாக, பிரமாணமானது 
சிலுவையில்‌ அறையப்பட்டிருந்தது (கொலோ. 2:14, 16) - இது 
பலி செலுத்தும்‌ பிரமாணக்கையும்‌ உள்ளடக்கியது. நடை 
முறையில்‌ தேவன்‌, யூதத்துவத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்கு மாறு 
கின்ற காலம்‌ மற்றும்‌ வாய்ப்பை யூதார்களுக்குக்‌ கொடுத்தார்‌.” 
இவ்விதமாக, வேதவசனப்‌ பகுதிகள்‌ சில, இயேசு மரித்தபோது 
பிரமாணமானது நீக்கப்பட்டதைப்‌ பேசுகின்ற (எடுத்துக்‌ 
காட்டாக எபே. 2:14, 15) அதே வேளையில்‌, மற்ற சில வசனப்‌ 








பகுதிகள்‌ பிரமாணமானது படிப்படியாகக்‌ கடந்து சென்றதைப்‌ 
பேசுகின்றன. எடுத்துக்காட்டாக, எபிரெயர்‌ 8:13ல்‌ முதலாம்‌ 
உடன்படிக்கை பழமையானது என்று பேசப்படுகின்றது, பிறகு 
“பழமையானதும்‌ நாள்பட்டதுமாயிருக்கிறது உருவழிந்து 
போகக்‌ காலம்‌ சமீபமாயிருக்றெது”” என்று அவ்வசனம்‌ 
கூறுகின்றது (2 கொரி. 3:7-11ஐயும்‌ காணவும்‌). மத்தேயு 
ஹென்றி அவர்கள்‌, “சடங்காச்சாரமான பிரமாணமானது ... 
மரித்திருந்தது, ஆனால்‌ அடக்கம்‌ செய்யப்படவில்லை” என்று 
குறிப்பிட்டார்‌. கடைசியில்‌ தேவன்‌ எப்பொழுது பிர 
மாணத்தை “அடக்கம்‌” செய்தார்‌? இ.பி. 70ல்‌ தேவாலயத்தின்‌ 
அழிவை தேவன்‌ அனுமதித்தபோது அவர்‌ மாறுதலின்‌ கால 
முடிவை அடையாளப்படுத்தினார்‌ என்பதைப்‌ பெரும்‌ 
பாலோர்‌ ஒப்புக்‌ கொள்ளுகின்றார்கள்‌. இது உண்மையாய்‌ 
இருக்குமென்றால்‌, கி.பி. 57ல்‌ பவுல்‌ தேவாலயத்தினுள்‌ 
சென்றபோது, யூதார்கள்‌ மாறுதலின்‌ காலத்திலேயே இருந்தார்‌ 
கள்‌. இந்தக்‌ காரணியானது அடுத்து வரும்‌ காரணிக்கு இணை 
யானதாகும்‌: 

(3) படிப்படியாகத்‌ தரப்பட்ட வெளிப்படுத்துதல்‌. 
நடபடிகள்‌ பற்றிய நமது பாடத்தில்‌, தேவன்‌ தமது சித்தத்தை 
எல்லாம்‌ ஒரே முறையில்‌ வெளிப்படுத்தி விடாமல்‌, மக்களால்‌ 
அதைத்‌ தன்மயமாக்கக்‌ கூடிய அளவுக்கும்‌, தேவையான 
அளவுக்குமே வெளிப்படுத்தினார்‌ என்று நாம்‌ கண்டிருக்‌ 
கின்றோம்‌. எடுத்துக்காட்டாக, பெந்தெகொஸ்தே நாளன்று 








22 


பேதுரு கூறிய வார்த்தைகளில்‌ தேவனுடைய முழுமையான 
திட்டத்தில்‌ புறஜாதிகளுக்கும்‌ பங்குண்டு என்ற கருத்து 
உள்ளடங்கியிருந்தது (அப்‌. 2:39), ஆனால்‌ தேவன்‌ பேதுருவுக்கு 
ஒரு விசேஷித்த தரிசனம்‌ தரும்‌ வகையில்‌ (அப்‌. 10) பேதுரு 
அதைப்‌ புரிந்து கொண்டதில்லை. கலாத்தியருக்கும்‌ ரோமருக்‌ 
கும்‌ நிருபங்களைப்‌ பவுல்‌ எழுதியிருந்தும்‌ கூட, அந்த நிருபங்‌ 
களில்‌ பலிகள்‌ செலுத்துதல்‌ பற்றியிருந்த போதனைகளின்‌ தர்க்க 
ரீதியான பயன்பாட்டைப்‌ பவுல்‌ புரிந்து கொண்டிருக்க 








வில்லை என்றும்‌ கூட கருத்துக்‌ கூறப்பட்டுள்ளது. தேவனால்‌ 
ஏவப்பட்டு எழுதப்பட்ட பின்வருவன போன்ற வார்த்தைகள்‌ 


எழுதப்படுவதற்குப்‌ பல வருடங்கள்‌ ஆயின:” “சர்வாங்க தகன 





பலிகளும்‌, பாவ நிவாரண பலிகளும்‌ உமக்குப்‌ பிரியமானதல்ல 
என்றீர்‌,” “இவைகள்‌ மன்னிக்கப்பட்டதுண்டானால்‌, இனிப்‌ 
பாவத்தினிமித்தம்‌ பலி செலுத்தப்படுவதில்லையே” (எபி. 
10:6, 18). தேவனுடைய வெளிப்படுத்துதல்‌ இப்பொழுது 
நிறைவாகியிருக்கின்றது (2 பேது. 1:3; யூதா 3), ஆனால்‌ பவுல்‌ 
தேவாலயத்தினுள்‌ சென்றபொழுது அது நிறைவாகியிருந் 
ததில்லை. 

பவுல்‌ “சூழ்நிலைகளின்‌ கழ்‌” சரியானகைச்‌ செய்தார்‌ என்ற 
நிலைப்பாடு சரியானதாக இருக்கலாம்‌; மேலே அட்டவணைப்‌ 
படுத்தப்பட்ட காரணிகள்‌ யாவும்‌ வேத வசனங்களில்‌ 
காணப்படுகின்றன என்பது உறுதி. இருந்தபோதிலும்‌, பவுல்‌ 
பாவ நிவாரணத்திற்காகப்‌ பலி செலுத்த விரும்பியபோது 
சரியானதையே செய்தார்‌ என்று கூற நான்‌ சிரமப்படுகின்றேன்‌ 
- ஏனென்றால்‌ இது இயேசு பாவ நிவராணத்திற்காக முழுமை 
யான (பூரணமான) பலியைச்‌ செலுத்திய பிறகு நடைபெற்ற 
தாக உள்ளது. இந்த இரண்டாவது நிலைப்பாட்டைப்‌ 
பற்றியிருக்கின்றவர்கள்‌ இந்தச்‌ சிரமமானது விசேஷித்த 
கவனத்திற்குரியது என்று உணர்ந்திருக்கின்றார்கள்‌. இந்த 
சிரமத்தை அடையாளம்‌ கண்டு கொண்ட வர்களில்‌ ஒருவரான 





ஆகம்‌ கிளார்க்‌ அவர்கள்‌, பலிகளை, நாம்‌ வரி செலுத்தும்‌ 
செயலுடன்‌ ஓஒப்பிடுகின்றார்‌. ஏனென்றால்‌, “நாட்டின்‌ 
அமைச்சர்கள்‌ இவைகளினாலேயே பராமரிக்கப்பட்டார்கள்‌.” 
இன்னொருவர்‌, இந்த பலிகளை நாம்‌ நாட்டின்‌ சட்டத்தை 
மீறும்‌ பொழுது செலுத்தும்‌ தண்டத்‌ தொகைக்கு ஓப்பிடு 
கின்றார்‌. 





56 


நசரேய விரதத்தின்‌ பிரமாணத்தில்‌ வாசிக்கப்படும்‌ வழி 
முறையே எனது பிரச்சனையாகும்‌: விரதம்‌ மேற்கொண்டவர்‌ 
கொண்டு வரும்‌ பறவைகளில்‌ ஒன்று “பாவ நிவாரணப்‌ 
பலியாக” அவனது “தீட்டை நிவிர்த்தி செய்து, ... பரிசுத்தப்‌ 
படுத்துவற்காக”” (எண்‌. 6:11) ஒப்புக்‌ கொடுக்கப்பட்டது. 
மனிதர்‌ தம்‌ சக மனிதர்களுடன்‌ கொண்டுள்ள உறவுகளில்‌ சில 
வேளைகளில்‌ “ஒப்புரவாகுதல்‌” என்ற வார்த்தையை நாம்‌ 
பயன்படுத்துகின்றோம்‌, ஆனால்‌ எண்ணாகமம்‌ 6ல்‌ உள்ள 
இச்சொற்றொடர்‌ யூதர்களுக்கு எதை அர்த்தப்படுத்தியது? 
நிச்சயமாகவே அவர்களின்‌ சிந்தைகளில்‌ இது அவர்களுடைய 
தேவனுடன்‌ மனிதருக்கு உள்ள உறவையே குறித்தது. 
ஒருவேளை பவுல்‌, பலிகள்‌ செலுத்துதலானது தமது ஆத்தும 
இரட்சிப்புக்கென்று எதுவும்‌ செய்வதில்லை என்று புரிந்து 
கொண்டிருக்கலாம்‌, ஆனால்‌ ஆசாரியர்கள்‌ அதைப்‌ புரிந்து 
கொண்டிருப்பார்களா? பலிகளுக்கான ஏற்பாடுகளைப்‌ பவுல்‌ 
செய்து கொண்டிருந்ததைக்‌ கண்ட விசுவாசமற்ற யூதர்கள்‌ 
அதைப்புரிந்து கொண்டிருப்பார்களா? பவுலின்‌ செயல்பாடுகள்‌ 
குறைந்தபட்சம்‌ கேள்விக்குரியவைகளாயிருந்தன என்று 
எண்ணாமல்‌ இருக்க என்னால்‌ முடியவில்லை. 








தகுதியுள்ள ஒரு “இல்லை” 

பவுல்‌ செய்தவற்றிற்குச்‌ சார்பாகப்‌ பேச முடியாது, 
அவருடைய இக்கட்டான நிலை குறித்துப்‌ பரிதாபப்படும்‌ 
கணிசமான எண்ணிக்கையுள்ள - இவர்களின்‌ நிலைப்பாடுபற்றி 
நான்‌ ஆறுதல்‌ அடைகின்றேன்‌. இந்தக்‌ குழுவினர்‌, குறிப்‌ 
பிட்டுள்ள சூழ்நிலைகள்‌ பவுலின்‌ செயல்பாட்டில்‌ குறிப்பிடத்‌ 
தக்க காரணிகளாக இருந்தன என்று நம்புகின்றார்கள்‌, ஆனால்‌ 
இரத்தப்‌ பலி செலுத்துவதில்‌ அவர்‌ ஈடுபட்டதை இவர்கள்‌ 
நியாயப்படுத்துவதில்லை. 

இந்த குழுவில்‌ உள்ள பெரும்பாலோர்‌ “பாவம்‌” என்ற 
வார்த்தையைத்‌ தவிர்த்து விடுகின்றார்கள்‌. மாறாக, இவர்கள்‌ 
பொதுவாக “கவறு” என்ற வார்த்தையைப்‌ பயன்படுத்து 
கின்றார்கள்‌. “தவறு” என்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதில்‌ 
கருத்து வேறுபாடு இருப்பினும்‌, அந்தச்‌ சொற்றொடரே 
விரும்பத்தக்கதாகக்‌ காணப்படுகின்றது. நான்‌ மிகவும்‌ 
மதிக்கின்ற போதகரும்‌ ஊழியருமான ஒருவர்‌ சமீபத்தில்‌, 





57 


994 


“பவுல்‌ ஒரு தவறைச்‌ செய்தார்‌ என்று நான்‌ போதிக்கின்றேன்‌ 
என்று எழுதினார்‌. முந்திய பாடத்தின்‌ தொடக்கத்தில்‌, நான்‌ 
0. கேம்ப்பெல்‌ அவர்களின்‌ கூற்றை மேற்கோள்‌ காட்டினேன்‌, 
அவர்‌, பவுல்‌ “தமது ஊழியத்திலேயே மாபெரும்‌ தவறொன்றை 
இந்த நிகழ்ச்சியில்‌ செய்தார்‌” என்று கூறினார்‌. 

வேதாகமப்‌ பாத்திரங்களின்‌ ஒவ்வொரு நடக்கையையும்‌, 
மிகச்‌ சிறந்ததைக்‌ கூட நாம்‌ நியாயப்படுத்தத்‌ தேவைப்படு 
வதில்லை என்பதை நினைவில்‌ கொள்ளுங்கள்‌. மூப்பர்கள்‌ 
தவறக்‌ கூடியவர்களாக இருந்தார்கள்‌ - இருக்கின்றார்கள்‌ 
மற்றும்‌ ஏவப்பட்டிருந்த மனிதர்களும்‌ கூட தவறு செய்தார்கள்‌ 
(கலா. 2:11-14). பவுல்‌ தம்மையும்‌ ஒரு பாவியென்றும்‌ (ரோமர்‌ 
3:23) முழுமையற்றவர்‌ என்றும்‌” (பிலி. 3:12) குறிப்பிட்டார்‌. 


தகுதியற்ற ஒரு “இல்லை!” 

ஒரு சிலர்‌ - ஒருவேளை எல்லாவற்றிலும்‌ மிகச்‌ சிறிய 
குழுவினர்‌ - பவுல்‌ தவறு செய்தார்‌ என்றும்‌ அவர்‌ செய்த 
செயலுக்கு எவ்விதத்திலும்‌ முழுமையான குற்றவிலக்கக்‌ 
காரணம்‌ எதுவும்‌ இல்லையென்றும்‌ வலியுறுத்துகின்றார்கள்‌. 
இந்தக்‌ குழுவினர்‌ சரியானவர்களாயிருக்கலாம்‌, ஆனால்‌ இந்த 
நிலைப்பாடானது மற்றவர்களின்‌ செயல்பாட்டிற்கான 
சாதகமான கட்டமைப்பு என்ற அடிப்படை நோக்கத்தை 
மீறுவதாய்‌ உள்ளது (1 கொரி. 13:7). 


தேவனின்‌ முடிவு கட்டும்‌ 
வார்த்தை 

தேவன்‌, பவுலின்‌ செயலை எவ்விதம்‌ கண்ணோக்கினார்‌ 
என்பதை நமக்குக்‌ கூறுவது தகுதியற்றது என்று தேவன்‌ 
கண்ணோக்கியகால்‌, பவுலின்‌ செயல்பாடானது சரி - தவறு 
என்ற அளவு கோலில்‌ எவ்விடத்தில்‌ உள்ளது என்று உபதேசத்‌ 
இன்படி பேசுவதில்‌ நாம்‌ தயக்கம்‌ காட்ட வேண்டும்‌. இருப்‌ 
பினும்‌, இன்றைய நாட்களில்‌ பலிகள்‌ செலுத்துவது பற்றி 
எழுப்பப்பட்ட இரண்டாவது கேள்வியைப்‌ பற்றி தேவன்‌ 
பேசியிருக்கன்றார்‌, நாம்‌ அதைக்‌ கவனிக்க வேண்டும்‌. பவுலோ 
அல்லது வேறு எவருமோ இன்றைய நாட்களில்‌ இரத்தப்‌ 





58 


பலிகளைச்‌ செலுத்துவது சரியல்ல என்று தேவன்‌ கூறியிருக்‌ 
கின்றார்‌. 


திட்டவட்டமான ஒரு உறுதிப்பாடு 

பவுல்‌ தேவாலயத்தில்‌ செலவிட்ட ஒரு வாரத்திற்குச்‌ 
சற்றுக்காலம்‌ பிற்பாடு, தேவன்‌ எபிரெயருக்கு எழுதப்பட்ட 
நிருபத்திற்குக்‌ காரணரானார்‌” - இது பவுலினாலோ அல்லது 
அவரது நண்பர்களில்‌ ஒருவராலோ எழுதப்பட்டிருக்கலாம்‌. 
இந்த நிருபம்‌ எபிரெயருக்கு (அதாவது யூதர்களுக்கு) எழுதப்‌ 
பட்டதாகும்‌. அதாவது யூதர்களில்‌ இருந்து கிறிஸ்தவரா 
னவர்கள்‌ தங்கள்‌ பழைய வழிகளுக்குத்‌ திரும்பும்படி 
சோதிக்கப்பட்டார்கள்‌. கிறிஸ்தவத்திலுள்ள ஒவ்வொன்றும்‌, 
மேன்மையானது, எனவே அவர்கள்‌ யூதத்துவத்திற்குத்‌ திரும்பு 
வது என்பது மதியீனமானது - அழிவைத்‌ தருவதாகவும்‌ கூட 
இருக்கும்‌ - என்று அதன்‌ எழுத்தாளர்‌ வாதிட்டார்‌. 
டொனால்டு பார்ன்ஹவுஸ்‌ அவர்கள்‌ இதை, “எபிரெயருக்கு 
எழுதப்பட்ட நிருபமானது எபிரெயர்கள்‌ எபிரெயர்களாய்‌ 
இருப்பதை நிறுத்தும்படிக்‌ கூறுவதற்காக எழுதப்பட்டது?” 
என்று கூறினார்‌! 

கவனத்தின்‌ கீழ்‌ உள்ள கேள்வியைப்‌ பற்றிய திறவுகோல்‌ 
அதிகாரங்களாக உள்ளவை எபிரெயர்‌ 7 முதல்‌ 10 வரை இருக்‌ 
கின்றன. அதிகாரங்கள்‌ 7 மற்றும்‌ 8 ஆகியவற்றில்‌, ஆரோனின்‌ 
ஆசாரித்துவம்‌ நீக்கப்பட்டதைப்‌ பற்றி எழுத்தாளர்‌ குறிப்‌ 
பிட்டார்‌. 9 மற்றும்‌ 10ஆம்‌ அதிகாரங்களில்‌, கிறிஸ்துவின்‌ 
பலியானது வாயற்ற மிருகங்களின்‌ பலிகளை மேற்கொண்டு 
விட்டதாக அவர்‌ வலியுறுத்தினார்‌. இந்த அதிகாரங்களைக்‌ 
கவனமாகப்‌ படிக்க நீங்கள்‌ விரும்புவீர்கள்‌. இந்த வேளையில்‌, 
பலிகள்‌ செலுத்துவதைப்‌ பற்றிய ஒரு பகுதியை இவ்விடத்தில்‌ 


காண்போம்‌: 





அல்லாமலும்‌, காளை வெள்ளாட்டுக்கடா இவை 
களுடைய இரத்தம்‌ பாவங்களை நிவிர்த்தி செய்ய 
மாட்டாதே. ஆகையால்‌ அவர்‌ உலகத்தில்‌ பிரவேசிக்கும்‌ 
போது: பலியையும்‌ காணிக்கையையும்‌ நீர்‌ விரும்ப 
வில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம்‌ பண்ணினீர்‌; 
சர்வாங்க தகனபலிகளும்‌, பாவ நிவாரண பலிகளும்‌ 
உமக்குப்‌ பிரியமானதல்ல என்றீர்‌. அப்பொழுது நான்‌: 


59 


தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய, இதோ 
வருகிறேன்‌, புஸ்தகச்‌ சுருளில்‌ என்னைக்‌ குறித்து 
எழுதியிருக்கிறது என்று சொன்னேன்‌ என்றார்‌. நியாயப்‌ 
பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளைக்‌ 
குறித்து மேற்‌ சொல்லியபடி: பலியையும்‌, காணிக்கையை 
யும்‌, சர்வாங்க தகனபலிகளையும்‌ பாவநிவாரண 
பலிகளையும்‌ நீர்‌ விரும்பவில்லை, அவைகள்‌ உமக்குப்‌ 
பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு: தேவனே, 
உம்முடைய சித்தத்தின்படி செய்ய, இதோ வருகிறேன்‌ 
என்று சொன்னார்‌. இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு 
முதலாவதை நீக்கிப்‌ போடுகிறார்‌. இயேசு கிறிஸ்துவினு 
டைய சரீரம்‌ ஒரே தரம்‌ பலியிடப்பட்ட தினாலே, அந்தச்‌ 
சித்தத்தின்படி நாம்‌ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்‌. 
அன்றியும்‌, எந்த ஆசாரியனும்‌ நாடோறும்‌ ஆராதனை 
செய்கிறவனாயும்‌, பாவங்களை ஒருக்காலும்‌ நிவிர்த்தி 
செய்யக்‌ கூடாத ஒரேவித பலிகளை அநேகந்தரம்‌ 
செலுத்தி வருறெவனாயும்‌ நிற்பான்‌. இவரோ, பாவங்‌ 
களுக்காக ஒரே பலியைச்‌ செலுத்தி, என்றென்றைக்கும்‌ 
தேவனுடைய வலதுபாரிசத்தில்‌ உட்கார்ந்து, இனித்‌ 
கும்முடைய சத்துருக்களைத்‌ தமது பாதபடியாக்கிப்‌ 
போடும்‌ வரைக்கும்‌ காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 
ஏனெனில்‌ பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே 
பலியினாலே இவர்‌ என்றென்றைக்கும்‌ பூரணப்படுத்தி 
யிருக்கிறார்‌. இதைக்‌ குறித்துப்‌ பரிசுத்த ஆவியானவரும்‌ 
நமக்குச்‌ சாட்சிசொல்லுகிறார்‌; எப்படியெனில்‌: அந்த 
நாட்களுக்குப்‌ பின்பு நான்‌ அவர்களோடே பண்ணும்‌ 
உடன்படிக்கையாவது: நான்‌ என்னுடைய பிரமாணங்‌ 
களை அவர்களுடைய இருதயங்களில்‌ வைத்து, 
அவைகளை அவர்களுடைய மனதில்‌ எழுதுவேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுறொரென்பதை உரைத்தபின்பு, 
அவர்களுடைய பாவங்களையும்‌ அவர்களுடைய 
அக்கிரமங்களையும்‌ நான்‌ இனி நினைப்பதில்லை 
என்பதைச்‌ சொல்லுகிறார்‌. இவைகள்‌ மன்னிக்கப்‌ 
பட்டதுண்டானால்‌, இனிப்‌ பாவத்தினிமித்தம்‌ பலி 
செலுத்தப்படுவதில்லையே (எபி. 10:4-18). 








எபிரெயருக்கு எழுதின நிருபத்தின்‌ போதனைகள்‌ 
கிறிஸ்தவர்களின்‌ மீது செயல்‌ விளைவை ஏற்படுத்தியிருந்தது 
உறுதியாகும்‌, ஏனெனில்‌, பர்ட்டன்‌ காஃப்மேன்‌ அவர்கள்‌ 


60 


குறிப்பிட்டபடி, “தேவாலயத்தில்‌ கூடி வந்த கும்பலில்‌ இருந்து, 
பவுல்‌ லீசியாவால்‌ மீட்கப்பட்டதில்‌ இருந்து, யூதர்களின்‌ 
தேவாலயத்திற்குள்‌ எந்த ஒரு கிறிஸ்தவரும்‌ சென்றதற்கான 
பதிவேடு எதுவும்‌ இல்லை. ”* 


தீர்மானமான ஒரு செயல்பாடு 

எவரொருவரும்‌ செய்தியைப்‌ பெற்றிருந்ததில்லையென்ற 
பட்சத்தில்‌, ஒரு சில வருடங்களுக்குப்‌ பிறகு, தேவாலாயத்தை 
அழியச்‌ செய்யும்படி தேவன்‌ அனுமதித்தபோது, எல்லாக்‌ 
காலத்திற்குமாக அவர்‌ இந்த விஷயத்தைத்‌ தீர்த்து வைத்து 
விட்டார்‌. காஃப்மேன்‌ அவர்கள்‌, “[தேவாலாயத்தின்‌] வடிவ 
மைப்புகள்‌ மற்றும்‌ பலிகள்‌ ஆகியவற்றின்‌ மீதுள்ள பற்றானது, 
அவைகளில்‌ இருந்து யூதர்களைப்‌ பிரிக்க முடியாதபடிக்கு 
அவர்கள்‌ எல்லார்‌ மீதும்‌ அவ்வளவு வலிமையைச்‌ செலுத்தும்‌ 
என்பதைக்‌ கர்த்தர்‌ அறிந்தார்‌, எனவே தேவனே அவைகளை 
யூதர்களிடமிருந்து பிரித்து எறிந்தார்‌?” என்று கருத்துத்‌ 
தெரிவித்தார்‌. தேவாலாயத்தின்‌ அழிவைக்‌ குறித்து ஆதம்‌ 
கிளார்க்‌ அவர்கள்‌, “தேவன்‌ தமது அருளிரக்கத்தின்‌ போக்‌ 











கினால்‌, மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தைக்‌ கடைப்‌ 
பிடிப்பது சரத்தியமற்றதாயிருந்தது கண்டு, அதை நீக்கிப்‌ 
போட்டார்‌” என்று கூறினார்‌. 

கி.பி. 70ல்‌ தேவாலயத்தின்‌ அழிவும்‌, பலிகள்‌ ஒழிக்கப்‌ 
பட்டதும்‌ நீண்ட காலத்திற்கு முன்பாகவே முன்னுரைக்கப்‌ 
பட்டிருந்தது. பரிசுத்தஸ்தலமானது மிதிக்கப்படும்‌ என்றும்‌ 
கூனி. 8:13), நகரமும்‌ பரிசுத்த இடமும்‌ அழிக்கப்படும்‌ என்றும்‌ 
(தானி. 9:26), பலிகளும்‌ காணிக்கைகளும்‌ நிறுத்தப்படும்‌ 
என்றும்‌ (தானி. 9:27), “அன்றாட பலி” “நீக்கப்படும்‌” என்றும்‌ 
கூனி. 12:11) தானியேல்‌ கூறியிருந்தார்‌.” அந்தத்‌ தீர்க்கதரிசி 
“அழித்துப்‌ போடுதல்‌” மற்றும்‌ “அருவருப்புகள்‌” போன்ற 
சொற்றொடர்களைப்‌ பயன்படுத்துவதன்‌ மூலம்‌ பயங்கரமான 
துன்பம்‌ வரப்‌ போவதைப்‌ பற்றிப்‌ பேசியிருந்தார்‌ (9:26, 27). 
அறுநூறு ஆண்டுகளுக்குப்‌ பின்னதாக, இயேசு தேவாலயத்தை 
விட்டு வெளியே வந்து கொண்டிருந்தபோது, “இவ்விடத்தில்‌ 
ஒரு கல்லின்மேல்‌ ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம்‌ இடிக்கப்‌ 
பட்டுப்போகும்‌” (மத்‌. 24:2௮) என்று கூறித்‌ தமது சீஷார்களைத்‌ 
திகைப்படையச்‌ செய்தார்‌. இந்தக்‌ கூற்றைப்‌ பற்றிக்‌ கேட்கப்‌ 





61 


பட்டபோது, அவர்‌ தானியேலின்‌ கீர்க்கதரிசனத்கைக்‌ குறிப்‌ 
பிட்டு, “பாழாக்குகிற அருவருப்பைக்‌ குறித்துத்‌ தானியேல்‌ 
தூர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே ... நீங்கள்‌ அதைப்‌ பரிசுத்த 
ஸ்தலத்திலே நிற்கக்‌ காணும்‌ போது” (மத்‌. 24:15; வசனம்‌ 21ஐக்‌ 
கவனிக்கவும்‌) என்றும்‌ அவர்‌ கூறினார்‌. ஏறக்குறைய நாற்பது 
ஆண்டுகளுக்குப்‌ பிறகு, ரோமப்படையானது எருசலேமை - 
தேவாலயம்‌ உட்பட - தரைமட்டமாக்கியது. அது நடைபெற்ற 
போது, யூதத்துவத்தில்‌ பலி கொடுக்கும்‌ அமைப்பானது “இறந்து 
போன ஒரு விஷயம்‌ ஆயிற்று.””' 

இன்றைய நாட்களில்‌, யூதராயினும்‌ அல்லது புறஜாதியா 
ராயினும்‌, நாம்‌ இப்பூமியில்‌ உள்ள எந்த ஒரு ஆசாரியனையும்‌ 
அல்ல, ஆனால்‌ “தேவகுமாரனாகயெ இயேசு என்னும்‌ மகா 
பிரதான ஆசாரியரையே” (எபி. 4:14) நாம்‌ அணுக வேண்டும்‌, 
அவர்‌, “பரலோகத்திலுள்ள மகத்துவ ஆசனத்தின்‌ வலது 
பாரிசத்திலே உட்கார்ந்திருக்றொர்‌” (எபி. 8:1). காளைகள்‌ 
மற்றும்‌ வெள்ளாட்டுகடா போன்றவற்றை நாம்‌ பலி செலுத்தக்‌ 
கூடாது (10:4), ஆனால்‌ அதற்கு மாறாக, இயேசுவின்‌ 
பூரணமான பலியை நமக்குக்‌ கொடுத்தமைக்காக (எபி. 9:26) 
“அவருடைய நாமத்தைத்‌ துதிக்கும்‌ உதடுகளின்‌ கனியாகிய 
ஸ்தோத்திர பலியை அவர்‌ மூலமாய்‌ எப்போதும்‌ தேவனுக்கு” 
செலுத்த வேண்டும்‌ (எபி. 13:15)! 





முடிவுரை 

தேவாலயத்தில்‌ பலி செலுத்துதலில்‌ பவுல்‌ பங்கேற்றது 
பற்றிய இரண்டு பாடங்களுக்குப்‌ பிறகு, இன்னமும்‌ நாம்‌, 
ஆதம்‌ கிளார்க்குடன்‌ இணைந்து, “இந்த மாறுதலில்‌ நாம்‌ 
முழுமையாகப்‌ புரிந்து கொள்ளாத சில விஷயங்கள்‌ 
இருப்பதாகக்‌ காணப்படுகின்றது” என்று கூறுவதற்குச்‌ 
சாய்கின்றோம்‌. இருப்பினும்‌ பின்வரும்‌ ஒரு முடிவு தெளிவான 
தாகும்‌: பழைய வழிகள்‌ ஒழிவது மிகவும்‌ கடினம்‌. எப்பொழு 
தும்‌ இது இவ்விதமாகவே இருக்கின்றது, எருசலேமில்‌ இருந்த 
மூப்பர்கள்‌ இந்தச்‌ சத்தியத்துடன்‌ போராடினார்கள்‌. பவுல்‌ 
இதனுடன்‌ போராடினார்‌. நீங்களும்‌ நானும்‌ இதனுடன்‌ 
போராடுகின்றோம்‌. சில விஷயங்கள்‌ பழையனவா அல்லது 
புதியனவா என்பது மிக முக்கியமாய்க்‌ கவனித்தற்குரியதல்ல 


62 


என்பதை எப்பொழுதுமே நமது சிந்தையில்‌ கொள்ள 
வேண்டும்‌. அது சரியானதா தவறானதா - அதை முடிவு 
செய்வது தேவனுடைய வார்த்தையே என்பதை நாம்‌ நமது 
கவனத்தில்‌ முக்கியமாய்க்‌ காத்துக்‌ கொள்ள வேண்டும்‌! 
வசனத்திற்கு உங்களுடைய உறுதிப்பாட்டைப்‌ புதுப்பித்துக்‌ 
கொள்வதற்கு இதுவே நல்ல வேளையாகும்‌! 





குறிப்புகள்‌ 

“அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 1” இதழில்‌ “கிறிஸ்தவரும்‌ 
அரசாங்கமும்‌” என்ற பாடத்தைக்‌ காணவும்‌. “யூதர்களுக்கு இந்தக்‌ காருண்யத்தைக்‌ 
காட்டுவதற்குத்‌ தேவன்‌ “கடன்‌ பட்டிருந்ததில்லை”; இவ்விதமாக நான்‌, ஒரு 
எழுத்தாளர்‌ பயன்படுத்திய “இருபையின்‌ காலம்‌” என்ற சொற்றொடரை 
விரும்புகின்றேன்‌. ”எபிரெயருக்கு எப்பொழுது நிருபம்‌ எழுதப்பட்ட தென்று நாம்‌ 
மிகச்‌ சரியாக அறிவதில்லை. ஆசாரியர்கள்‌ பலி செலுத்துவதைப்‌ பற்றி அது 
பேசுவதால்‌ (10:11), அநேகமாக அது கி.பி. 70ல்‌ தேவாலயம்‌ அழிக்கப்படுவதற்கு 
முன்பு எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌. கி.பி. 57ல்‌ பவுல்‌ எருசலேமில்‌ கைது 
செய்யப்பட்டுச்‌ சில ஆண்டுகளுக்குப்‌ பின்பு அது எழுதப்பட்டிருக்கலாம்‌ என்று 
எண்ணுவது ஓரளவு பாதுகாப்பானது. “Roy H. Lanier, Jr., personal letter, 7 December, 
1995. “தவறு செய்ததைப்‌ பவுல்‌ ஒப்புக்‌ கொண்டதற்கான எடுத்துக்காட்டை அப்‌. 
23:5ல்‌ காணவும்‌. “மேலுள்ள அடிக்குறிப்பு எண்‌ ஜக்‌ காணவும்‌. “00160 in Warren 
W. Wiersbe, The Bible Exposition Commentary, vol. 1 (Wheaton, 111: Victor Books, 1989), 
490. ‘James Burton Coffman, Commentary on Acts (Austin, Tex.: Firm Foundation Publish- 
ing House, 1976), 8. “தானியேல்‌ புத்தகத்தில்‌ உள்ளவற்றை விளக்க முயற்சிப்ப 
தென்பது இந்தப்‌ பணிக்கு (இப்புத்தகத்தின்‌ பணிக்கு) அப்பாற்பட்டதாகும்‌. 
இருப்பினும்‌, மேற்கோள்‌ காட்டப்பட்ட வார்த்தைகள்‌ யாவும்‌ கி.பி. 70ல்‌ நடந்த 
எருசலேமின்‌ அழிவைக்‌ குறிப்பிடுவதாகக்‌ கல்வியாளர்களில்‌ பெரும்பாலோர்‌ ஒப்புக்‌ 
கொள்கின்றனர்‌. வசனம்‌ 3ல்‌ ஒரு கேள்வியைக்‌ கேட்டதாகச்‌ சீஷர்கள்‌ 
நினைத்தார்கள்‌ (ஏனெனில்‌ எருசலேம்‌ தேவாலயத்தின்‌ அழிவானது உலக முடிவில்‌ 
தான்‌ நடக்கும்‌ என்று அவர்கள்‌ யூகித்தார்கள்‌). உண்மையில்‌ அவர்கள்‌ எருசலேம்‌ 
தேவாலயத்தின்‌ அழிவைப்‌ டரற்றியும்‌ மற்றும்‌ உலகத்தின்‌ முடிவைப்‌ பற்றியும்‌ கூடக்‌ 
கேட்டனர்‌. இவ்விதமாக, அவ்வதிகாரத்தின்‌ முதல்‌ பகுதியானது அடிப்படையாக, 
எருசலேமின்‌ அழிவை பற்றியதாக உள்ளது. அதன்‌ கடைசிப்‌ பகுதியானது 
அடிப்படையாக உலகத்தின்‌ முடிவைப்‌ பற்றியதாக உள்ளது. மத்தேயு 24ம்‌ அதிகார 
மானது கிறிஸ்துவின்‌ வாழ்க்கை பற்றி வெளியாகும்‌ இதழில்‌ கலந்துரையாடப்படும்‌. 

"Richard Oster, The Acts of the Apostles, The Living Word Commentary Series, Part 2 
(Austin, Tex.: Sweet Publishing Co., 1979), 124. யூதூர்கள்‌ தங்கள்‌ ஜெப ஆலயங்களில்‌ 
கிறிஸ்தவ யூதர்களை அனுமதிப்பது பற்றிய விஷயத்தைப்‌ பின்னாளில்‌ அவர்களே 
முடிவு செய்து கொண்டார்கள்‌ என்பது குறிப்பிடத்‌ தக்கது; முதல்‌ நூற்றாண்டின்‌ 
கடைசிப்‌ பத்தாண்டுகளில்‌ அவர்கள்‌, “நசரேயர்களும்‌, தேவ விரோதக்‌ கொள்கைக்‌ 


63 


காரர்களும்‌ உடனடியாக அழிந்து, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள்‌ பெயர்கள்‌ 
நீக்கப்படக்‌ கடவது” என்ற வார்த்தைகளைத்‌ தங்களின்‌ ஜெபத்தில்‌ சேர்த்துக்‌ 
கொண்டார்கள்‌ (qபoted in F. F. Bruce, The Book of Acts, rev. ed. [Grand Rapids, Mich.: 
Wm. B. Eerdmans Publishing Co., 1988], 428). 


64 


“வார்கள்‌ நினைத்தார்கள்‌” 
[21 26-௪0] 


பெந்தெகொஸ்தே நாள்‌ கடந்து சென்றிருந்தது, ஆனால்‌ 
உலகம்‌ எங்கிலும்‌ இருந்து அந்தப்‌ பண்டிகைக்காக வந்திருந்த 
மக்கள்‌ வெள்ளம்‌ எருசலேமின்‌ வீதிகளில்‌ புரண்டோடிக்‌ 
கொண்டிருந்தது.' சிலர்‌ தங்களின்‌ வீடு திரும்பும்‌ நீண்ட 
பயணத்திற்கான பொருட்களை வாங்கிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
மற்றவர்கள்‌ அடுத்த ஆண்டு வரையிலும்‌ தாங்கள்‌ பார்க்க 
முடியாதிருக்கப்‌ போகும்‌ தங்கள்‌ நண்பர்களைக்‌ கடைசி 
முறையாகப்‌ பார்த்துப்‌ பேசுவகைச்‌ சந்தோஷத்துடன்‌ அனு 
பவித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. ஒரு சிலரோ “தேவனுடைய 
நகரம்‌” என்று தாங்கள்‌ அழைத்த அந்த நகரத்தை விட்டுச்‌ 
செல்ல விருப்பமில்லாதவர்களாய்‌ இருந்தார்கள்‌. நகரத்தின்‌ 
வடகிழக்கு மூலையில்‌ மாபெரும்‌ தேவாலயம்‌ இருந்த 
இடத்தில்‌ சிலர்‌ பயங்கரமான நோக்கத்துடன்‌ இருந்தார்கள்‌: 
அவர்களின்‌ கொடிய கண்கள்‌ பவுலின்‌ ஒவ்வொரு அசைவை 
யும்‌ கூர்ந்து ஆராய்ந்து கொண்டு, அவரைத்‌ துன்புறுத்துவதற்கு 
ஏதாவது சாக்குப்‌ போக்கைக்‌ தேடிக்‌ கொண்டிருந்தன. 
விரைவிலேயே அவர்கள்‌ அந்தச்‌ சாக்குப்‌ போக்கைக்‌ காண்‌ 
பவர்களாய்‌ இருந்தார்கள்‌; அதன்‌ பிறகு பவுல்‌ தனது வாழ்க்கை 
யிலேயே மிகவும்‌ அபாயமான நேரங்களில்‌ ஒன்றை எதிர்‌ 
கொள்ள வேண்டியகாயிருந்தது. 

நமது பாடத்தின்‌ மையப்பகுதியானது அப்‌. 21:29ல்‌ 
காணப்படுகின்றது: “எபேசியனாகிய துரோப்பீமு என்பவன்‌ 
முன்னே நகரத்தில்‌ பவுலுடனேகூட இருக்றெகைக்‌ கண்டிருந்த 
படியால்‌, பவுல்‌ அவனை தேவாலயத்தில்‌ கூட்டிக்‌ கொண்டு 
வந்திருப்பானென்று நினைத்தார்கள்‌” (அடிக்கோடிட்டவை 
என்னால்‌ வலியுறுத்தப்படுகின்றன). அவர்கள்‌ பவுலுடன்‌ ஒரு 
புறஜாதியானை நகரத்தில்‌ பார்த்தார்கள்‌, பிறகு அவர்கள்‌ 
பவுலை மற்ற சில மனிதர்களுடன்‌ தேவாலயத்தில்‌ பார்த்தார்‌ 














65 


கள்‌ மற்றும்‌ பவுல்‌ அந்தப்‌ புறஜாதியானை தேவாலயத்தினுள்‌ 
கூட்டிக்‌ கொண்டு வந்திருப்பார்‌ என்று “அவர்கள்‌ நினைத்தார்‌ 
கள்‌”! அமெரிக்காவில்‌ நாங்கள்‌ இதை they “jumped to a conclu- 
Sion” (“அவர்கள்‌ அவசரமாய்‌ முடிவு செய்தார்கள்‌”) என்று 
கூறுவதுண்டு. பல யூகங்கள்‌ சங்கடத்தை ஏற்படுத்துபவை 
களாய்‌ இருக்கையில்‌, அப்‌. 21ல்‌ உள்ள யூகங்கள்‌ பவுலின்‌ 
உயிருக்கே ஆபத்தாய்‌ இருந்தன. நீண்ட காலத்திற்கு முன்‌ 
மேற்கொள்ளப்பட்ட அந்த யூகங்களையும்‌ - இன்றைய 
நாட்களில்‌ மேற்கொள்ளப்படுகின்ற, ஏறக்குறைய அதே அளவு 
அபாயமுள்ள யூகங்களையும்‌ நாம்‌ கண்டுணர விரும்பு 


கின்றோம்‌. 





அன்றைய நாட்களின்‌ அபாயமான 
யூகங்கள்‌ (21:26-40) 

எருசலேமில்‌ இருந்த மூப்பார்களால்‌ பவுலுக்கு, நசரேய 
விரதம்‌ இருந்த நான்கு பேர்களின்‌ சடங்காச்சாரங்களுடன்‌ 
இணைந்து கொள்ளும்படியும்‌ - அதற்கு நிதியுதவி அளிக்கும்‌ 
படியும்‌ - அறைகூவல்‌ விடப்பட்டிருந்தது. அந்த நான்கு பேரும்‌ 
தங்களைத்‌ கட்டுப்படுத்திக்‌ கொண்டிருந்ததால்‌, அதிக செலவு 
ஏற்படுத்தக்கூடிய ஏழு நாட்கள்‌ செல்லும்‌ சுத்திகரிப்பைச்‌ 
செய்ய வேண்டியிருந்தது என்பது உறுதியாகும்‌. தெளிவற்ற 
தாயிருக்கும்‌ சில காரணங்களுக்காக, பவுல்‌ “அந்த மனுஷரைச்‌ 
சேர்த்துக்‌ கொண்டு, ... தானும்‌ சுத்திகரிப்புச்‌ செய்து கொண்டு, 
தேவாலயத்தில்‌ பிரவேசித்து, அவர்களில்‌ ஒவ்வொருவனுக்‌ 
காகவும்‌ வேண்டிய பலி செலுத்தித்‌ தீருமளவும்‌ சுத்திகரிப்பு 
நாட்களை நிறைவேற்றுவேனென்று அறிவித்தான்‌” (வ. 26). 
ஒவ்வொரு நாளும்‌ பவுல்‌ தேவாலயத்தின்‌ உள்ளும்‌ புறமும்‌ 
சென்று, சுத்திகரிப்பின்‌ சடங்குகளுக்கான ஏற்பாடுகளைச்‌ 
செய்து அதில்‌ பங்கேற்று வந்தார்‌. 


சாவுக்கேதுவான ஒரு யூகம்‌ 

“அந்த ஏழு நாட்களும்‌ நிறைவேறி வருகையில்‌” (வ. 27௮), 
ஆசியாவில்‌ இருந்து வந்த யூதர்கள்‌ தேவாலயத்தில்‌ பவுலைக்‌ 
கண்டார்கள்‌. அநேகமாக, இவர்கள்‌ பவுல்‌ சமீபத்தில்‌ மூன்று 


66 


ஆண்டுகள்‌ ஊழியம்‌ செய்திருந்த எபேசுவில்‌ இருந்து வந்திருக்க 
லாம்‌. அந்த யூதர்கள்‌ அவர்‌ பிரசங்கித்ததைப்‌ புறக்கணித்‌ 
இருந்தார்கள்‌ (19:8, 9), மறுபடி மறுபடி அவருக்கெதிராகத்‌ 
திட்டம்‌ தீட்டியிருந்தார்கள்‌ (20:18, 19), மற்றும்‌ அந்த 
அப்போஸ்தலரை ஒழித்துக்‌ கட்டுவதற்கான ஒரு கலகத்திலும்‌ 
பங்கேற்றிருந்தார்கள்‌ (19:33) - இவை யாவும்‌ பயனற்றவை 
களாயிற்று. இப்பொழுது கடைசியாக, அவரைத்‌ தொலைக்கும்‌ 
வாய்ப்பு ஒன்றை அவர்கள்‌ கண்டார்கள்‌.” 

அவர்கள்‌, “எபேசியனாகிய துரோப்பீமு என்பவன்‌ 
முன்னே நகரத்தில்‌ பவுலுடனேகூட இருக்கிறகைக்‌ கண்டிருந் 
தார்கள்‌” (21:29௮அ). துரோப்பீமு என்பவர்‌ எருசலேமுக்கு 
விசேஷே காணிக்கையைக்‌ கொண்டு வந்த பவுலுடன்‌ பயணம்‌ 
செய்திருந்த புறஜாதியாருள்‌ ஒருவராவார்‌ (20:4). அவர்‌ 
எபேசுவிலிருந்து வந்தவராகையால்‌, அவரைப்‌ பார்த்தவுடனே 
ஆசியா நாட்டார்‌ அவர்‌ யார்‌ என்பதை அறிந்திருப்பார்கள்‌. 
இப்பொழுது அவர்கள்‌, “பவுல்‌ அவனை தேவாலயத்தில்‌ 
கூட்டிக்‌ கொண்டு வந்திருப்பானென்று நினைத்தார்கள்‌?” 
(21:29). 

இது சாவுக்கேதுவான ஒரு யூகமாக இருந்தது ஏன்‌ 
என்பதைப்‌ புரிந்து கொள்ளுவதற்கு, நாம்‌ தேவாலயத்தின்‌ 
பல்வேறு உண்மைகளைப்‌ பற்றி அறிய வேண்டும்‌. இவ்வசனப்‌ 
பகுதியில்‌ “தேவாலயம்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள 
hieon என்ற கிரேக்க வார்த்தையானது தேவாலயத்தின்‌ 
பரிசுத்தமான பகுதியைக்‌ குறிக்கின்றது. தேவாலய வளாகத்தில்‌ 
இருந்த, புறஜாதியாரின்‌ மண்டபம்‌ என்று அமைக்கப்பட்ட 
பகுதி வரையில்‌ மட்டுமே புறஜாதியார்‌ செல்ல அனுமதிக்கப்‌ 
பட்டார்கள்‌, ஆனால்‌ அதற்கப்பால்‌ உள்ளே நுழைய அவர்‌ 
களுக்கு அனுமதி இல்லாதிருந்தது. புறஜாதியாரின்‌ மண்டபத்‌ 
இலிருந்து பரிசுத்த மண்டபங்களுக்குச்‌ செல்லும்‌ வாசல்‌ 
ஒவ்வொன்றிலும்‌ பின்வரும்‌ எச்சரிக்கை இருந்தது: “மற்ற 
இனத்தைச்‌ சேர்ந்தவரான] எவரும்‌ தேவாலயத்தைச்‌ சுற்றிலும்‌ 
உள்ள வேலி மற்றும்‌ மூடிய பகுதிகளுள்‌ நுழையக்‌ கூடாது, 
இதற்கு மீறி நடந்து பிடிபடுகிற எவரும்‌ தம்மீது விதிக்கப்படும்‌ 
மரண தண்டனைக்குத்‌ தம்மையே குற்றம்‌ கூறியாக 
வேண்டும்‌.” யூதர்களுக்கு மிகப்‌ பெரும்‌ சலுகையாக ரோமர்கள்‌ 
கொடுத்தது என்னவென்றால்‌, தேவாலயத்தின்‌ பரிசுத்தத்தை 











67 


மீறும்‌ எவரொருவரும்‌, அவர்‌ ரோமக்குடி மகனாகவே 
இருந்தாலும்‌ கூட, தேவாலய அதிகாரிகளால்‌ அவர்‌ உடனடி 
யாகக்‌ கொல்லப்படலாம்‌ என்பதேயாகும்‌. புறஜாதியார்‌ 
ஒருவரைப்‌ பவுல்‌ பரிசுத்த மண்டபங்களுக்குள்‌ அழைத்துச்‌ 
சென்றிருந்தால்‌, அது மரண தண்டனைக்குரிய குற்றமாகும்‌. 
பவுல்‌ தேவாலயத்தைத்‌ கீட்டுப்படுத்தினார்‌ என்று ஆசியா 
நாட்டு யூதர்கள்‌ நினைத்ததற்கோ, அல்லது நாம்‌ அவ்வாறு 
நினைப்பதற்கோ கூட காரணம்‌ எதுவும்‌ இல்லை. சட்டமியற்று 
பவர்களைச்‌ சமாதானப்படுத்த முயற்சி செய்யும்‌ மனிதர்‌ 
எவரும்‌ தாம்‌ ஒரு முட்டாளாய்‌ இருந்தாலன்றி, இப்படிப்பட்ட 
மதியீனமானவைகளைச்‌ செய்ய மாட்டார்‌ - பவுல்‌ முட்டாள்‌ 
அல்ல.” இருப்பினும்‌, நீங்கள்‌ ஒருவரை வெறுக்கின்ற பொழுது, 
அவரைப்‌ பற்றி மிக மோசமாய்‌ நினைக்க நீங்கள்‌ தயாராய்‌ 


இருக்கின்றீர்கள்‌. 


அந்தோனியா 
கோட்டை. 


இஸ்ரவேலரின்‌ 
மண்டபம்‌ 





ஆசாரியர்களின்‌ 


மண்டு பம 


புறஜாதியாரின்‌ 


மண்டபம்‌ 


தேவாலயம்‌ 


68 


“அசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள்‌ அவனைத்‌ 
தேவாலயக்கதில்‌ கண்டு, ” தங்களின்‌ சக எபேசியனான தெமேத்தி 
ரியுவின்‌ தந்திரத்தைக்‌ கடன்‌ பெற்று, “ஜனங்களெல்லாரையும்‌ 
எடுத்து விட்டார்கள்‌” (வ. 27ஆ).* அவர்கள்‌, “அவன்மேல்‌ கை 
போட்டு, “இஸ்ரவேலரே, உதவி செய்யுங்கள்‌ ...” என்று 
சத்தமிட்டார்கள்‌” (வ. 27இ, 28௮). பவுல்‌ உண்மையிலேயே 
துரோப்பீமுவைப்‌ பரிசுத்த மண்டபங்களுக்குள்‌ அழைத்துச்‌ 
சென்ற குற்றம்‌ செய்திருந்தால்‌, அவர்கள்‌ தேவாலயத்துக்‌ 
காவலர்களைத்‌ தங்கள்‌ உதவிக்கு அழைத்திருக்கலாம்‌. அந்த 
அலுவலர்கள்‌ பவுலையும்‌, அத்து மீறி நுழைந்த புறஜாதியா 
ரையும்‌ கைது செய்து உடனடியாகத்‌ தண்டிப்பதற்கு அதிகாரம்‌ 
பெற்றிருந்தார்கள்‌. இதற்குப்‌ பதிலாக, எபேசுவிலிருந்து 
வந்திருந்த யூதர்கள்‌, கூட்டத்தின்‌ உதவியைக்‌ கேட்டார்கள்‌ - 
இது பவுலுக்கெதிரான உண்மைக்‌ குற்றச்சாட்டு எதுவும்‌ 
அவர்களிடத்தில்‌ இல்லை என்பகைச்‌ சுட்டிக்காட்டியது. 

பவுலை அவர்கள்‌ அநேகமாக, பெண்களின்‌ மண்டபத்தில்‌ 
இருந்தவராகக்‌ கண்டிருக்க வேண்டும்‌. அந்த மண்டபத்தின்‌ 
தென்கிழக்கு மூலையில்‌ நசரேய விரதத்தை நிறைவேற்று 
கையில்‌ தனி நபர்கள்‌ தங்கியிருக்கக்‌ கூடிய அறைகள்‌ இருந்தன. 
ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள்‌ அப்போஸ்தலரைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு, “நம்முடைய ஜனத்திற்கும்‌,” வேதப்‌ 
பிரமாணத்திற்கும்‌ இந்த ஸ்தலத்திற்கும்‌ விரோதமாக எங்கும்‌ 
எல்லாருக்கும்‌ போதித்து வருகிறவன்‌ இவன்தான்‌; இந்தத்‌ 
தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரையும்‌” கூட்டிக்கொண்டு 
வந்து, இந்தப்‌ பரிசுத்த ஸ்தலத்தைத்‌ தீட்டுப்படுத்தினான்‌”” 
என்று சத்தமிட்டார்கள்‌ (வ. 28ஆ).” 

மூன்று விஷயங்கள்‌ யூதார்களுக்குப்‌ பரிசுத்தமானவைகளாய்‌ 
இருந்தன: அவர்களின்‌ இனம்‌, அவர்களின்‌ வேதவசனங்கள்‌ 
மற்றும்‌ அவர்களின்‌ தேவாலயம்‌. இவைகளில்‌ முதலாவதைக்‌ 
கனவீனப்படுத்தியதாகவும்‌, இரண்டாவதை அழித்துப்‌ 
போட்டதாகவும்‌, மூன்றாவதைத்‌ தீட்டுப்படுத்தியதாகவும்‌ 
பவுலின்‌ மீது குற்றம்‌ சாட்டப்பட்டது.” கடந்து போயிருந்த 
காலங்களில்‌ இவ்வகைக்‌ குற்றச்சாட்டுகள்‌ யூதர்களுக்கு நன்கு 
பயன்பட்டிருந்தன; அவைகள்‌ இயேசுவுக்கெதிராகவும்‌ (மாற்‌. 
14:26-64; யோவா. 2:19) மற்றும்‌ ஸ்தேவானுக்கு எதிராகவும்‌ 
(அப்‌. 6:11, 13, 14) பயன்படுத்தப்பட்டிருந்தன. அவ்விரு 

















69 


விஷயங்களிலும்‌ குற்றம்‌ சாட்டப்பட்டவர்கள்‌ தண்டனைக்கு 
உள்ளானார்கள்‌. 

கூட்டம்‌ நிறைந்த தெருக்களில்‌ செய்தியானது காட்டுத்‌ 
தயெனப்‌ பரவியது: “அப்பொழுது நகர முழுவதும்‌ கலக்க 
முற்றது; ஜனங்கள்‌ கூட்டமாய்‌ ஓடி வந்து” (அப்‌. 21:30அ). 
இதற்கு முந்திய ஒரு பெந்தெகொஸ்தே நாளில்‌, அப்போஸ்‌ 
குலார்கள்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்பதற்கு எருசலேம்‌ நகரம்‌ 
முழுவதில்‌ இருந்தும்‌ மக்கள்‌ கூட்டமாகக்‌ கூடினார்கள்‌. 
இப்பொழுது, இருபத்தேழு ஆண்டுகளுக்குப்‌ பிறகு ஒரு 
அப்போஸ்தலரை இறக்கச்‌ செய்வதைக்‌ காணும்படி மக்கள்‌ 
தேவாலயத்தினுள்‌ கூட்டமாய்‌ வந்தார்கள்‌. 

“பவுலைப்‌ பிடித்து, அவனைத்‌ தேவாலயத்திற்குப்‌ புறம்பே 
இழுத்துக்‌ கொண்டு போனார்கள்‌” (வ. 30ஆ) - வேறு வார்த்தை 
களில்‌ கூறுவதென்றால்‌, அவர்கள்‌ அவரைக்‌ தேவாலயத்தின்‌ 
பரிசுத்த மண்டபங்களில்‌ இருந்து புறஜாதியாரின்‌ மண்டபத்‌ 
இற்கு இழுத்துச்‌ சென்றார்கள்‌. இது சபை ஆராதனையின்‌ 
போது சபையின்‌ உறுப்பினர்‌ ஒருவரை சபை கூடுமிடத்தை 
விட்டு வெளியே இழுத்துச்‌ செல்லுவதற்கு ஒப்பானதாகும்‌. 
அவரை அவர்கள்‌, பெண்களின்‌ மண்டபத்திலிருந்து வலிந்து 
இழுத்துச்‌ சென்றார்கள்‌, ஏனென்றால்‌ அவர்கள்‌ அவரைப்‌ 
பரிசுத்த இடத்தில்‌ கொலை செய்தால்‌, அவரது இரக்தம்‌ 
தேவாலயத்தைத்‌ தீட்டுப்படுத்திவிடும்‌ (2 இரா. 
11:15, 16; 2 நாளா. 24:21 ஆகியவற்றைக்‌ கவனிக்கவும்‌). 
ஒன்றுமறியாத மனிதர்‌ ஒருவரை ஒழித்துக்கட்ட அவர்கள்‌ 
தயங்கவில்லை, ஆனால்‌ உடைமையின்‌ ஒரு பகுதியைத்‌ 
தீட்டாக்க அவர்கள்‌ விரும்பவில்லை. 

அவர்களின்‌ செயல்பாடுகளை விளக்கப்படுத்திய பிறகு, 
லூக்கா பின்வரும்‌ குறிப்பைச்‌ சேர்த்துக்‌ கொடுத்தார்‌: “உடனே 
கதவுகள்‌ பூட்டப்பட்டது” (வ. 30இ). ஒருவேளை இந்த 
வார்த்தைகள்‌ ஒரு விபரத்தைக்‌ கூடுதலாகக்‌ கொடுப்பதற்காகச்‌ 
சேர்த்திருக்கலாம்‌; மேலும்‌ தீட்டுப்படுவதைத்‌ தவிர்ப்பதற்காக 
அல்லது ஆராதிப்பவர்களுக்கு இடைஞ்சல்‌ ஏற்படாதிருப்‌ 
பதற்காக தேவாலயத்தின்‌ காவலர்கள்‌, பெண்களின்‌ 
மண்டபத்துக்‌ கதவுகளை மூடியிருக்கலாம்‌. இருப்பினும்‌, 
விரிவுரையாளர்களில்‌ பலர்‌ இந்த வார்த்தைகளில்‌ ஒரு தனிச்‌ 
சிறப்புள்ள அடையாளத்தைக்‌ காண்கின்றார்கள்‌: 


70 


லூக்காவுக்கேகூட இவருடைய இரு தொகுதி வரலாற்று 
நூல்களில்‌ இந்தக்‌ கனம்தான்‌ எருசலேம்‌ தேவாலயமானது 
குனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருந்த கனத்திற்குரிய பங்கை 
நிறைவேற்றாது நிறுத்திய வேளையாய்‌ இருந்தது. தேவனு 
டைய பெயரால்‌ அழைக்கப்பட்ட இடத்திலே தேவனு 
டைய செய்தியும்‌, தேவனுடைய செய்தியாளரும்‌ ஒதுக்கி 
நீக்கப்பட்ட விஷயமானது அந்த இடத்தின்‌ அழிவை 
முத்திரையிட்டது: பல வருடங்களுக்கு முன்‌ இயேசு 
முன்னுரைத்திருந்த அழிவு இப்பொழுது நடந்தேறுங்‌ 
காலமாயிற்று லூக்‌. 21:6).” 





... கதவுகள்‌ பூட்ட ப்பட்டது என்ற செயலானது சபையில்‌ 
[உட்பிரிவாய்‌] இருந்த புறஜாதிக்‌ கிறிஸ்தவர்களுக்கு 
இனிமேல்‌ தேவாலயம்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்ததல்ல 
என்பதை அடையாளமாய்க்‌ குறிப்பிட்டது. அத்துடன்‌ - 
கி.பி. 70க்குப்‌ பிறகு - யூதக்‌ கிறிஸ்தவர்களுக்கும்‌ கூட இனி 
தேவாலயம்‌ முக்கியமல்ல என்பதையும்‌ கூட 
அர்த்தப்படுத்தியது. "" 





சீர்க்குலைந்த ஒரு யூகம்‌ 

பவுலின்‌ மீது குற்றம்‌ சாட்டப்பட்ட படியாக அவர்‌ 
குற்றவாளியாயிருந்தால்‌, தேவாலயக்‌ காவலர்களால்‌ அவர்‌ 
நகருக்கு வெளியே எடுத்துச்‌ செல்லப்பட்டு, கல்லெறிந்து 
கொல்லப்பட்டிருப்பார்‌ (அப்‌. 7:58; லேவி. 24:10-14). அதற்குப்‌ 
பதிலாக, அந்தக்‌ கும்பலானது அவர்‌ மரணமடையும்படி 
அடிப்பதற்குக்‌ கொடுரமாகவும்‌ மதியீனமாகவும்‌ செயல்படத்‌ 
தொடங்கியது (அப்‌. 21:32). தேவன்‌ அடியெடுத்து வைத்து 
தெய்வீகமாக ஓத்திப்போடும்பொழுது பவுல்‌ உயிர்‌ வாழ ஒரு 
சில நிமிடங்களே எஞ்சியிருந்தது. மார்க்க ரீதியான மக்களை 
அடக்குவதற்கு மார்க்க ரீதியற்ற வல்லமையைத்‌ தேவன்‌ 
பயன்படுத்தியது என்பது எதிர்‌ பொருள்‌ உடையதாகும்‌." 
அவர்கள்‌ அவரைக்‌ கொலை செய்யப்‌ பார்த்தபொழுது, 
“எருசலேம்‌ முழுவதும்‌ கலக்கமாயிருக்கிறதென்று போர்ச்‌ 
சேவகரின்‌ சேனாபதிக்கு செய்தி வந்தது” (வ. 31). 

பொதுவாகப்‌ பலஸ்தனமும்‌, குறிப்பாக எருசலேமும்‌, 
ரோமக்குடி யேற்றப்‌ படைகளுக்குப்‌ பெரியதொரு தலைவலி 
யாகவே இருந்தன. அந்தப்‌ பகுதியை ஆளும்‌ சிலாக்கியம்‌ 








71 


என்பது சீறிப்‌ பொங்கும்‌ எரிமலையின்‌ மீது உட்காருவதுடன்‌ 
ஒப்பிடப்படலாம்‌. நூறாயிரக்கணக்கான யூதர்கள்‌ முக்கிய 
மான பண்டிகை நாட்களில்‌ எருசலேமில்‌ கூடி வந்திருக்கும்‌ 
பொழுது, மற்ற ஒருபொழுதிலும்‌ இராத அளவுக்குக்‌ கொதிக்‌ 
கும்‌ சூழ்நிலை நிலவியதுண்டு. அப்படிப்பட்ட வேளைகளில்‌, 
கலகத்தை எதிர்கொள்ளக்‌ தயாராக, கூடுதல்‌ படைகள்‌ நகரில்‌ 
வந்து குவிக்கப்படுவதுண்டு. 

அந்தப்‌ படைகள்‌ தேவாலயத்தின்‌ வடமேற்கு மூலையில்‌ 
இருந்த அந்தோனியோ கோட்டையில்‌ முகாமிட்டிருந்தார்கள்‌. 
யூதர்களின்‌ பழைய கோட்டையாயிருந்த இது பெரிய 
ஏரோதினால்‌ மறுபடியும்‌ கட்டுவிக்கப்பட்டு, ஏரோதுவின்‌ 
ரோம நண்பரும்‌ புரவருமான மாற்கு அந்தோனியைக்‌ கனப்‌ 
படுத்தும்‌ வகையில்‌ மறுபெயரிடப்பட்டிருந்தது. தேவாலயத்‌ 
இன்‌ உயரத்திற்கும்‌ மேலாகக்‌ கோபுரமெழுப்பப்‌ பட்டிருந்த 
இக்கோட்டை ஓம்பதடி உயரம்‌ உள்ளதாய்‌ இருந்தது - அதன்‌ 
காவற்‌ கோபுரங்கள்‌ அதற்குமேல்‌ ஐம்பதடி உயரம்‌ இருந்தன. 
தேவாலயத்தின்‌ எல்லாப்‌ பகுதிகளையும்‌, நகரத்தின்‌ பெரும்‌ 
பகுதியையும்‌ காவல்காரர்கள்‌ அங்கிருந்து கண்காணித்து 
ஆராய முடியும்‌. 

பாதுகாப்பிற்குப்‌ பொறுப்பாயிருந்த உள்ளூர்‌ அதிகாரி 
கிலவுகியு லீசியா என்பவராவார்‌ (23:26), இவர்‌ ஒரு ஆயிரத்‌ 
இற்கு அதிபதியாவார்‌. அந்த நாளில்‌ அவர்‌ தாம்‌ கேள்விப்பட்ட 
செய்தியைக்‌ குறித்து மிகவும்‌ பயமடைந்தார்‌: “எருசலேம்‌ 
முழுவதும்‌ கலக்கமாயிருக்கிறது!””” கோட்டையானது இரண்டு 
படி வரிசைகளினால்‌ தேவாலயத்தின்‌ வெளிமண்டபத்துடன்‌ 
இணைக்கப்பட்டிருந்தது. அவர்‌ விரைவான கட்டளைகள்‌ 
கொடுத்தபடியே, படிகளில்‌ அவசரமாய்‌ இறங்கிச்‌ சென்றார்‌. 
“உடனே அவன்‌ போர்ச்‌ சேவகரையும்‌ அவர்களுடைய 
அதிபதிகளையும்‌ கூட்டிக்‌ கொண்டு, அவர்களிடத்திற்கு 
ஓடினான்‌” (21:32அ). 

பல நூற்றுக்கணக்கான படை வீரர்களை”? கண்ட கணத்தி 
லேயே கூட்டமானது உறைந்து போயிற்று: “சேனாதிபதி 
யையும்‌ போர்ச்‌ சேவகரையும்‌ அவர்கள்‌ கண்டபோது பவுலை 
அடிக்கெதை விட்டு நிறுத்தினார்கள்‌” (வ. 32ஆ). கலகத்தை 
அடக்குவதில்‌ பயிற்சி பெற்றிருந்த கலெவுதியு, சூழ்நிலையைத்‌ 
தக்க விதத்தில்‌ கணித்தார்‌. கோபம்‌ மிகுந்த அக்கூட்டமானது 

















72 


அடித்து வீழ்த்தப்பட்டு இரத்தம்‌ சிந்திய ஒரு மனிதரை 
நோக்கியிருந்ததை அவர்‌ கண்டார்‌. விரைவிலேயே அவர்‌, 
“திட்ட வந்து அவனைப்‌ பிடித்து” (வ. 33௮), பவுலைப்‌ 
பாதுகாப்பதற்காக அல்லாது, கலகத்தை அமர்த்துவதற்காகவே 
அதைச்‌ செய்தார்‌. கலகத்திற்கு அந்த மனிதர்‌ (பவுல்‌) தான்‌ 
காரணமாய்‌ இருக்க வேண்டும்‌ என்ற யூகத்தில்‌, “இரண்டு 
சங்கிலிகளினாலே [பவுலைக்‌| கட்டும்படி” (வ. 33ஆ) தமது 
இரண்டு சேவகர்களுக்குச்‌ சொன்னார்‌. எருசலேமில்‌ பவுலுக்‌ 
குக்‌ கட்டுகள்‌ காத்திருக்கின்றன என்ற கீர்க்கதரிசனத்தை (20:22, 
23; 21:10, 11) இந்த நிகழ்ச்சியானது நிறைவேற்றியது.” 

நடந்த நிகழ்ச்சியைக்‌ குறித்து தாம்‌ அறிக்கை அனுப்ப 
வேண்டும்‌' என்று அறிந்திருந்த சேனாதிபதி, “இவன்‌ யார்‌ 
என்றும்‌ என்ன செய்தான்‌ என்றும்‌ விசாரித்தான்‌” (21:33இ)"” - 
இது கூட்டத்தின்‌ சீர்குலைந்த யூகத்தை நமக்குக்‌ கொண்டு 
வருகின்றது: “அதற்கு ஜனங்கள்‌ பலவிதமாய்ச்‌ சத்தமிட்டார்‌ 
கள்‌” (வ. 34அ).'£ பவுல்‌ என்ன குற்றம்‌ சாட்டப்பட்டிருந்தார்‌ 
என்பதைப்‌ பெரும்பாலானோர்‌ அறியாதிருந்தார்கள்‌, ஆனால்‌ 
அப்படிப்பட்ட ஒரு கிளர்ச்சிக்குக்‌ காரணமாயிருப்பது 
பயங்கரமானது என்று அவர்கள்‌ யூகித்தார்கள்‌. “புகையிருக்கும்‌ 
இடத்தில்‌ நெருப்பிருக்கும்‌” என்ற பழமொழியை அவர்கள்‌ 
ஒப்புக்‌ கொண்டிருந்திருப்பார்கள்‌. 

உபயோகமான எதையும்‌ அந்த அதிகாரி கண்டறியப்‌ 
போவதில்லை என்பது விரைவிலேயே தெளிவாயிற்று. “சந்தடி 
யினாலே நிச்சயத்தை அவன்‌ அறியக்‌ கூடாமல்‌,” அவனை 
[பவுலை]க்‌ கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி 
கட்டளையிட்டான்‌” (வ. 34௮). அங்கு அவர்‌ சிறையில்‌ இடப்‌ 
பட்டு விசாரிக்கப்பட முடியும்‌. பவுல்‌ இப்பொழுது, 
ரோமாபுரியின்‌ கைதியாக இருந்தார்‌; இதுமுதல்‌ நடபடிகளின்‌ 
முடிவுப்‌ பகுதி வரையிலும்‌ அவர்‌ ஒரு கைதியாகவே இருப்பார்‌. 

பவுலைக்‌ காவல்‌ செய்தவர்கள்‌ படிகளில்‌ ஏறிச்‌ சென்ற 
பொழுது, கொலைகாரக்‌ கும்பலானது தங்கள்‌ இரை தப்பிச்‌ 
சென்றதைக்‌ கண்டு, வன்முறைக்குத்‌ திரும்பியது. எச்சரிக்கை 
யடைந்த சேவகர்கள்‌ பவுலைக்‌ தூக்கிக்‌ கொண்டு” கூட்டத்‌ 
தைப்‌ பிளந்து செல்ல வேண்டியதாயிற்று (வ. 369. மக்கள்‌ கூட்ட 
மானது “இவனை அகற்றும்‌” (வ. 36௮) என்று கோஷமிடத்‌ 
தொடங்கியது. அவர்கள்‌, “இப்படிப்பட்டவனை ... அகற்ற 











73 


வேண்டும்‌; இவன்‌ உயிரோடிருக்றெது நியாயமல்ல” (22:22 ஆ) 
என்று அர்த்தப்படுத்தினார்கள்‌. அந்த இடத்திலிருந்து ஒரு சில 
அடிகள்‌ தள்ளி வேறொரு கும்பலானது இயேசுவின்‌ மரணத்‌ 
தைக்‌ கோரி அதே வார்த்தைகளைப்‌ பயன்படுத்தியிருந்தது!”' 





ஐயத்திற்கிடமான ஒரு யூகம்‌ 

படிகளின்‌ உச்சியை அவர்கள்‌ அடைந்த பொழுது, அந்த 
அப்போஸ்தலர்‌ முதன்முறையாகப்‌ பேசினார்‌. “அவர்கள்‌ 
பவுலைக்‌ கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில்‌ 
அவன்‌ சேனாபதியை நோக்கி: “நான்‌ உம்முடனே ஒரு 
வார்த்தை பேசலாமா: என்றான்‌” (வ. 37௮). குழப்பத்தின்‌ 
மத்தியில்‌, ஒருவர்‌ அமைதியாய்‌ இருந்திருந்தார்‌”” - அவர்‌ தமது 
இரத்தத்தினாலேயே மூடப்பட்டிருந்தார்‌. இராணுவ 
ஒழுங்கைக்‌ கடைப்‌ பிடித்து, அவர்‌ பேசுவதற்கு அனுமதி 
கேட்டார்‌. 

பவுல்‌ பேசியகைக்‌ கேட்ட அதிகாரி திகைப்படைந்கார்‌. 
“உனக்குக்‌ கிரேக்க பாஷை தெரியுமா?” (வ. 32 ஆ). பவுலின்‌ 
கிரேக்க வார்த்தைகள்‌ அவரை ஏன்‌ ஆச்சரியமடையச்‌ செய்தன 
என்பதைப்‌ பற்றி நாம்‌ நிச்சயமாக அறிய முடிவதில்லை. கிரேக்க 
மொழியானது அந்நாட்களில்‌ உலகளாவிய ஒரு மொழியாக 
இருந்ததால்‌ யூதர்கள்‌ பொதுவாகக்‌ கிரேக்க மொழியில்‌ 
பேசுவதுண்டு. ஒருவேளை அந்த அதிகாரி பேசிய அளவுக்கு 
தரமற்ற கிரேக்க மொழியைப்‌ பவுல்‌ பேசாதிருந்திருக்கலாம்‌; 
பவுலின்‌ வார்த்தைகள்‌ கல்வி கற்ற மனிதருடைய வார்த்தை 
களாய்‌ இருந்தன. 

பிறகு அந்த அதிகாரி தமது சொந்த யூகத்தை வெளிப்‌ 
படுத்தினார்‌: “நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகமுண்டாக்கி, 
நாலாயிரங்‌” கொலை பாதகரை” வனாந்திரத்திற்குக்‌ கொண்டு 
போன எகிப்தியன்‌ அல்லவா என்றான்‌” (வ. 38). யூத 
வரலாற்றாளரான யோசிப்பஸ்‌ அவர்களின்‌ கூற்றுப்படி, 
ஏறக்குறைய மூன்று வருடங்களுக்கு முன்னதாக, தன்னை 
மேசியா என்று உரிமைகோரிக்‌ கொண்ட ஒரு மனிதர்‌ (மத்‌. 
24:26; அப்‌. 5:36, 37ஐக்‌ கவனிக்கவும்‌), ஒரு படையை ஒலிவ 
மலையுச்சிக்கு வழி நடத்திச்‌ சென்றிருந்தார்‌. எரிகோவின்‌ 
மதில்களைப்‌ போலவே எருசலேமின்‌ மதில்களைக்‌ தாம்‌ 
இடித்துத்‌ தள்ளப்‌ போவதாகவும்‌ அதன்‌ பிறகு அந்நகரை 








74 


ரோமரிடமிருந்து தாம்‌ பற்றியிழுக்கப்‌ போவதாகவும்‌ அவர்‌ 
பயமுறுத்தியிருந்தார்‌. பேலிக்ஸ்‌ என்ற ரோம ஆளுநர்‌ அந்த 
வன்முறையாளர்களைத்‌ தாக்கியிருந்தார்‌. நானூறு போர்‌ 
கொல்லப்பட்டு, இருநூறு பேர்‌ பிடிக்கப்பட்டிருந்தார்கள்‌, 
ஆனால்‌ அந்த எகிப்தியன்‌ தப்பிச்‌ சென்றிருந்தார்‌. அந்த நாள்‌ 
தொடங்கி ரோமானியர்களால்‌ “தேடப்பட்டவார்களின்‌”” 
பட்டியலில்‌ அவர்‌ முதலிடத்தைப்‌ பெற்றிருந்தார்‌. அந்தக்‌ 
கலகக்காரரே தமது கையில்‌ பிடிபட்டிருப்பதாக அந்த அதிகாரி 
நினைத்தார்‌ என்பது உறுதியாகும்‌. 

அதிகாரிகள்‌ தேடிக்‌ கொண்டிருந்த அந்த மனிதர்‌ காமல்ல 
என்பதைப்‌ பவுல்‌ விரைவாக உறுதிப்‌ படுத்தினார்‌: “அதற்குப்‌ 
பவுல்‌: “நான்‌ சிலிசியா நாட்டிலுள்ள கீர்த்திபெற்ற தாசுப்‌ 
பட்டணத்து யூதன்‌: ” (அப்‌. 21:9௮)”. யூதர்‌ என்ற வகையில்‌ 
அவர்‌ தேவாலயத்தினுள்‌ செல்லும்‌ உரிமை பெற்றிருந்தார்‌. தார்சு 
கலாச்சாரம்‌ மற்றும்‌ அரசியல்‌ ஆகியவற்றில்‌ முன்னணியில்‌ 
இருந்த - பட்டணத்தார்‌ என்ற வகையில்‌ அவர்‌ கலகத்தைத்‌ 
தூண்டுபவராய்‌ இராமல்‌ பொறுப்புள்ள ஒரு தனி நபராக 
இருந்தார்‌. 

பிறகு, பவுல்‌ கேட்ட ஒரு கோரிக்கையானது அந்த 
அதிகாரியைத்‌ திகைப்படையச்‌ செய்திருக்க வேண்டும்‌: 
“ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டு 
மென்று உம்மை வேண்டிக்‌ கொள்ளுகிறேன்‌ என்றான்‌” 
(வ. 39ஆ). நமது அடுத்த பாடத்தில்‌ நாம்‌ பவுல்‌ படிகளின்மேல்‌ 
நின்று (வ. 40), கழேயிருந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தினரை 
நோக்கிப்‌ பேசியவற்றைக்‌ காண்போம்‌. இப்பொழுது ஒரு 
கணம்‌ நாம்‌ அபாயமான யூகங்களைப்‌ பற்றிய நமது சொந்தப்‌ 

















பயன்பாட்டுக்குக்‌ கடந்து செல்வோம்‌. 


இன்றைய நாட்களின்‌ அபாயமான 
யூகங்கள்‌ 
தவறான யூகங்கள்‌ செய்வதில்‌ ஆசியாவின்‌ யூதர்கள்‌, கும்பல்‌ 
மற்றும்‌ ரோம அதிகாரி ஆகியோர்‌ முதலாவதானவர்கள்‌ அல்ல. 
மரியாளும்‌ யோசேப்பும்‌, “அவர்‌ [இயேசு] பிரயாணக்காரரின்‌ 
கூட்டத்திலே இருப்பாரென்று அவர்கள்‌ நினைத்து, ஒரு நாள்‌ 
பிரயாணம்‌ வந்து” (லூக்‌. 2:44௮) அவர்‌ தங்களுடன்‌ இல்லா 


75 


இருந்ததைக்‌ கண்டனர்‌. பெந்தெகொஸ்தே நாளன்று சிலர்‌, 
அப்போஸ்தலார்களே மதுபானத்தினால்‌ நிறைந்திருந்ததாக 
யூகித்தனர்‌ (அப்‌. 2:15). பூமியதிர்ச்சியினால்‌ சிறைச்சாலைக்‌ 
காரர்‌ எழுப்பப்பட்ட போது, “கட்டுண்டவர்கள்‌ ஓடிப்‌ 
போனார்களென்று எண்ணி, பட்டயத்தை உருவித்‌ தன்னைக்‌ 
கொலை செய்து கொள்ளப்‌ போனான்‌” (அப்‌. 16:27). 

அந்த யூகங்கள்‌ எல்லாம்‌ எவ்வளவு அழிவுக்குரியவைகளாய்‌ 
இருந்தனவோ, அதே அளவுக்குப்‌ பின்வரும்‌ யூகங்களும்‌ 
கவலையளிப்பவைகளாக இருக்கின்றன: சிலர்‌ தங்களின்‌ மதப்‌ 
பின்னணியினால்‌ இரட்சிக்கப்படலாம்‌ என்று யூகிக்கின்‌ 
றார்கள்‌ (மத்‌. 3:9); சிலர்‌ “தேவபக்தியை ஆதாயத்‌ தொழி 
லென்று எண்ணுறெவர்களுமாயிருக்கிறார்கள்‌” (1 தீமோ. 
6:5ஆ); சிலர்‌ தாங்கள்‌ சில குற்றம்‌ செய்து கொண்டே, அதே 
வகையான குற்றம்‌ செய்தவர்களை நியாயந்தர்த்து, தாங்கள்‌ 
தேவனுடைய நியாயத்தர்ப்புக்குத்‌ தப்பிக்‌ கொள்ளலாம்‌ என்று 
யூகிக்கின்றார்கள்‌ (ரோமர்‌ 2:3). 

யூகம்‌ செய்தல்‌ என்பது முதல்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்தவர்‌ 
களுடன்‌ இறந்து விடவில்லை. அபாயமான யூகங்கள்‌ இன்றைய 
நாட்களிலும்‌ அளவில்லாது இருக்கின்றன. 


கொள்கைகளுடன்‌ தொடர்புடைய யூகங்கள்‌ 

மத உலகத்தின்‌ விசேஷ கவனத்திற்குரிய பல முன்‌ 
அநுமானங்கள்‌ இருக்கின்றன. சில வருடங்களுக்கு முன்பாக, 
இதைப்‌ பற்றி பாபி டன்கன்‌ அவர்கள்‌ பின்வருமாறு 
எழுதினார்‌: 





. “விசுவாசத்தினால்‌ மட்டும்‌ இரட்சிப்பு?” என்ற 
உபதேசமானது, ஒருவர்‌ வாசிக்கின்ற பின்வரும்‌ உண்மை 
யால்‌ வளர முடியும்‌ ... விசுவாசத்தினால்‌ இரட்சிப்பு எனக்‌ 
கூறும்‌ வசனப்‌ பகுதிகள்‌ பலவற்றில்‌ ஏதாவது ஒன்றை 
மட்டும்‌ வாசித்து விட்டு, அக்கருத்தைக்‌ கையாளும்‌ மற்ற 
வசனப்‌ பகுதிகளைக்‌ கவனிக்காமல்‌, விசுவாசம்‌ மட்டுமே 
இரட்சிப்புக்குப்‌ போதுமானதென்ற முடிவுக்குத்‌ 
தாவுகின்றார்‌. ஒருவர்‌, “விசுவாசம்‌ என்பது கிரியைகளின்‌ 
படியானதல்ல” என்ற வசனப்‌ பகுதியைப்‌ படித்து விட்டு, 
இரட்சிக்கப்படுவதற்கு ஒருவர்‌ எதுவும்‌ செய்யத்‌ 
தேவையில்லை/முடியாது என்ற முடிவுக்குத்‌ தாவி 





76 


விடலாம்‌. அவர்‌, பாவிகள்‌ கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ 
இரட்சிக்கப்படுவதைப்‌ பற்றி வாசிக்கலாம்‌, பிறகு 
அவர்கள்‌, சபை என்பது தேவையற்ற ஒரு நிறுவனம்‌ என்ற 
முடிவுக்குத்‌ தாவி விடலாம்‌. 

[அவர்‌], “கிறிஸ்து ஒவ்வொரு மனிதருக்காகவும்‌ 
மரணத்தை ௬௫ பார்த்தார்‌” என்று வாசிக்கலாம்‌, பிறகு 
எல்லா மக்களும்‌ இரட்சிக்கப்படுவார்கள்‌ என்ற 
முடிவுக்குத்‌ தாவி விடலாம்‌. “கர்க்கருடைய நாமத்தைத்‌ 
தொழுது கொள்ளுகிற எவனும்‌ இரட்சிக்கப்படுவான்‌” 
என்ற வசனப்‌ பகுதியை அவர்‌ வாசிக்கலாம்‌, பிறகு 
புறம்பே இருக்கிற யாவரும்‌, பாவ மன்னிப்புக்காக 
ஜெபிக்க வேண்டும்‌ என்ற முடிவுக்கு அவர்‌ தாவி 
விடலாம்‌. விசுவாசிக்கிறவார்கள்‌ ஆக்கினைக்குள்ளாகத்‌ 
தீர்க்கப்படுவதில்லை என்ற வசனப்‌ பகுதியை அவர்‌ 
வாசிக்கலாம்‌, பிறகு அவர்‌, கிறிஸ்தவர்கள்‌ இருபையி 
னின்று விழுவதற்குச்‌ சாத்தியமில்லை என்ற முடிவுக்குத்‌ 
தாவி விடலாம்‌ ... இந்தத்‌ தவறான உபதேசங்கள்‌ யாவும்‌, 
ஒரு முடிவுக்கு வரும்முன்‌, எல்லா உண்மைகளையும்‌ 
கவனிப்பதினாலேயே தவிர்த்து விடப்பட முடியும்‌... ஒரு 
பாடக்‌ கருத்தைப்‌ பற்றி வேதாகமம்‌ கூறும்‌ எல்லா 
சத்தியங்களையும்‌ அறியாத வரையில்‌ ஒருவரிடத்தில்‌ 
சத்தியம்‌ நிலை நிற்பதில்லை. 


மக்களுடன்‌ தொடர்புடைய யூகங்கள்‌ 

இருப்பினும்‌, நம்மில்‌ பலருடைய வாழ்க்கையில்‌, மற்றவர்‌ 
களைப்‌ பற்றி நாம்‌ நினைக்கின்ற யூகங்களே மிகுந்த அபாய 
முள்ளவைகளாய்‌ இருக்கின்றன. ஒருமுறை ஒரு மனிதர்‌ தமது 
நாற்காலியில்‌ அமர்ந்து கொண்டே தமது தோட்டத்தில்‌ களை 
பறித்துக்‌ கொண்டிருந்தார்‌. அங்கு கடந்து சென்ற ஒரு மனிதர்‌, 
“இவர்‌ மகா சோம்பேறியான மனிதராய்‌ இருப்பார்‌ போலிருக்‌ 
கிறதே!” என்று நினைத்தார்‌. பின்பு அவர்‌ அம்மனிதரின்‌ 
நாற்காலிக்கருகில்‌ முடவரின்‌ ஊன்றுகோல்கள்‌ ஒரு ஜோடி 
யிருப்பகைக்‌ கண்டார்‌ - அவருடைய முகம்‌ உடனே சிவந்து 
போயிற்று.” 

“யூகங்கள்‌” என்று தலைப்பிடப்பட்ட கட்டுரையொன்றில்‌, 
கிறிஸ்‌ ஸ்மித்‌ அவர்கள்‌, நம்முடைய யூகத்திற்கும்‌ உண்மைக்கும்‌ 
இடையில்‌ பெரும்பிளவு ஒன்று இருப்பதைக்‌ கவனத்திற்குக்‌ 

















77 


கொண்டு வந்தார்‌: 


நமது தகவல்கள்‌ சரியானவை என்று யூகித்து, 
பின்னால்‌ அவை தவறானவை என்று கண்டறிந்த நிகழ்ச்சி 
எவ்வளவோ பெரும்பாலான சமயங்களில்‌ நடக்கின்றது 
அல்லவா? 

தூகம்‌: “அவள்‌ மற்ற ஒவ்வொருவரைக்‌ காட்டிலும்‌ 
தான்‌ சிறந்தவள்‌ என்று எண்ணுகின்றாள்‌.”” உண்மை. 
அவள்‌ நாணமுடையவளாயிருக்கிறாள்‌, தனக்கு அதிக 
மான நண்பர்கள்‌ இருக்க வேண்டும்‌ என்று விரும்பு 
கிறாள்‌, மற்றும்‌ தனக்கு ஏன்‌ அவ்வளவு நண்பர்கள்‌ 
இல்லை என்று ஆச்சரியப்படுகிறாள்‌. 

யூகம்‌: “அதைப்‌ பற்றி மூப்பர்கள்‌ ஒன்றுமே செய்ய 
வில்லை!” உண்மை: அதைப்‌ பற்றி மூப்பர்கள்‌ இரண்டு 
கூட்டங்கள்‌ நடத்தினார்கள்‌, அதிகமாய்‌ ஜெபித்தார்கள்‌, 
முடிந்த அளவு மிகச்‌ சிறந்த தீர்மானம்‌ செய்தார்கள்‌. 
இரகசியத்தை மதித்ததினால்‌ அதை ஒருவருக்கும்‌ 
கூறாதிருந்தார்கள்‌. 

யூகம்‌: “வில்மா உண்மையிலேயே கலக்கமடைந்தாள்‌! 
அவள்‌ வில்பரிடம்‌ கூறி, அந்த வில்பர்‌ ஜோஸப்பினிடத்‌ 
தில்‌ கூற, ஜோஸப்பைன்‌ என்னிடத்தில்‌ கூறினாள்‌ ...” 
உண்மை; யார்‌ அறிவார்‌?! வில்மாவிடம்‌ கேளுங்கள்‌. 

நமது தகவலை எப்பொழுதுமே இருமுறை 
பரிசோதிக்க முடியுமா? ஒருவேளை அது முடியாமல்‌ 
போகலாம்‌. இது அதிக நேரம்‌ எடுத்துக்‌ கொள்ளக்‌ 
கூடியதாகின்றது. யூகங்கள்‌ மேற்கொள்வதில்‌ நாம்‌ 
ஜாக்கிரதையாய்‌ இருக்க வேண்டுமா? மக்களைப்‌ 
பற்றியதாய்‌ இருக்கும்போது இது முழுமையாகச்‌ 
சரியானதேயாகும்‌! முழுமையற்ற தகவல்கள்‌, பாதி 
உண்மைகள்‌ மற்றும்‌ வீண்‌ பேச்சுகள்‌ ஆகியவற்றால்‌ 
அழிக்கக்‌ கூடாத அளவுக்கு ஒரு நபருடைய நன்மதிப்பு 
என்பது விலையேறிய பொருளாய்‌ இருக்கின்றது.” 








பவுலின்‌ விஷயத்தில்‌ இருந்த உண்மைகளைக்‌ கண்ட 
பொழுது, ரோம அதிகாரி திகைப்படைந்தார்‌. ஒவ்வொரு 
நாளும்‌ மற்றவர்கள்‌ கையாள வேண்டியவைகளைப்‌ பற்றி 
அறிந்தால்‌ நாமும்‌ கூட திகைப்படைய நேரிடும்‌. “மக்கள்‌ 
சுமக்கும்‌ சிலுவைகள்‌ கண்ணுக்குத்‌ தென்படுவது அரிது!” 
என்று யாரோ ஒருவர்‌ எழுதியிருக்கின்றார்‌. 


78 


நீண்ட நாட்களுக்கு முன்பு, இயேசு, “நீங்கள்‌ குற்றவாளி 
களென்று தர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களைக்‌ குற்றவாளி 
களென்று தீர்க்காதிருங்கள்‌” என்று கூறினார்‌ (மத்‌. 7:1, 2). 
என்னைப்‌ பற்றி மிகச்‌ சிறந்த முறையிலேயே மக்கள்‌ நம்ப 
வேண்டும்‌ என்று நான்‌ விரும்புகிறேன்‌, நீங்கள்‌ அவ்விதம்‌ 
விரும்புவதில்லையா? அப்படியிருந்தால்‌, மற்றவர்களின்‌ 
செயல்பாடுகள்மீது நான்‌ எப்பொழுதுமே மிகச்‌ சிறந்த கட்ட 
மைப்பைத்‌ தர வேண்டியது தேவையாகும்‌ (1 கொரி. 13:7) - 
நீங்களும்‌ இதைச்‌ செய்ய வேண்டும்‌. 


முடிவுரை 

அப்‌. 21:27-40ன்‌ காட்சிகளை நான்‌ காணுகையில்‌, 
இருவகைப்பட்ட மனிதர்களைக்‌ காணுகின்றேன்‌: குழப்ப 
மடைந்தவர்கள்‌ மற்றும்‌ ஒப்புக்‌ கொடுத்தவர்கள்‌. ஆசியாவின்‌ 
யூதர்கள்‌, கும்பல்‌ மற்றும்‌ ரோமத்‌ தளபதி - இவர்கள்‌ யாவரும்‌ 
குழப்பமடைந்தவர்களாய்‌ இருந்தார்கள்‌. இதற்கு மாறாக, 
பவுல்‌ ஒப்புக்‌ கொடுத்தவராக - சூழ்நிலைகள்‌ எதுவாயிருந்தா 
லும்‌, கர்த்தருக்குத்‌ தம்மை ஒப்புக்‌ கொடுத்தவராகவே 
இருந்தார்‌. நீங்கள்‌ இதில்‌ எந்த வகையைச்‌ சேர்ந்தவார்களாய்‌ 
இருக்கின்றீர்கள்‌? நீங்கள்‌ குழப்பமடைபவராயிருந்தால்‌ 
உங்கள்‌ சிந்தனை சீராகும்படி நான்‌ ஜெபிக்கின்றேன்‌ - பிறகு 
நீங்கள்‌ உங்களைப்‌ படைத்தவருக்கு உங்களை முடிந்த அளவு 
விரைவில்‌ ஒப்புக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்றும்‌ நான்‌ 
ஜெபிக்கின்றேன்‌. எவரொருவரும்‌ என்ன கூறினாலும்‌ அதைப்‌ 
பொருட்படுத்தாமல்‌, கர்த்தருக்காக நிற்கக்‌ கூடிய மக்களுக்‌ 
காகக்‌ கர்த்தர்‌ இப்பொழுதே தமது பயன்பாட்டை மேற்‌ 
கொள்கின்றார்‌! 





குறிப்புகள்‌ 
பெந்தெகொஸ்தே பண்டிகை என்பது ஒரு நாள்‌ பண்டிகையாயிருந்தது, 
ஆனால்‌ தூர இடங்களிலிருந்து வந்தவர்கள்‌ அந்த ஒரு நாளுக்கு அப்பாலும்‌ 


79 


எருசலேமில்‌ தங்குதலை நீட்டித்தார்கள்‌. “அநேகமாக அக்கூட்டத்தில்‌ கலாத்தியா, 
மக்கெதோனியா மற்றும்‌ அகாயாவில்‌ இருந்து வந்த யூதர்களும்‌ - இவ்விடங்கள்‌ 
யாவும்‌ யூதர்கள்‌ பவுலைக்‌ கொலை செய்ய முயன்ற இடங்களாகும்‌ - உள்ளடங்கி 
யிருப்பார்கள்‌. ஆசியாவில்‌ இருந்து வந்த யூதர்கள்‌ இதைத்‌ தூண்டியிராதிருந்தால்‌, 
அநேகமாக, மற்ற பகுதியிலிருந்து வந்திருந்த யூதர்கள்‌ இதைப்‌ போன்ற எதையாவது 
செய்திருப்பார்கள்‌. இந்த நோக்கத்திற்காகவே சிலர்‌ பவுலைத்‌ தொடர்ந்து 
எருசலேமுக்கு வந்திருக்கவும்‌ வாய்ப்பு உண்டு. “துரோப்பீமு, பரிசுத்த மண்டபங்கள்‌ 
ஒன்றினுள்‌ கவனக்‌ குறைவாகத்‌ திரிந்திருக்கலாம்‌ என்று சிலர்‌ கருத்துத்‌ 
தெரிவித்துள்ளனர்‌. 1. ஹோவர்டு மார்ஷல்‌ அவர்கள்‌, “துரோப்பீமு தன்னிஷ்டப்படி, 
குடை செய்யப்பட்ட பகுதியில்‌ அலைந்து திரிந்திருப்பார்‌ என்ற சாத்தியக்கூறு 
ஏற்புடையதல்ல, ஏனென்றால்‌ இது கிரெம்ளினில்‌ உள்ள தனியார்‌ அறைகளுக்குள்‌ 
சுற்றிப்பார்க்கும்‌ நோக்கத்திற்காக ஒருவர்‌ அலைந்து திரிவது முடியாது என்பதைப்‌ 
போன்றதேயாகும்‌.” “எபேசுவில்‌ அரங்க சாலையில்‌ அமளியைக்‌ தூண்டிவிட்ட 
அலெக்சந்தரும்‌, மற்ற யூதர்களும்‌ (19:33, 34) எருசலேமில்‌ இந்த கலகத்தைத்‌ தூண்டி 
விட்டிருக்கலாம்‌ என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. அப்படியிருந்தால்‌ அவர்கள்‌ 
அச்செயலைக்‌ தெமேத்திரியு மற்றும்‌ மற்ற வெள்ளிச்‌ சிற்பாசாரிகளிடமிருந்து 
நன்றாய்‌ கற்றிருந்தார்கள்‌. “கிரேக்க வசனத்தில்‌ “ஜனத்திற்கும்‌” என்று மட்டுமே 
காணப்படுகின்றது (877 மற்றும்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்பில்‌ காணவும்‌), ஆனால்‌ ஒரு 
யூதரால்‌ இச்சொற்றொடர்‌ பயன்படுத்தப்படுகையில்‌ அது “யூதர்களையும்‌” என்று 
அர்த்தப்படுவதாகவே இருக்கும்‌, ஆகையால்‌ 1145 யில்‌ “நமது ஜனங்களையும்‌” (௦02 
people) என்று உள்ளது. “ஒரு மனிதர்‌ துரோப்பீமு) என்பவர்‌, “கிரேக்கர்‌” (பன்மை) 
என்று பெருக்கப்பட்டிருந்ததைக்‌ கவனியுங்கள்‌. நசரேய விரதமிருந்த நால்வரும்‌ 
கூடப்‌ புறஜாதியார்கள்‌ என்று ஆசியாவின்‌ யூதர்கள்‌ யூகித்திருந்தார்களா? “சரியான 
குற்றச்சாட்டுகளைச்‌ சிந்தையில்‌ வையுங்கள்‌. பிற்பாடு பவுல்‌ யூதர்களின்‌ 
குற்றச்சாட்டுகளை அவர்கள்‌ நிரூபிக்க வேண்டும்‌ என்று அறைகூவல்‌ விடுத்தார்‌ 
(24:19). “பவுல்‌ சுத்திகரிப்புச்‌ சடங்கிற்கென்றே தேவாலயம்‌ சென்றிருந்ததால்‌ அவர்‌ 
தேவாலயத்தைக்‌ தீட்டுப்படுத்தியிருக்க வாய்ப்பில்லை. இப்படியிருக்க, பவுல்‌ 
தேவாலயத்தைத்‌ தீட்டுப்படுத்தினார்‌ என்று குற்றம்‌ சாட்டுவது முரண்பாடானதாக 
இருந்தது. F. F. Bruce, The Book of Acts, rev. ed. (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans 
Publishing Co., 1988), 410. “Simon J. Kistemaker, New Testament Commentary: Exposi- 
tion of the Acts of the Apostles (Grand Rapids, Mich.: Baker Book House, 1990), 770. 
யூதூர்களின்‌ கூட்டத்திலிருந்து பவுலைக்‌ காப்பாற்ற தேவன்‌ ரோமர்களைப்‌ 
பயன்படுத்தியது இது இரண்டாம்‌ தடவையாகும்‌ (18:12-17ஐக்‌ கவனியுங்கள்‌). 
தேவைப்பட்டால்‌ இவ்விடத்தில்‌, ஒன்றுமறியாதவர்களைப்‌ பாதுகாப்பதென்பது 
குடிகளின்‌ அரசாங்கத்தினுடைய கடமையாகும்‌ என்ற கருத்தை (ரோமர்‌ 13:3, 4) 
இவ்விடத்தில்‌ குறிப்பிடலாம்‌. '2தலைச்‌ சவரம்‌ பண்ணிக்‌ கொண்டு, பவுலுடன்‌ 
இருந்திருந்த மனிதர்களில்‌ ஒருவர்‌ அல்லது சிலரிடம்‌ இருந்து இச்செய்தி வந்ததென்று 
சிலர்‌ கருத்துத்‌ தெரிவித்துள்ளனர்‌. இருப்பினும்‌, “ஒன்றுமறியாத மனிதர்‌ ஒருவரை 
அவர்கள்‌ கொல்லுகின்றார்கள்‌” என்ற வார்த்தை கூறப்படவில்லை, அதற்கு மாறாக, 
“எருசலேம்‌ முழுவதும்‌ கலக்கமாயிருக்றெது” என்று மட்டுமே வார்த்தை கூறப்‌ 
பட்டது. எனவே இவ்வார்த்தை அநேகமாக, கோபுரங்களில்‌ காவல்‌ காத்தவர்கள்‌ 
மூலமாகவே வந்திருக்க வேண்டும்‌. “சேனாதிபதி தம்முடன்‌ குறைந்தது இரண்டு 
நூற்றுக்கதிபதிகளையாவது கூட்டிச்‌ சென்றார்‌, நூற்றுக்கதிபதி ஒருவர்‌ நூறு 
சேவகர்களுக்குப்‌ பொறுப்பாளியாகையால்‌, குறைந்தது இருநூறு சேவகர்களாவது 
செயல்பட அழைக்கப்பட்டிருப்பார்கள்‌. '*சேனாதிபதி பிற்பாடு கொடுத்த 
அறிக்கையானது தெரிந்து கொண்டதற்கும்‌ அப்பால்‌ உண்மையை நீட்டித்துக்‌ 





80 


கொடுத்தது (23:26, 27ஐக்‌ காணவும்‌). “மேலும்‌, இது அவர்‌ புறஜாதியார்‌ கைகளில்‌ 
ஒப்புக்‌ கொடுக்கப்படுவார்‌ என்ற தீர்க்கதரிசனத்தையும்‌ நிறைவேற்றியது (21:11). 
1“அதிகாரவர்க்கத்தின்‌ ஆட்சியில்‌ காகிதப்பணி என்பது எப்பொழுதுமே 
முக்கியத்துவமாய்‌ இருந்துள்ளது. அவர்‌ நிறைவாக எழுதிய அறிக்கையை 23:25-30ல்‌ 
காணுங்கள்‌. பவுல்‌ என்ன செய்திருந்தார்‌ என்று அறிவது மிகவும்‌ முக்கியமான 
தாயிருந்தது, ஏனென்றால்‌ ரோமர்களின்‌ சட்டத்தின்படி, ரோமக்குடிமகன்‌ 
ஒருவருக்கெதிரான குற்றச்சாட்டுகளை விசாரியாமல்‌, அவரைப்‌ பிடித்து வைக்க 
முடியாது. 25:26, 27ஐக்‌ காணவும்‌. '“மூலபாஷையில்‌ அவர்‌ மறுபடி மறுபடி 
கேட்டார்‌ என்பது சுட்டிக்காட்ட ப்பட்டது. 1£19:32 உடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கவும்‌. 





கிளர்ச்சியைத்‌ தொடங்கியவர்கள்‌ இன்னமும்‌ அங்கிருந்திருந்தால்‌, ஒன்று அவர்கள்‌ 
பேசாமல்‌ இருந்திருந்தார்கள்‌ அல்லது கூட்டத்திற்கு மேலாக அவர்கள்‌ பேசியதைக்‌ 
கேட்க முடியாதிருந்தது. சேவகர்கள்‌ நெருங்குவதைக்‌ கண்டபோது அவர்கள்‌ 
நழுவிச்‌ சென்றிருக்கலாம்‌ என்ற கருத்து கூறப்படுகின்றது. “ஒருவேளை பவுல்‌ தமது 
பலவீனமான நிலைமையில்‌, சேவகர்கள்‌ விரும்பிய அளவு வேகமாய்‌ நடக்காது 
இருந்திருப்பார்‌, அல்லது ஒருவேளை கூட்டத்தால்‌ பிடிக்க முடியாதபடி பவுலை 
அச்சேவகார்கள்‌ உயரே தூக்கிப்‌ பிடித்திருப்பார்கள்‌. 

லூக்கா 23:18; யோவான்‌ 19:15. இவை யாவும்‌ நடைபெற்ற போது 
“யூதார்களுக்குள்‌ அநேகமாயிரம்‌ பேர்‌ விசுவாசிகளாயி”ருந்தவரா்கள்‌ (21:20) எங்கு 
இருந்தார்கள்‌ என்று நான்‌ வியப்படைகின்றேன்‌. விசேஷமாக தலைச்சவரம்‌ 
பண்ணப்பட்ட நால்வரும்‌ எங்கிருந்தார்கள்‌ என்று வியப்படைகிறேன்‌. இது, 
கர்த்தரைத்‌ தவிர மற்ற யாவரும்‌ பவுலைக்‌ கைவிட்டு விட்ட இன்னொரு 
நிகழ்ச்சியாகக்‌ காணப்படுகின்றது (2 தீமோ. 4:16, 17ஐக்‌ காணவும்‌). “இந்த நிகழ்ச்சி 
களை, கல்லெறிவதற்காக ஸ்தேவானைச்‌ சூழ்ந்து நின்றவர்களுடன்‌ ஒப்பிட்டுப்‌ 
பாருங்கள்‌ (“அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 2? இதழில்‌ உள்ள 
குறிப்புகளைக்‌ காணவும்‌). கொலை செய்யப்படத்‌ தாம்‌ உடன்பட்டிருந்த அந்த 
மனிதரிடமிருந்து பவுல்‌ கற்றிருந்தாரா? “அந்த எகிப்தியன்‌ 30,000 மனிதர்களை 
ஒலிவமலையின்‌ உச்சிக்கு வழி நடத்திச்‌ சென்றதாக யோசிப்பஸ்‌ கூறினார்‌. 
யோசிப்பஸ்‌ மற்றும்‌ சேனாதிபதி ஆகியோர்‌ வேறுபட்ட இரு நிகழ்ச்சிகளைப்‌ பற்றி 
பேசியதால்‌ இந்த எண்ணிக்கை வேறுபாடு வந்திருக்கலாம்‌. ஒருவேளை இதில்‌ 
முரண்பாடு இருக்குமென்றால்‌, யோசிப்பஸ்ஸைக்‌ காட்டிலும்‌ சேனாதிபதி கூறியதே 
சரியாயிருந்திருக்கும்‌, ஏனெனில்‌ அவர்‌ மிகைப்‌ படுத்திக்‌ கூறுவதில்‌ அச்சம்‌ 
கொண்டவராவார்‌. 2*சேனாதிபதி கூறியதன்‌ நேரடி அர்த்தம்‌, “f௦பr thousand men of 





the Sicarii” என்பதாகும்‌. “51011” என்ற வார்த்தை “குத்துவாள்‌ - மனிதர்‌” என்று 
அர்த்தப்படுகின்றது, இது “குறுவாள்‌” என்று அர்த்தம்‌ தரும்‌ 5 என்ற இலத்தீன்‌ 
வார்த்தையிலிருந்து வருகின்றது. 510814 என்பவர்கள்‌ (NASB சுட்டிக்காட்டுவது 
போல) கொலைகாரர்கள்‌ ஆவார்கள்‌ (81/யிலும்‌, தமிழ்‌ மொழிபெயர்ப்பிலும்‌ 
“கொலை பாதகர்கள்‌” என்றுள்ளது; எருசலேம்‌ வேதாகமத்தில்‌ “தொண்டையை 
அறுப்பவர்கள்‌” 0010417085 என்றுள்ளது). அவர்கள்‌ பண்டிகை நாட்களில்‌ ரோம 
அதிகாரிகளை நெருங்குவதற்காக கூட்டத்துடன்‌ கலந்து விரவியிருப்பார்கள்‌. தங்கள்‌ 
எதிரிகள்‌ கழுத்தில்‌ குத்துவாளை இரகசியமாய்ப்‌ பாய்ச்சி விட்டு, பயமடைந்த 
கூட்டத்துடன்‌ கலந்து விடுவார்கள்‌. அவர்கள்‌ யூதர்களின்‌ பொதுக்‌ கலகக்‌ கும்பலின்‌ 
ஒரு பகுதியாகவும்‌, இதன்‌ விளைவாக எருசலேம்‌ அழியக்‌ காரணமானவர்களுமாய்‌ 
இருந்தார்கள்‌. “பவுல்‌, தாமும்‌ ஒரு ரோமக்குடி. மகன்தான்‌ என்பதை இவ்விடத்தில்‌ 
குறிப்பிடாதிருந்தார்‌ (22:5ஐக்‌ கவனியுங்கள்‌). அந்தக்‌ காலத்தில்‌, ஒருவர்‌ தமது 
உள்ளூர்க்‌ குடியுரிமை மற்றும்‌ ரோமக்குடியுரிமை என்று இரட்டைக்‌ 
குடியுரிமையுடையவர்களாய்‌ இருக்க முடிந்தது. “வேதாகமத்தில்‌ இவைகளைப்‌ 


81 


போன்ற மற்ற யூகங்களுக்கு, ஒரு எடுத்துக்காட்டுகளை, மாற்‌. 6:49; லூக்‌. 12:51; 
13:2, 4; 19:11; யோவா. 11:81; 13:29; 20:15; அப்‌. 14:19; 27:13 ஆகியவற்றில்‌ காணவும்‌. 
2 இந்த விளக்கமானது “014 Paths” (March 1995) என்ற நூலுக்குரிய “An Unnecessary 
Exercise” என்று தலைப்பிடப்பட்ட அறிக்கையொன்றிலிருந்து எடுக்கப்பட்டது. 
Duncanville கிறிஸ்துவின்‌ சபை (Duncanville, Texas) யின்‌ 1995ன்‌ தொடக்க 
அறிவிப்பில்‌ முதன்‌ முதலில்‌ இக்கட்டுரை வெளியாயிற்று. இதன்‌ தேதியிடப்படாத 
பிரதியொன்று எனக்கு 17, ஏப்ரல்‌ 1995 அன்று தபாலில்‌ அனுப்பப்பட்டது. 2“A॥ 
Unnecessary Exercise.” 


82 


மன்னிப்புக்‌ கட பது எப்படி 
[21:40-22.29] 


மன்னிப்புக்‌ கேட்பதைப்‌ பற்றி நான்‌ நினைக்கும்போது, 





நானும்‌ எனது சகோதரன்‌ காய்‌ அவர்களும்‌ சிறுவர்களாய்‌ 
இருந்தபோது மேற்கொண்ட சச்சரவுகள்‌ என்‌ நினைவுக்கு 
வருகின்றன. எங்களது அவமதிப்புகள்‌ தகாதவைகளாகும்‌ 
போது, எங்களின்‌ அன்னையார்‌ இடையிடுவதுண்டு. அவர்கள்‌ 
எங்களை முகத்துக்கெதிரே முகம்‌ வைத்து நிற்கச்‌ செய்து, 
“மன்னிப்புக்‌ கேள்‌” என்று கட்டளையிடுவதுண்டு. நாங்கள்‌ 
எங்கள்‌ கால்களை உகைத்துக்‌ கொண்டு, எங்காவது பார்த்துக்‌ 
கொண்டே, “நான்‌ வருந்துகிறேன்‌” என்று ஒருவருக்கொருவர்‌ 
முணுமுணுத்துக்‌ கொள்வோம்‌. அதன்‌ பிறகு சில வேளைகளில்‌ 
அன்னையார்‌ எங்களைக்‌ கை குலுக்கிக்‌ கொள்ளும்படி 
செய்வார்கள்‌. நாங்கள்‌ குறிப்பாக இரக்கமற்ற விதத்தில்‌ நடந்து 
கொண்டிருந்தால்‌, “இப்பொழுது கட்டிப்பிடித்துக்‌ கொள்ளுங்‌ 
கள்‌ ” என்ற பயங்கரமான கட்டளை கொடுக்கப்படும்‌. நாங்கள்‌ 
மறுப்புணர்வோடு ஒருவரை நோக்கி ஒருவர்‌ சாய்ந்து, 
சோதனை உணர்வோடு ஒருவர்‌ தோள்‌ மேல்‌ ஒருவர்‌ கை 
போட்டு, சற்று நசுக்கிக்‌ கொள்வோம்‌. சில வேளைகளில்‌ 
அவனோ நானோ சிரிக்கத்‌ தொடங்கி விடுவோம்‌ எல்லாம்‌ 
மறுபடியும்‌ சரியாகி விடும்‌. 

துரதிருஷ்டவசமாக நம்மில்‌ சிலர்‌ மன்னிப்புக்‌ கேட்கும்‌ 
பொழுது “நான்‌ வருத்தப்படுகிறேன்‌” என்று முணுமூணுப்‌ 
பதற்கு அப்பால்‌ வளர்ச்சியடைவதில்லை. சிலர்‌ அந்த எளிய 
வார்த்தைகளைக்‌ கூட கூற முடியாதவர்களாய்‌ இருக்கின்றார்‌ 
கள்‌. சில வேளைகளில்‌ நமது மன்னிப்புக்‌ கேட்டலானது, தனது 
சகோதரியினிடத்தில்‌ மன்னிப்புக்‌ கேட்காவிட்டால்‌ சிற்றுண்டி 
கொடுக்கப்படாது என்று கூறப்பட்ட சிறு பையனுடைய 





மன்னிப்புக்‌ கேட்டல்‌ போல்‌ இருக்கின்றது. சற்று நேரம்‌ அவன்‌ 
முறுமுறுத்து விட்டு, கன்‌ சகோதரியைப்‌ பார்த்து: “நீ போய்‌ 
ஆற்றில்‌ குதிக்கும்படி கூறினேனல்லவா? எனவே ... நீ அப்படிக்‌ 





83 


குதித்து விடாதே!” என்று வெடித்தான்‌. 

இந்தப்‌ பாடமானது - தேவையாயிருந்தாலும்‌ - அப்படிப்‌ 
பட்ட மன்னிப்புக்‌ கேட்பது எப்படி என்பதைப்‌ பற்றியதல்ல. 
மாறாக வேதாகமம்‌ எதை “மன்னிப்புக்‌ கேட்டல்‌” என்று 
அழைக்கின்றதோ, அதைப்‌ பற்றி நாம்‌ பேச விரும்புகின்றோம்‌. 
22:1ல்‌ பவுல்‌, “சகோதரரே, பிதாக்களே, நான்‌ இப்பொழுது 
உங்களுக்குச்‌ சொல்லப்போகிற நியாயங்களுக்குச்‌ செவி 
கொடுப்பீர்களாக” என்று கூறினார்‌. “நியாயங்கள்‌” என்று 
மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வார்த்தை 0௦1௦08 
என்பதாகும்‌, இதிலிருந்தே நாம்‌ “8001௦ஐு” என்ற வார்த்தையைப்‌ 
பெறுகின்றோம்‌. இருப்பினும்‌ இந்த “ஷ௦l௦ஜ)” என்பது தவறு 
செய்ததை ஒப்புக்‌ கொண்டதோ அல்லது மன்னிப்புக்கான ஒரு 
வேண்டுகோளோ அல்ல, ஆனால்‌ இது, “உங்களிலிருக்கிற 
நம்பிக்கையைக்‌ குறித்து விசாரித்துக்‌ கேட்கிற யாவருக்கும்‌ ... 
உத்தரவு சொல்ல ...” (1 பேது. 3:12) என்று எழுதிய போது 
பேதுருவின்‌ சிந்தையில்‌ இருந்த கருத்தைத்‌ தெரிவிக்கின்றது.” 
Apologia என்ற வார்த்தை நடபடிகளில்‌ எட்டு முறைகள்‌ 
வருகின்றது, அவைகளில்‌ ஏழு முறைகள்‌ அதிகாரங்கள்‌ 22-26ல்‌ 
உள்ளன,” இது யூதர்கள்‌ மற்றும்‌ ரோமானியார்களுக்கெதிராகப்‌ 
பவுல்‌ மறுபடியும்‌ மறுபடியும்‌ தம்மைத்‌ தற்காத்துக்‌ கொள்ளும்‌ 
படி பேசிய போது கூறப்பட்டவைகளாகும்‌.” பவுலின்‌ முதலா 
வது மன்னிப்புக்‌ கேட்டல்‌ அல்லது தற்காப்பு வாதத்தைப்‌ 
படித்த பிறகு, நாம்‌ விசுவாசமற்ற உலகின்‌ முன்பு நாம்‌ நமது 
சொந்த தற்காப்பு வாதத்தை நடைமுறைப்படுத்துவது எப்படி 


என்பதைக்‌ காண்போம்‌. 














பவுலின்‌ மன்னிப்புக்‌ கேட்டல்‌ 

நமது முந்திய பாடம்‌ முடிவடைகையில்‌, தேவாலயத்தில்‌ 
இருந்த கோபம்‌ நிறைந்த ஒரு கும்பலில்‌ இருந்து ரோமப்‌ 
படைகளின்‌ உள்ளூர்‌ அதிகாரியால்‌, பவுல்‌ காக்கப்பட்‌ 
டிருந்தார்‌. அந்தோனியோ கோட்டைக்குள்‌ பவுல்‌ அழைத்துச்‌ 
செல்லப்படுகையில்‌, அதிகாரியிடம்‌ அவர்‌ பேசினார்‌: “ஜனங்‌ 
களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டுமென்று 
உம்மை வேண்டிக்‌ கொள்ளுகிறேன்‌ என்றான்‌” (21:39ஆ?. பாதி 
உயிர்‌ போகும்படி நான்‌ அடிக்கப்பட்டிருந்தால்‌, “என்னை 











84 


இங்கிருந்து வெளியே கொண்டு போய்‌ விடுங்கள்‌! நான்‌ 
விரும்பிய அளவு இக்கூட்டத்தில்‌ எல்லாம்‌ கண்டு விட்டேன்‌” 
என்று கூறியிருப்பேன்‌. பவுலோ, “அவர்களுடன்‌ பேசும்படிக்கு 
என்னை அனுமதியுங்கள்‌” என்றார்‌.” சேனாதிபதி தமது அனு 
மதியை அவருக்குக்‌ கொடுத்தார்‌ (21:40௮) - அநேகமாய்‌ அவர்‌, 
அந்தக்‌ கலகத்தின்‌ நோக்கம்‌ என்ன என்பதை அதன்‌ மூலம்‌ 
கண்டு பிடிக்கலாம்‌ என்று நினைத்திருக்கலாம்‌. 


யூதார்களுக்கு முன்பாக அவரது தற்காப்புவாதம்‌ (21:40-22:23) 
கீமே கூட்டம்‌ நின்று கொண்டிருக்க, படிக்கட்டின்‌ உச்சி 
யில்‌ படை வீரர்களின்‌ மத்தியில்‌ பவுல்‌ நின்று கொண்டி ருந்ததை 
என்னால்‌ கற்பனை செய்ய முடிகின்றது. கிழிந்து போன அவரது 
ஆடையைத்‌ தூசியும்‌ இரத்தமும்‌ மூடியிருந்தது, அவருடைய 
முகம்‌ வெட்டுப்பட்டு, காயமடைந்திருந்தது. இருந்த 
போதிலும்‌, அவர்‌ மக்களின்‌ கவனத்தை ஈர்ப்பதற்காகக்‌ 
கையசைத்தபொழுது தம்மைப்‌ பற்றிய தெய்வீகப்‌ பெருமித 


உணர்வுள்ளவராகக்‌ காணப்பட்டார்‌. 





பவுல்‌ படிகளின்‌ மேல்‌ நின்று ஜனங்களைப்‌ பார்த்துக்‌ 
கையமர்த்தினான்‌; மிகுந்த அமைதலுண்டாயிற்று; 
அப்பொழுது அவன்‌ எபிரெயு பாஷையிலே” பேசத்‌ 
தொடங்கினான்‌: சகோதரரே, பிதாக்களே, நான்‌ 
இப்பொழுது உங்களுக்குச்‌ சொல்லப்போகிற நியாயங்‌ 
களுக்குச்‌ செவிகொடுப்பீர்களாக” என்றான்‌. 

அவன்‌ எபிரெய பாஷைகளிலே தங்களுடனே 
பேசுகிறதை அவர்கள்‌ கேட்ட பொழுது, அதிக அமைதலா 
யிருந்தார்கள்‌ (21:40ஆ-22:2௮அ). 





சேனாதிபதியிடம்‌ பவுல்‌ கிரேக்க மொழியில்‌ பேசியிருந்தார்‌ 
(21:37), ஆனால்‌ தமது சக யூதர்களிடம்‌ அவர்‌, அவர்களின்‌ 
சொந்த மொழியில்‌ பேசினார்‌. அவர்‌ அவர்களை “சகோதரரே, 
பிதாக்களே” என்று அழைத்ததால்‌ அவர்களைத்‌ தமது 
குடும்பத்தார்‌ என்று கூட ஒப்புக்‌ கொண்டார்‌. பவுல்‌ தம்‌ உரை 
யைக்‌ கேட்பவர்களுடன்‌ தம்மை அடையாளப்படுத்திக்‌ கொள்‌ 
வதன்‌ மூலம்‌ தமது தற்காப்பு வாதத்தைத்‌ தொடங்கினார்‌. 

அவர்‌ அவர்களைப்‌ புரிந்து கொண்டிருந்தார்‌ என்பதை, 
அவர்கள்‌ அறிய வேண்டுமென்று அவர்‌ விரும்பினார்‌.” 


85 


அவர்களைப்‌ போலவே, நியாயப்பிரமாணத்தை மதிக்கும்‌ 
படியாகவே வளர்க்கப்பட்டிருந்தார்‌. இருபது ஆண்டுகளுக்கும்‌ 
மேலாக அவர்‌ எருசலேமில்‌ வாழ்ந்திருக்கவில்லையென்‌ 
பதாலும்‌, பலர்‌ அவரைக்‌ தனிப்பட்ட முறையில்‌ அறிந்திருக்க 
வில்லை என்பதாலும்‌, அவர்‌ தமது யூத வம்சா வழியை 
மறுகண்ணோட்டமாய்க்‌ கொடுத்தார்‌. அவர்‌, “நான்‌ யூதன்‌, 
சிலிசியா நாட்டிலுள்ள தாசுப்பட்டணத்தில்‌ பிறந்து” (22:3௮) 
என்று கூறினார்‌. தர்சுவில்‌ பிறந்ததினால்‌ அவர்‌ புறதெய்வ 
வணக்க மனநிலையைக்‌ கொண்டி ருந்ததில்லை என்பதை அவர்‌ 
கும்‌ உரையைக்‌ கேட்ட வர்களுக்கு உறுதிப்படுத்தினார்‌ (22:3ஆ). 
அந்த நகரத்தில்‌ அவர்‌, “கமாலியேலின்‌ பாதத்தருகே வளர்ந்து, 
[அவர்களுடைய] முன்னோர்களுடைய வேதப்‌ பிரமாணத்தின்‌ 
படியே திட்டமாய்ப்‌ போதிக்கப்பட்டு” இருந்தார்‌ (22:3இ)). 
ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இறந்திருந்த கமாலியேல்‌ அவர்கள்‌, 
வாழ்ந்திருந்த ரபீக்களிலேயே மாபெரும்‌ ரபீயாக அவர்‌ 





கருதப்பட்டார்‌. பவுலின்‌ மத நம்பிக்கைகள்‌ தவறாயிருக்க 
முடியாது. 

பவுல்‌ தமக்கு எதிரான குற்றச்‌ சாட்டுகளுக்கு நேரடியாகப்‌ 
பதில்‌ கூறவில்லையென்றாலும்‌, அவைகள்‌ அடிப்படையில்‌ 
உண்மையற்றவை என்பதை அவர்‌ காண்பித்தார்‌. பவுலின்‌ மீது 
சாட்டப்பட்ட இரண்டு குற்றங்கள்‌ பின்வருமாறு: (1) அவரது 
பிரசங்கமானது யூதமக்களுக்கெதிராகப்‌ பேசப்பட்டது மற்றும்‌ 
(2) அவர்‌ வேதப்‌ பிரமாணத்தை அவமதித்தார்‌ (21:28). பவுல்‌ 
அவரது தொடக்கக்‌ குறிப்புகளில்‌, “இதற்கு மாறாக, நான்‌ ஒரு 
யூதனாயிருப்பதில்‌ பெருமையடைகின்றேன்‌, வேதப்‌ 
பிரமாணத்தின்மேல்‌ நான்‌ எப்பொழுதுமே தனிச்‌ சிறந்த 
மரியாதையை வைத்துள்ளேன்‌” என்றே கூறினார்‌. 

“.. வேதப்‌ பிரமாணத்தின்படி யே திட்ட மாய்ப்‌ போதிக்கப்‌ 
பட்டிருந்த” பவுல்‌ “தேவனைக்‌ குறித்து வைராக்கியமுள்ள 
வராய்‌” இருந்தார்‌ (22:3ஈ) - எவ்வளவு வைராக்கியம்‌ என்பதை 
விரைவிலேயே அவர்‌ கூறவிருந்தார்‌. அவர்‌ அவ்வாறு செய்வ 
குற்கு முன்னர்‌, “இன்றைய தினம்‌ நீங்களெல்லாரும்‌ ... 
இருக்கிறது போலவே” (22:3௨) என்ற திகைப்பூட்டும்‌ வார்த்தை 
களைச்‌ சேர்த்தார்‌. சற்று நேரத்திற்கு முன்‌ அவர்‌ மரண 
மடையும்மாறு வைராக்கியத்துடன்‌ அவரை அடித்தவர்களின்‌ 
வைராக்கியத்தை அவர்‌ பாராட்டினார்‌! 








86 


அவர்கள்‌ தம்மை எதற்காகக்‌ கொலை செய்ய விரும்பி 
னார்கள்‌ என்பதைக்‌ கூடத்‌ தாம்‌ புரிந்திருந்ததை அவர்கள்‌ 
அறிந்து கொள்ள வேண்டுமென்று பவுல்‌ அனுமதித்தார்‌ - 
ஏனென்றால்‌ கடந்த காலத்தில்‌ கிறிஸ்தவர்களான யூதர்களைப்‌ 
பற்றி அவர்‌ (பவுல்‌) அதே வழிமுறையிலேயே உணர்ந்திருந்தார்‌: 





நான்‌ இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும்‌ ஸ்திரகளை 
யும்‌ கட்டி, சிறைச்சாலைகளில்‌ ஒப்புவித்து, மரண பரியந்‌ 
தம்‌ துன்பப்படுத்தினேன்‌. அதற்குப்‌ பிரதான ஆசாரி 
யரும்‌, மூப்பர்‌! யாவரும்‌ சாட்சி கொடுப்பார்கள்‌;"' 
அவர்கள்‌ கையிலே நான்‌ சகோகரருக்கு நிருபங்களை 
வாங்கிக்‌ கொண்டு, தமஸ்குவிலிருக்கிறவர்களும்‌ தண்டிக்‌ 
கப்படும்படிக்கு, அவர்களைக்‌ கட்டி, எருசலேமுக்குக்‌ 
கொண்டு வரும்படி அவ்விடத்திற்குப்‌ போனேன்‌ 
(22:4, 5). 


பவுல்‌, அவர்கள்‌ தம்மைப்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌ 
என்றுதான்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. தமஸ்குவுக்கு அவர்‌ பயணம்‌ 
செல்லுகையில்‌, இயேசுவைப்‌ பின்பற்றுபவராக ஆவதென்பது 
அவரது சிந்தைக்குத்‌ தூரமாய்‌ இருந்தது - ஆனால்‌ சாலையில்‌ 
திகைப்படையச்‌ செய்யும்‌ நிகழ்ச்சிகள்‌ நடைபெற்றன. அவர்‌ 
கர்த்தரைத்‌ தேடிக்‌ கொண்டிருக்கவில்லை, ஆனால்‌ கர்த்தர்‌ 
அவரைக்‌ தேடிக்‌ கொண்டிருந்தார்‌. 





அப்படி நான்‌ பிரயாணப்பட்டுத்‌ தமஸ்குவுக்குச்‌ சமீப 
மான போது, மத்தியான வேளையிலே, சடிதியாய்‌ வானத்‌ 
திலிருந்து பேரொளி உண்டாகி, என்னைச்‌ சுற்றிப்‌ 
பிரகாசித்தது. நான்‌ தரையிலே விழுந்தேன்‌. அப்பொழுது: 
சவுலே, சவுலே, நீ என்னை ஏன்‌ துன்பப்படுத்துறொய்‌ 
என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தைக்‌ 
கேட்டேன்‌. அதற்கு நான்‌ ஆண்டவரே, நீர்‌ யார்‌ 
என்றேன்‌. அவர்‌: நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய 
இயேசு நானே என்றார்‌.” என்னுடனே கூட இருந்தவர்‌ 
கள்‌ வெளிச்சத்தைக்‌ கண்டு, பயமடைந்தார்கள்‌; என்னு 
டனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள்‌ 
கேட்கவில்லை (22:6-9). 


எருசலேமில்‌ இருந்த தமஸ்குவுக்குப்‌ பவுலுடன்‌ சென்றிருந் 


87 


தவர்களில்‌ சிலர்‌ இன்னமும்‌ எருசலேமில்‌ இருந்து, அவரது 
கூற்றுக்களில்‌ இருந்த உண்மையை ஆராய்ந்திருக்க முடிந்‌ 
திருக்கும்‌. பவுலிடத்தில்‌ ஏற்பட்டிருந்த மாற்றம்‌ தனிச்‌ 
சிறப்புடையதாக இருந்தது. அவர்‌ ஒரு தரிசனத்தில்‌ இயேசுவை 
கண்டிருக்கவில்லையென்றால்‌, அவரது வாழ்வில்‌ ஏற்பட்டி 
ருந்த திகைப்பூட்டும்‌ மாற்றங்களுக்கு, அவரது உரையைக்‌ 
கேட்டுக்‌ கொண்டிருந்தவர்கள்‌ என்ன விளக்கம்‌ கொடுக்க 
விருந்தார்கள்‌? 

பவுல்‌ தமது எடுத்துரைப்பைத்‌ தொடர்ந்தார்‌: “அப்பொழுது 
நான்‌: ஆண்டவரே நான்‌ என்ன செய்ய வேண்டும்‌: என்றேன்‌” 
(22:10௮). இது குற்ற உணர்வால்‌ பாரப்பட்டி ருந்ததிலிருந்து 
விடுதலைக்காக எழுப்பிய கதறலாக இருந்தது: “தவறாக வழி 
நடத்தப்பட்ட எனது வைராக்கியத்தைத்‌ திருத்திக்‌ கொள்‌ 
வதற்கு நான்‌ என்ன செய்ய வேண்டும்‌ ஆண்டவரே?” இது 
அதை விட அதிகமானதாக இருந்தது. பவுலின்‌ வாழ்வில்‌ அந்த 
நேரம்‌ வரையில்‌ அவர்‌ தாம்‌ யார்‌ என்பதையும்‌, தாம்‌ எங்கு 
செல்கிறோம்‌ என்பதையும்‌, அங்கு செல்வது எப்படி என்பதை 
யும்‌ மிகச்‌ சரியாக அறிந்திருந்ததாக நினைத்தார்‌. திடீரென்று 
அவரது வாழ்வு தலை கீழாகப்‌ புரட்டப்பட்டது. அவருடைய 
சுய உருவமானது அழிக்கப்பட்டு, அவரது பணித்‌ திட்டமானது 
புரட்டப்பட்டது. எதிர்காலத்திற்கென்று ஏதாவதொரு திட்டம்‌ 
அவரிடம்‌ இருந்ததில்லை. இவ்விதமாக அவர்‌, “எனது வாழ்வின்‌ 
எஞ்சிய பகுதியில்‌ நான்‌ என்ன செய்ய வேண்டும்‌ ஆண்ட 
வரே?” என்றும்‌ கேட்டார்‌. அந்தக்‌ கேள்வியை நாமும்‌ கேட்காத 
வரையிலும்‌ இயேசு ஒருபொழுதும்‌ நமது வாழ்வில்‌ மாற்றத்தை 
ஏற்படுத்த முடியாது. 

கர்த்தர்‌ பவுலிடத்தில்‌, “நீ எழுந்து, தமஸ்குவுக்குப்‌ போ; நீ 
செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம்‌ அங்கே உனக்குச்‌ 
சொல்லப்படும்‌” (22:10) என்று கூறியிருந்தார்‌. சாலையில்‌ 
அவர்‌ உறுதி செய்யப்பட்டு, தமஸ்குவில்‌ அவர்‌ மனமாற்றம்‌ 
அடைந்தார்‌. அப்போஸ்தலர்‌ குறிப்பிடத்தக்க அந்த விபரத்‌ 
தைத்‌ தொடர்ந்தார்‌: 








அந்த ஒளியின்‌ மகிமையினாலே நான்‌ பார்வையற்றுப்‌ 
போனபடியினால்‌, என்னோடிருந்தவார்களால்‌ கைலாகு 
கொடுத்து வழி நடத்தப்பட்டுத்‌ தமஸ்குவுக்கு வந்தேன்‌. 


88 


அப்பொழுது வேதப்‌ பிரமாணத்தின்படியே பக்தியுள்ள 
வனும்‌, அங்கே குடியிருக்றெ சகல யூதராலும்‌ நல்ல 
வனென்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும்‌ 
ஒருவன்‌, என்னிடத்தில்‌ வந்து நின்று; சகோதரனாகிய 
சவுலே, பார்வையடைவாயாக என்றான்‌; அந்நேரமே 
நான்‌ பார்வையடைந்து, அவனை ஏறிட்டுப்‌ பார்த்தேன்‌. 
அப்பொழுது அவன்‌: நம்முடைய முன்னோர்களின்‌ 
தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும்‌, நீதிபரரைத்‌" 
குரிசிக்கவும்‌, அவருடைய திருவாய்‌ மொழியைக்‌ கேட்க 
வும்‌, அவர்‌ உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார்‌. நீ 
கண்டவைகளையும்‌ கேட்டவைகளையும்‌ குறித்துச்‌ சகல 
மனுஷருக்கு முன்பாக அவருக்குச்‌ சாட்சியாயிருப்பாய்‌. 
இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்த 
ருடைய நாமத்தைத்‌ தொழுதுகொண்டு ஞானஸ்நானம்‌ 
பெற்று, உன்‌ பாவங்கள்‌ போகக்‌ கழுவப்படு'* என்றான்‌ 
(22:11-16). 


பவுல்‌ புறஜாதிகளுக்குப்‌'” பிரசங்கித்தார்‌ என்பதே யூதர்கள்‌ 
அவரை வெறுப்பதற்கு உண்மைக்‌ காரணம்‌ என்று பவுல்‌ 
அறிந்தார்‌. புறஜாதிகளிடத்திற்குச்‌ செல்வதென்பது தமது 
கருத்தல்ல - ஆனல்‌ அது கர்த்தருடைய கருத்தாகும்‌ - என்பதை 
அக்கூட்டத்தார்‌ புரிந்து கொள்ள வேண்டுமென்று பவுல்‌ 
விரும்பினார்‌. அனனியாவின்‌ வார்த்தைகளினால்‌ கர்த்தர்‌ 
இகைக்‌ குறிப்பால்‌ உணர்த்தினார்‌: “சகல மனுஷருக்கு முன்பாக 
அவருக்குச்‌ சாட்சியாயிருப்பாய்‌”” (அடிக்கோடிட்டவை 
என்னால்‌ வலியுறுத்தப்படுகின்றன). இப்பொழுது பவுல்‌ 
கும்மைக்‌ குறித்த தெய்வீகக்‌ கட்டளையைக்‌ தெளிவாய்ப்‌ பேச 
முடியும்‌. 

அவர்‌ தமது மனமாற்றத்திற்குப்‌ பிறகு மூன்று ஆண்டுகள்‌ 
தமஸ்குவிலும்‌ அரபு தேசத்திலும்‌ இருந்ததைத்‌ தாண்டி, 
எருசலேமுக்குத்‌ தாம்‌ வந்த முதல்‌ பிரயாணத்தைப்‌ பற்றிக்‌ 
கூறினார்‌ (கலா. 1:18; அப்‌. 9:26-30): “பின்பு நான்‌ எருசலே 
முக்குத்‌ திரும்பி வந்து, தேவாலயத்திலே ஜெபம்‌ பண்ணிக்‌ 
கொண்டிருக்கையில்‌, ஞானதிருஷ்டியடைந்து, அவரைத்‌ 
தரிசித்தேன்‌” (22:17). தேவாலயத்திற்கு விரோதமாக “எங்கும்‌ 
எல்லாருக்கும்‌” போதித்து வந்தார்‌ என்பதே பவுலின்‌ மீது 
சுமத்தப்பட்ட மூன்றாவது குற்றச்சாட்டாகும்‌ (21:28). இதற்கு 


89 


மாறாக, அவர்‌ தம்‌ மனமாற்றத்திற்குப்‌ பிறகு, எருசலேமுக்கு 
முதல்‌ முறை வந்தபோது அவர்‌ தேவாலயத்திற்குத்தான்‌ முதன்‌ 
முதல்‌ சென்றார்‌. அங்கு ஜெபம்‌ செய்து, கர்த்தரைக்‌ கண்டார்‌. 
அந்தக்‌ குற்றச்சாட்டுகள்‌ பொய்யானவை என்பதைப்‌ 
பாரபட்சமற்ற எந்த ஒரு நபரும்‌ உணர முடியும்‌. 

பவுல்‌ தாம்‌ பெற்ற தரிசனத்தைப்‌ பற்றிக்‌ கூறினார்‌: “அவர்‌ 
என்னை நோக்கி: 'நீ என்னைக்‌ குறித்துச்‌ சொல்லும்‌ சாட்சியை 
இவர்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ள மாட்டார்கள்‌; ஆதலால்‌ நீ தாமதம்‌ 
பண்ணாமல்‌ சீக்கிரமாய்‌ எருசலேமை விட்டுப்‌ புறப்பட்டுப்‌ 
போ: என்றார்‌” (22:18). சுத்தமான மற்றும்‌ சுத்தமற்ற விலங்கு 
களைக்‌ கண்டபொழுது பேதுரு வாதம்‌ செய்தது போலவே, 
பவுலும்‌ கர்த்தரிடத்தில்‌ வாதம்‌ செய்திருந்தார்‌: 














அதற்கு நான்‌: ஆண்டவரே, உம்மிடத்தில்‌ விசுவாசமா 
யிருக்கிறவர்களை நான்‌ காவலில்‌ வைத்து ஜெப ஆலயங்‌ 
களில்‌ அடித்ததையும்‌, உம்முடைய சாட்சியாகிய 
ஸ்தேவானுடைய இரத்தம்‌ சிந்தப்படுறெபோது, நானும்‌ 
அருகே நின்று, அவனைக்‌ கொலை செய்வதற்குச்‌ 
சம்மதித்து, அவனைக்‌ கொலை செய்தவர்களின்‌ வஸ்திரங்‌ 
களைக்‌ காத்துக்கொண்டிருந்ததையும்‌, இவர்கள்‌ அறிந்‌ 
இருக்கிறார்கள்‌ என்றேன்‌ (22:19, 20). 


அதாவது அவர்‌, “ஆண்டவரே, நான்‌ செய்ததென்ன 
என்பதையும்‌, நான்‌ எவ்விதமாய்‌ மாறியிருக்கிறேன்‌ என்பதை 
யும்‌ காணும்‌ அவர்கள்‌ நிச்சயமாகவே எனது சாட்சியை ஏற்றுக்‌ 
கொள்வார்கள்‌” என்று கூறினார்‌. 

பவுல்‌ வேறு எங்கும்‌ செல்வதற்குப்‌ பதில்‌, தமது சகயூதர்‌ 
களுடன்‌ எருசலேமில்‌ தங்கியிருப்பதையே விரும்பியிருந்தார்‌. 
கர்த்தரோ, அவருடன்‌ (பவுலுடன்‌) முன்பு இணைந்திருந்த 
வார்கள்‌ இப்பொழுது அவர்‌ கூறுவதைக்‌ கேட்பதற்குப்‌ பதில்‌, 
அவரை (பவுலை) காட்டிக்‌ கொடுத்தவர்‌ என்று எண்ணிக்‌ 
கொலை செய்ய முயற்சி செய்வார்கள்‌ என்பதை அறிந்தி 
ருந்தார்‌ (9:29). பவுலின்‌ தயக்கத்திற்குக்‌ கர்த்தரின்‌ பதிலானது 
எந்தவொரு விவாதத்திற்கும்‌ இடமற்று இருந்தது: “நீ போ!” 
(22:21௮). அதன்‌ பிறகு அவர்‌ பவுலுக்குரிய விசேஷித்த 
கட்டளையை வலியுறுத்தியிருந்தார்‌: “நான்‌ உன்னைக்‌ தூர 











90 


மாய்ப்‌ புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன்‌” (22:21. 

“புறஜாதியார்‌” என்ற வார்த்தையைப்‌ பவுல்‌ முடிந்த அளவுக்‌ 
குத்‌ தூரமாகவே தம்‌ எடுத்துரைப்பில்‌ வைத்திருந்தார்‌. அநேக 
மாய்‌ அவர்‌ தாம்‌ புறஜாதியார்‌ மத்தியில்‌ செய்திருந்த ஊழியத்‌ 
தைத்‌ தேவன்‌ எவ்விதமாய்‌ ஆசீர்வதித்திருந்தார்‌ என்று கூறத்‌ 
திட்டமிட்டிருந்திருப்பார்‌. உயிர்த்தெழுந்த கர்த்தரை 
விசுவாசிக்கும்படி அவர்‌ தம்‌ உரையைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்‌ 
தவர்களிடம்‌ வேண்டுகோள்‌ விடுப்பதற்கு அவர்‌ விரும்பி 
யிருப்பார்‌ என்பதும்‌ உறுதியாகும்‌. அவர்‌ ஒருபொழுதும்‌, அந்த 
வாய்ப்பைப்‌ பெற்றிருக்கவில்லை. பவுல்‌ “புறஜாதியார்‌” என்று 
சொன்ன பொழுது, கூட்டம்‌ கொதித்தெழுந்தது. “இந்த 
வார்த்தை வரைக்கும்‌ அவனுக்குச்‌ செவி கொடுத்தார்கள்‌. 
பின்பு: இப்படிப்பட்டவனைப்‌ பூமியிலிருந்து அகற்ற 
வேண்டும்‌; இவன்‌ உயிரோடிருக்கிறது நியாயமல்லவென்று 
மிகுந்த சத்தமிட்டுச்‌ சொன்னார்கள்‌” (22:22). மூல மொழியில்‌, 
“மற்றும்‌ அவர்கள்‌ இந்த வார்த்தை [புறஜாதியார்‌ வரைக்கும்‌ 
அவனுக்குச்‌ செவி கொடுத்தார்கள்‌” என்றுள்ளது. 

“இவ்விதமாய்‌ அவர்கள்‌ கூக்குரலிட்டுத்‌'* தங்கள்‌ மேல்‌ 
வஸ்திரங்களை எறிந்து விட்டு, ஆகாயத்திலே புழுதியைத்‌ 
தூற்றிக்‌ கொண்டிருக்கையில்‌,” (22:23) என்று லூக்கா 
குறிப்பிட்டார்‌. அவர்களது செயல்களின்‌ துல்லியமான தனிச்‌ 
சிறப்புள்ள தன்மை என்ன என்று நாம்‌ அறியவில்லை. ஒரு 
வேளை அவர்கள்‌ பவுலைக்‌ கல்லெறியத்‌ தயார்‌ செய்து கொள்‌ 
வதற்குத்‌ தங்கள்‌ மேல்‌ வஸ்திரங்களை அகற்றியிருக்கலாம்‌ 
(22:20ஐக்‌ கவனிக்கவும்‌), ஆனால்‌ அவர்கள்‌ எறியும்படிக்கு 
அவர்களுக்குப்‌ புழுதிதான்‌ அகப்பட்டது (2 சாமு. 16:13ஐக்‌ 
கவனிக்கவும்‌). ஒரு வேளை அவர்கள்‌, “வெறி பிடித்த விலங்கு 
கள்‌ போலக்‌ தங்கள்‌ கோபத்தை வெளிக்‌ காட்டியிருக்கலாம்‌””” 
கோபமடைந்த எருது தன்‌ பாதத்தினால்‌ பூமியைச்‌ சுரண்டிப்‌ 
புழுதியைக்‌ கிளப்புவது போல அவர்கள்‌ செய்திருக்கலாம்‌.” 
அவர்கள்‌ “புறஜாதியார்‌”” என்ற வார்த்தையைக்‌ கேட்ட 
மாத்திரத்தில்‌, கட்டுக்‌ கடங்காத வெறி கொண்டனர்‌ என்பதை 
மட்டும்‌ நாம்‌ அறிகின்றோம்‌. 

ஒவ்வொரு ஊழியக்காரருமே பவுலைப்‌ போன்ற இவ்வித 
அனுபவத்தைப்‌ பெற்றுள்ளனர்‌. அவரது பிரசங்கம்‌ நன்கு 
நடைபெற்றுக்‌ கொண்டிருக்கும்‌; தம்‌ உரையைக்‌ கவனிப்பவர்‌ 











91 


களின்‌ முகத்தோற்றத்திலிருந்து அவர்‌ தம்‌ பிரசங்கத்தைப்‌ 
பாராட்டுவதை அவர்‌ கூற முடியும்‌. பிறகு அவர்‌ - ஒருவேளை 
அபாயமற்றது என்று தாம்‌ கருதுகின்ற - ஒரு வார்த்தை அல்லது 
ஒரு கூற்றைப்‌ பேசுவார்‌. உடனே திடீரென்று அவர்களின்‌ 
முகம்‌ கறுத்துச்‌ சிறுத்து விடும்‌. அவர்கள்‌ மட்டும்‌ நாகரீகமற்ற 
வார்களாகவோ - அல்லது சட்ட விரோதமான செயலாக 
இல்லாதிருந்தாலோ - அவர்களில்‌ சிலர்‌ அவரை இழுத்துச்‌ 
சென்று கல்லெறிந்திருப்பார்கள்‌. 

கேட்பவர்களுக்கு இவ்விடத்தில்‌ ஒரு பாடம்‌ உள்ளது. 
“புறஜாதி” என்ற வார்த்தை பவுலின்‌ உரையைக்‌ கேட்டவர்‌ 
களுக்கு வெறுப்புக்குரிய ஒரு வார்த்தையாக இருந்தது. நமது 
உணர்வைத்‌ தொடக்கூடிய ஒரு வார்த்தை, நம்மால்‌ சகிக்கக்‌ 





கூடாத ஒரு சொற்றொடர்‌, நம்மை சங்கடத்துக்குள்ளாக்கும்‌ 
(அல்லது கோபப்படுத்தும்‌) வேதாகம பாடத்‌ தலைப்பு எதுவும்‌ 
உள்ளதா? “புறஜாதி” என்ற வார்த்தைக்கு யூதர்கள்‌ அளித்த 
பதில்செயல்‌ மூலம்‌ அவர்கள்‌ தங்கள்‌ இருதயங்களின்‌ 
குப்பெண்ணத்தையும்‌, சகிப்பில்லாத்தன்மையும்‌ வெளிக்‌ 
காட்டினார்கள்‌. நம்மை கலக்கப்படுத்துகின்ற வார்த்தைகளும்‌ 
கருத்துக்களும்‌ நமது இருதயங்களைப்‌ பற்றி நாம்‌ உணர்வகைக்‌ 
காட்டிலும்‌ அதிகம்‌ கூறலாம்‌. 

பிரசங்கியார்களுக்கும்‌ இவ்விடத்தில்‌ பாடங்கள்‌ இருக்கின்‌ 
றன. கூட்டத்தாருக்குப்‌ பவுலின்‌ பிரசங்கத்தை நான்‌ வாசிக்கை 
யில்‌, அவர்‌ எந்த அளவு தம்‌ உரையைக்‌ கேட்பவர்களின்‌ 
மனதைப்‌ புண்படுத்தாமல்‌ பேசினார்‌ என்பதைக்‌ கண்டு என்‌ 
மனதில்‌ மதிப்புணர்வு உண்டாகின்றது. அவர்‌ தமது உரை 
முழுவதிலும்‌ யூதர்களின்‌ சொற்களையே பயன்படுத்தினார்‌. 
கர்த்தர்‌ தம்மை சுயமாய்‌ அடையாளம்‌ காட்டியகைக்‌ கூறும்‌ 
பொழுது தவிர மற்ற இடங்களில்‌ அவர்‌ ஒருபொழுதும்‌ 
“இயேசு” என்ற பெயரை பயன்படுத்தவேயில்லை. அனனியா 
ஒரு கிறிஸ்தவர்‌ என்பதையோ அல்லது தேவாலயத்தில்‌ 
அவருக்குத்‌ தரிசனமான “கர்த்தர்‌” என்பவர்‌ இயேசுவே 
என்பதையோ அவர்‌ குறிப்பிடவில்லை. பிறகு ஏன்‌ அவர்‌ 
அவர்களின்‌ மனதைப்‌ புண்படுத்தக்‌ கூடிய “புறஜாதிகள்‌” என்ற 
வார்த்தையை மட்டும்‌ தெளிவாகப்‌ பயன்படுத்தினார்‌? 
ஏனென்றால்‌ புண்படுத்துதலைக்‌ தவிர்த்தலுக்கும்‌ சமாதானம்‌ 
ஏற்படுத்துவதற்கும்‌ இடையில்‌ வேறுபாடு ஒன்றுள்ளது. யூதர்‌ 





92 


களுக்குக்‌ கோபமுண்டாக்குவதைப்‌ பவுல்‌ தம்மால்‌ முடிந்த 
அளவு தவிர்த்தார்‌, ஆனால்‌ அவர்களைச்‌ சமாதானப்படுத்துவது 
அவர்‌ வேலையல்ல. கர்த்தர்‌, “நான்‌ உன்னைக்‌ தூரமாய்ப்‌ 
புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன்‌” என்று கூறியிருந்தார்‌, 
எனவே அதையே பவுல்‌ அறிக்கையிட்டார்‌. நீங்கள்‌ போதிக்கும்‌ 
பொழுது, உங்கள்‌ மாணவர்கள்‌ முரண்பட்டு விடாதபடிக்கு 
ஓரளவுகான்‌ நீங்கள்‌ முயற்சி செய்ய முடியும்‌. மனிதர்களைச்‌ 
சந்தோஷப்படுத்துகின்றவர்கள்‌ புண்படுத்தும்‌ ஒரு “வார்த்‌ 
தை”யை என்ன விலை கொடுத்தும்‌ தவிர்த்து விடுவார்கள்‌; 
இருப்பினும்‌, அந்த “வார்த்தை” தேவனுடைய வார்த்தையாய்‌ 
இருந்தால்‌, தேவனைப்‌ பிரியப்படுத்துகின்றவா்கள்‌, என்ன 
விலை கொடுக்க வேண்டியிருந்தாலும்‌, சத்தியத்தையே 
போதிப்பார்கள்‌ (கலா. 1:10). 








ரோமார்களுக்கு முன்பாக அவரது தற்காப்புவாதம்‌ (22:24-29) 
பவுலின்‌ பேச்சிலிருந்து கலகத்தின்‌ காரணத்தைக்‌ கண்டு 
பிடிக்கலாம்‌ என்று ரோம அதிகாரி நம்பிக்கையுடன்‌ இருந்‌ 
திருந்தால்‌, அவர்‌ ஏமாற்றம்‌ அடைந்தார்‌. அநேகமாக அவர்‌ 
அரமாயிக்‌ மொழியைப்‌ புரிந்து கொள்ளாதிருந்திருப்பார்‌, 
அப்படியே அவர்‌ புரிந்து கொண்டிருந்தாலும்‌, “புறஜாதி” என்ற 
வார்த்தை ஏன்‌ அவ்வளவு வன்முறையான பதில்செயலைத்‌ 
தூண்டியது என்று ஆச்சரியப்பட்டிருப்பார்‌. பவுலின்‌ தற்காப்பு 
வாதத்‌ தொடக்கத்தில்‌ இருந்தது போலவே அதன்‌ முடிவிலும்‌ 
கூட அவர்‌ [சேனாதிபதி] புரியாமையிருளில்தான்‌ இருந்தார்‌. 
ஏமாற்றமடைந்த “சேனாதிபதி அவனைக்‌ கோட்டைக்‌ 
குள்ளே கொண்டுவரும்படி கட்டளையிட்டு?” (வ. 24௮) 
அக்கும்பலை அமைதிப்படுத்துவதற்காக முயற்சி செய்தார்‌. 
பிறகு அவர்‌, “அவர்கள்‌ அவனுக்கு விரோதமாய்‌ இப்படிக்‌ 
கூக்குரலிட்ட முகாந்தரத்தை அறியும்படிக்கு அவனைச்‌ 
சவுக்கால்‌ அடித்து விசாரிக்கச்‌ சொன்னான்‌” (வ. 24). 
ரோமானியர்களின்‌ முறையான செயல்பாடு இதுவேயாகும்‌. 
குற்றவாளி ஒருவன்‌ அடிக்கப்படாவிட்டால்‌ உண்மை 
கூறமாட்டான்‌ என்பதே அவர்களின்‌ எதிர்பார்ப்பு ஆகும்‌. 
சிலுவையில்‌ அறையப்படுதல்‌ தவிர, சவுக்கால்‌ அடிப்பது 
என்பது ரோமார்களால்‌ கைக்கொள்ளப்பட்ட மிகவும்‌ கொடூர 
மான தண்டனை முறைமையாகும்‌. தடித்த ஒரு மரக்‌ கைப்பிடி 




















93 


யில்‌ நான்கு அல்லது ஐந்து தோல்‌ வார்கள்‌ இணைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. அந்தத்‌ தோல்‌ வார்களில்‌ எலும்பு மற்றும்‌ 
உலோகத்துண்டுகள்‌ பதிக்கப்பட்டிருக்கும்‌. வைராக்கியமான 
குண்டிப்பவர்‌ ஒருவர்‌ அதைக்‌ கொண்டு அடிக்கையில்‌ 
ஒவ்வொரு அடியிலும்‌ சதைகளும்‌ எலும்புகளும்‌ வெளிக்‌ 
கொண்டு வரப்படும்‌. இவ்விதமாய்ப்‌ “பரிசோதனை” செய்யப்‌ 
பட்ட பலர்‌ தங்கள்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ ஊனமடைந்திருக்‌ 
கின்றார்கள்‌; சிலர்‌ இறந்துள்ளார்கள்‌; வெகு சிலரே அதற்குப்‌ 
பிறகு சரியான மனநிலையுடன்‌ இருந்துள்ளார்கள்‌. பவுல்‌ 
இவ்விதமாய்ப்‌ பலமுறை அடிக்கப்பட்டிருந்தார்‌ (2 கொரி. 
11:24, 25), ஆனால்‌ அவர்‌ ரோமர்களால்‌ இவ்விதம்‌ ஒரு 
பொழுதும்‌ அடிக்கப்பட்டிருந்ததில்லை. 

சேனாதிபதி துன்புறுத்தும்‌ அறைக்குள்‌ தண்டிக்கும்‌ குழுவு 
டன்‌ நுழையவில்லை; ஒருவேளை சகிக்க முடியாத அதைப்‌ 
பார்க்க அவருக்கு தைரியம்‌ இல்லாது இருந்திருக்கலாம்‌. 
அநேகமாக அந்த அறையில்‌ தான்‌ பிலாத்துவின்‌ கட்டளைப்படி 
இயேசு அடிக்கப்பட்டிருந்திருப்பார்‌ (யோவான்‌ 19:1; மத்‌. 
27:26; மாற்‌. 15:15). பவுலின்‌ உடைகள்‌ அவரின்‌ உடலில்‌ 
இருந்து உரியப்பட்டன; பிறகு அவர்‌ அடிக்கப்படும்‌ தூணில்‌ 
கட்டப்பட்டார்‌.! தண்டிப்பவர்‌ அடிப்பதற்குச்‌ சவுக்கைத்‌ 








தயார்‌ செய்து கொண்டிருக்கையில்‌, அப்போஸ்கலர்‌ அங்கிருந்த 
பொறுப்பு அதிகாரியிடம்‌ பேசினார்‌: “அந்தப்படி அவர்கள்‌ 
அவனை வாரினால்‌ அழுந்தக்‌ கட்டும்போது,” பவுல்‌ சமீபமாய்‌ 
நின்ற நூற்றுக்கு அதிபதியை நோக்கி: ரோமனும்‌ நியாயம்‌ 
விசாரிக்கப்படாதவனுமாயிருக்கிற மனுஷனை அடிக்கிறது 
உங்களுக்கு நியாயமா என்றான்‌” (வ. 25). 

பவுலின்‌ எளிய கேள்வியானது துன்பப்படுத்துபவர்களைகத்‌ 
துன்பப்படுத்தியது. ரோமக்குடி மகனை கட்டுதலும்‌ அடித்தலும்‌ 
சட்ட விரோதமாய்‌ இருந்தது; அவர்‌ அதை அறிந்திருந்தார்‌. 
அவர்களும்‌ அதை அறிந்திருந்தார்கள்‌. பவுல்‌ உண்மையிலேயே 
ரோமக்குடி மகனாய்‌ இருந்து, அவரை அவர்கள்‌ அடித்தால்‌, 
அவர்கள்‌ பதவி பறிபோகும்‌, ஒருவேளை அவர்கள்‌ கொல்லப்‌ 
படவும்‌ கூடும்‌. நூற்றுக்கதிபதி நேரத்தை வீணாக்காமல்‌, சேனா 
திபதியைச்‌ சந்தித்தார்‌: “... சேனாதிபதியினிடத்திற்குப்‌ போய்‌, 
அதை அறிவித்து: நீர்‌ செய்யப்‌ போநெகைக்‌ குறித்து எச்சரிக்கை 
யாயிரும்‌; இந்த மனுஷன்‌ ரோமன்‌” என்றான்‌” (வ. 269. 





94 


எச்சரிக்கையடைந்த “சேனாதிபதி பவுலினிடத்தில்‌ வந்து: “நீ 
ரோமானா? எனக்குச்‌ சொல்‌: என்றான்‌. அதற்கு அவன்‌: நான்‌ 
ரோமன்தான்‌” என்றான்‌” (வ. 27). பவுலின்‌ பதிலானது நம்பு 
வதற்குக்‌ கடினமாயிருந்தது. குள்ளமான, வழுக்கைத்‌ தலையாய்‌ 
இருந்த்‌” அந்த யூதர்‌ அதிக வசீகரத்துடன்‌ தோற்றமளிக்க 
வில்லை (2 கொரி. 10:10). அடிக்கப்பட நின்றிருந்த நிலையில்‌ 
இப்போது அவரது உடலில்‌ பழைய தழும்புகள்‌ நிறைந்‌ 
இருந்தன (கலா. 6:17) மற்றும்‌ புதிய பிளவுகளும்‌ காயங்களும்‌ 
இருந்தன. அவர்‌ தூய்மையான ரோமக்‌ குடிமகனாக அல்ல, 
மூன்றாம்‌ முறை குற்றம்‌ செய்து பிடி பட்டவர்‌ (three-time loser 22) 
போலவே காணப்பட்டார்‌. அந்த அதிகாரி, “நான்‌ மிகுந்த 
திரவியத்தினாலே இந்தச்‌ சிலாக்கியத்தைச்‌ சம்பாதித்தேன்‌” 
(வ. 28௮) என்று பதில்‌ அளிக்கையில்‌ அதில்‌ இருந்த நம்பிக்கை 
யின்மையை என்னால்‌ கேட்க முடிகின்றது. “நாடோடியாகத்‌ 
இரியும்‌ ஒரு யூதனுக்கு எப்படி இவ்வளவு ரொக்கம்‌ கிடைத்‌ 
திருக்கும்‌?” என்று அவர்‌ எண்ணியிருக்கலாம்‌. பவுல்‌, நானோ 
இந்தச்‌ சிலாக்கியத்திற்குரியவனாகப்‌ பிறந்தேன்‌ என்றான்‌” 
(வ. 28ஆ).” 

பவுல்‌ தார்சு நகரில்‌ பிறந்ததால்‌ அவர்‌ ரோமக்‌ குடிமகனாகி 
விடவில்லை; தார்சு என்பது ஒரு சுதந்திரமான நகரமாய்‌ 
இருந்தது, ஆனால்‌ அது ரோமர்களின்‌ குடியேற்ற நகரமாய்‌ 
இருந்ததில்லை. ஆகையால்‌, அவரது தகப்பனாரோ அல்லது 
தாத்தாவோ ரோமக்குடிமகனாய்‌ இருந்திருக்க வேண்டும்‌. 
அந்தக்‌ குடியுரிமை எவ்விதமாய்ப்‌ பெறப்பட்டது என்று நாம்‌ 
அறியவில்லை. பவுலின்‌ முன்னோர்களில்‌ ஒருவர்‌ ரோம 
அரசுக்குச்‌ சிறப்பான சேவை செய்திருக்கலாம்‌ என்று யூகிக்கப்‌ 
படுகின்றது. ”* தார்சுவுடன்‌ பிணைப்புப்‌ பெற்றிருந்த பாம்ப்பே 
அல்லது மாற்கு அந்தோனி ஆகியோருக்கு இச்சேவை செய்யப்‌ 
பட்டிருக்கலாம்‌. 

பவுலின்‌ குரலில்‌ அல்லது போக்கில்‌ இருந்த ஏதோவொன்று 
அகைக்‌ கேட்டவர்களின்‌ ஐயத்தைப்‌ போக்கியது: அவர்‌ தமது 











66 


உரிமை கோருதலின்படியானவராகவே இருந்தார்‌! அவனை 
அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாயிருந்தவர்கள்‌ உடனே 
அவனை விட்டு விட்டார்கள்‌” (வ. 29௮). அவர்கள்‌ அவரைக்‌ 
கட்டவிழ்ப்பதற்குத்‌ தட்டுத்தடுமாறி, தோல்‌ வார்களை 
நடுங்கும்‌ விரல்களால்‌ அவிழ்த்ததை என்னால்‌ காண முடிகின்‌ 





95 


றது. 1.34. மெக்கார்வி அவர்கள்‌ இதை ஏற்ற விதத்தில்‌ ஆராய்ந்‌ 
துள்ளார்‌: “தொலை தூர மாகாணமொன்றில்‌, சிறைச்சாலை 
யின்‌ சுவர்களுக்குள்‌, நான்‌ ஒரு ரோமக்குடி மகன்‌” என்று கூறிய 
எளியதொரு அறிவிப்பானது துன்புறுத்த உயர்த்தப்பட்ட 
கருவிகளைக்‌ கீழே தாழ்த்தியதிலிருந்து சட்டத்தின்‌ கம்பீரத்தை 
நாம்‌ கண்டுணர்ந்து பாராட்டக்‌ கூடும்‌.” 

சேனாதிபதியும்‌ கூட, “அவன்‌ ரோமனென்று அறிந்து, 
அவனைக்‌ கட்டுவித்ததற்காகப்‌ பயந்தான்‌?” (வ. 29ஆ). 
அடித்தல்‌ நடந்திருந்தால்‌ அவர்‌ (சேனாதிபதி) தமது ரோமக்‌ 
குடியுரிமையை இழந்திருப்பதோடு அதை விட மிக அதிகமான 
விலையையும்‌ - தனது உயிரையும்‌ கூட - கொடுக்க வேண்டிய 
தாயிருக்கும்‌. அந்தத்‌ துன்பம்‌ நடக்காதபடி அவர்‌ தடுத்து 
விட்டார்‌ என்பதில்‌ ஐயமில்லை - ஆனால்‌ அவர்‌ மிகவும்‌ கலக்க 
மடைய வேண்டியதாயிற்று. தீங்கற்ற இந்த யூதர்‌/ரோமர்‌ ஏன்‌ 
இவ்வளவு வெறுப்புணர்வை எழுப்பினார்‌? 

நமது அடுத்த பாடத்தில்‌, “உண்மையைக்‌ கண்டு பிடிக்க” 
சேனாதிபதி தொடர்ந்து செய்த முயற்சிகளை நாம்‌ காண்‌ 
போம்‌. இப்பொழுது சற்று நேரம்‌, நாம்‌ படித்தவைகளில்‌ 
இருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும்‌ என்று நாம்‌ 


காண்போம்‌. 











நமது மன்னிப்புக்‌ கேட்டல்‌ 

வேதாகமத்தில்‌ உள்ள "aற௦logஜy" (மன்னிப்புக்‌ கேட்டல்‌) 
என்ற வார்த்தைக்கும்‌, இன்றைய நாட்களில்‌ நாம்‌ “8001021212” 
(மன்னிப்புக்‌ கேட்டல்‌) என்று அழைக்கும்‌ செயலுக்கு சிறிதும்‌ 
தொடர்பில்லை என்பதை நினைவில்‌ வையுங்கள்‌. கிறிஸ்தவர்‌ 
கள்‌ என்று தங்களை உரிமை கோரிக்‌ கொள்பவர்களில்‌ பலர்‌ 
தங்களின்‌ விசுவாசத்தைப்‌ பற்றி வெட்கமடைந்து - தங்கள்‌ 
உறுதிப்பாட்டிற்காக மன்னிப்புக்‌ கேட்க வேண்டுமென்று 
நினைக்கின்றார்கள்‌. வேதாகம ரீதியான 8௦1௦ஐ என்பது தவறை 
ஒப்புக்‌ கொள்ளுவதல்ல ஆனால்‌ சரியானவைகளுக்காக 
வாதிடுவதாகும்‌. நமது வேக பாடப்‌ பகுதியிலிருந்து, “உங்களி 
லிருக்கெ நம்பிக்கையைக்‌ குறித்து விசாரித்துக்‌ கேட்கிற 
யாவருக்கும்‌ ... உத்தரவு சொல்ல” (1 பேது. 3:15ஆ) உதவி 
செய்யும்‌ சில பாடங்களை நான்‌ எடுத்துரைக்கின்றேன்‌: 


96 


1. தயாராயிருங்கள்‌. விரைவிலேயோ அல்லது தாமதமா 
கவோ, பவுலைப்‌ போலவே நீங்களும்‌ உங்கள்‌ விசுவாசத்தைத்‌ 
தற்காத்துக்‌ கொள்ள அழைக்கப்படுவீர்கள்‌ - எனவே தாமதமாக 
அல்ல விரைவாகவே உங்களைக்‌ தயாரித்துக்‌ கொள்ளுங்கள்‌. 

2. நற்பண்புடையவராயிருங்கள்‌. பவுல்‌ இங்கு கைது 
செய்யப்படுவதற்குச்‌ சற்று முன்பு, “ஒருவனுக்கும்‌ தமைக்குத்‌ 
தமை செய்யாதிருங்கள்‌ ... நீதமையினாலே வெல்லப்படாமல்‌, 
தீமையை நன்மையினாலே வெல்லு” (ரோமர்‌ 12:17-21) என்று 
எழுதியிருந்தார்‌. அவர்‌ அதை எழுதியிருந்தார்‌, ஆனால்‌ அவர்‌ 
அதன்படி வாழ முடிந்திருந்ததா? அவரது இரத்தத்திற்காகக்‌ 
கூக்குரலிட்ட யூதக்‌ கும்பலுடனும்‌, அவரது சரீரத்தைக்‌ 
கழிக்கத்‌ தயாராயிருந்த உணர்வற்ற ரோமச்‌ சேவகருடனும்‌ 
அவர்‌ மிகக்‌ கடுமையாகச்‌ சோதிக்கப்பட்டார்‌! அந்தச்‌ 
சோதனையை அவர்‌ அமைதியுடனும்‌ நற்பண்புடனும்‌ எதிர்‌ 
கொண்டார்‌. உங்கள்‌ விசுவாசத்திற்கு அறைகூவல்‌ விடுப்பவர்‌ 
கள்‌ அகமகிழ்வில்லாதிருக்கலாம்‌, ஆனால்‌ நீங்கள்‌ அவ்வாறு 
இருக்கக்‌ கூடாது. 

3. சுயமானவராயிருங்கள்‌. வேதாகமத்தைப்‌ பற்றி அறிய 
வேண்டிய யாவற்றையும்‌ அறியாதவராகவோ, அல்லது 
கேட்கப்படும்‌ கேள்விகள்‌ எல்லாவற்றிற்கும்‌ பதில்‌ கூற 
முடியாதவர்களாகவோ நீங்கள்‌ இருக்கலாம்‌, ஆனால்‌ நீங்கள்‌ 
எவ்விதம்‌ கிறிஸ்தவரானீர்கள்‌ என்று உங்களால்‌ கூற முடியும்‌. 
“இயேசு உங்களுக்கு என்ன செய்தார்‌ என்பதைக்‌ கூறும்‌ 
மாபெரும்‌ அதிகாரத்தை நீங்கள்‌ பெற்றிருக்கின்றீர்கள்‌!””* 
பவுலின்‌ செய்தியானது அவரது மனமாற்ற அனுபவத்தை 
அடிப்படையாகக்‌ கொண்ட ஒரு ஒப்புவித்தலாகவே இருந்தது. 
நீங்கள்‌ வேதாகமத்தைப்‌ பற்றி இன்னும்‌ அதிகமாய்‌ அறிந்து, 
உங்கள்‌ விசுவாசத்தைத்‌ தற்காத்துக்‌ கொள்ளத்‌ தொடர்ந்து 
விரும்புவீர்கள்‌, ஆனால்‌ எப்பொழுதும்‌ உங்கள்‌ செய்தியானது 
உங்கள்‌ தனிப்பட்ட அனுபவத்திற்குரியதாகவே இருக்கட்டும்‌. 

4. கிறிஸ்துவை மையமாகக்‌ கொண்டிருங்கள்‌. பவுல்‌ தமது 
மனமாற்றத்தைப்‌ பற்றிக்‌ கூறிக்‌ கொண்டிருந்தாலும்‌, அவரது 
நோக்கமெல்லாம்‌ தம்மீது அவர்கள்‌ கவனம்‌ செலுத்த வேண்டும்‌ 
என்றிராமல்‌, கிறிஸ்துவினிடத்தில்‌ அவர்கள்‌ கவனம்‌ செலுத்த 
வேண்டும்‌ என்பதாகவே இருந்தது. அவரது உரையைக்‌ 
கேட்பவர்களுக்கு, “நசரேயனாகிய இயேசு” என்ற பெயரானது 





97 


சிலுவையில்‌ அறையப்பட்டிருந்த ஒருவரையே நினைவூட்டி 
யது, சாலையில்‌ தாம்‌ பெற்ற தரிசனத்தைப்‌ பற்றிய பவுலின்‌ 
எடுத்துரைப்பானது, அதே இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார்‌ 
என்பதை அவர்களுக்கு அறிவித்தது. நாம்‌ மக்களை நம்மை 
நோக்கியல்ல, இயேசுவை நோக்கியே மனமாற்றமடையச்‌ 
செய்ய வேண்டும்‌. 

5. இணக்கமுள்ளவராயிருங்கள்‌. பவுலின்‌ அடிப்படைச்‌ 
செய்தியானது எப்பொழுதும்‌ ஒன்று போலவே இருந்தது, 
ஆனால்‌ இந்த வேளையில்‌ அவரது அணுகுமுறையானது ஜெப 
ஆலயங்களில்‌ அவர்‌ மேற்கொண்ட அணுகுமுறையிலிருந்து 
மாறுபட்டிருந்தது. உங்களுக்கு அறைகூவல்‌ விடுப்பவர்களைப்‌ 
பற்றி நன்கறிந்து, அதற்கேற்றாற்போல்‌ உங்கள்‌ தற்காப்பு 
வாதத்தைத்‌ தழுவியமைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 

6. அறைகூவல்‌ விடெப்பவராயிருங்கள்‌. இயேசு செய்திருந்‌ 
குதைக்‌ கூறிய பிறகு பவுல்‌, மனிதர்‌ என்ன செய்ய வேண்டும்‌ 
என்று கூறினார்‌. இயேசு மேசியாவாக இருந்தால்‌, ஒவ்வொரு 
மனிதரும்‌ அவர்‌ [பவுல்‌] செய்ததைப்‌ போன்றே செயல்பட 
வேண்டும்‌: ஒவ்வொருவரும்‌, “எழுந்து கர்த்தருடைய நாமத்‌ 
தைத்‌ தொழுது கொண்டு, ஞானஸ்நானம்‌ பெற்று [அவரது] 
பாவங்கள்‌ போகக்‌ கழுவப்பட” வேண்டும்‌ (வ. 16ஆ). பிறகு 
ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ வாழ்வைக்‌ கர்த்தருக்கு ஒப்புக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. உங்கள்‌ விசுவாசத்தை நீங்கள்‌ தற்காக்கை 
யில்‌, விவாதங்களில்‌ வெல்லுவதல்ல, ஆத்துமாக்களை ஆதாயம்‌ 
செய்வதே உங்கள்‌ நோக்கமாயிருக்க வேண்டும்‌. நீங்கள்‌ 
மேற்கொண்ட அதே ஓப்புக்கொடுத்தலைக்‌ கூடியுள்ள 
அனைவரும்‌ மேற்கொள்ளும்படி அறை கூவல்‌ விடுங்கள்‌. 

7. கரானவராயிருங்கள்‌. உங்கள்‌ வார்த்தைகளுடன்‌ உங்கள்‌ 
வாழ்க்கை சீரானதாயிருந்தால்‌ மட்டுமே உங்கள்‌ தற்காப்பு 
வாதமானது ஏற்றுக்‌ கொள்ளப்படும்‌. பவுல்‌ தமது விசுவாசத்‌ 
திற்காக இறக்கவும்‌ தயாராயிருந்தார்‌; உங்கள்‌ விசுவாசத்திற்காக 
நீங்கள்‌ வாழத்‌ தயாராயிருப்பதை மக்கள்‌ காண முடியுமா? 

8. உணர்வுள்ளவராயிருங்கள்‌. நமது விசுவாசத்திற்காக நாம்‌ 
துன்பப்படத்‌ தயாராயிருந்தாலும்‌ கூட, நமது பொது அறிவை 
யும்‌ நாம்‌ பயன்படுத்த வேண்டும்‌. பவுல்‌ தமது உபத்திரவம்‌ 
கிறிஸ்துவின்‌ நிமித்தமாயில்லாதபோது, உபத்திரவப்பட 
விரும்பவில்லை. அவர்‌, ரோமக்குடிமகன்‌ என்ற முறையில்‌ 


98 


தமது உரிமைகளை வலியுறுத்தத்‌ தயங்கவில்லை. அவிசுவாசி 
களிடமிருந்து அற்பமான திட்டுகளை நீங்கள்‌ பெற்றுக்‌ 
கொள்வது அவசியமில்லை. நற்பண்புடன்‌ இருங்கள்‌, ஆனால்‌ 
அவர்களை விட்டுக்‌ கடந்து சென்று விடுங்கள்‌. 

9. தொடர்ந்து முயற்சி செய்பவராயிருங்கள்‌. உங்களால்‌ 
முடிந்த அளவு சிறந்த முறையில்‌ செயல்பட்ட பிறகு, உங்கள்‌ 
விசுவாசத்திற்கு அறைகூவல்‌ விட்டவர்களை ஏற்றுக்‌ கொள்ள 
வைக்க முடியாமற்‌ போனால்‌, நம்பிக்கையிழந்து விடாதீர்கள்‌. 
பவுல்‌ அந்தக்‌ கும்பலை ஏற்றுக்கொள்ளும்படி செய்யவில்லை. 
அடுத்த நான்கு அதிகாரங்களில்‌ பவுலின்‌ மூன்று பிரசங்கங்கள்‌ 
பதிவு செய்யப்பட்டுள்ளன. அத்துடன்‌ ஒரு தனிப்பட்ட 
பாடமும்‌ உள்ளது. இந்தப்‌ பதிவுகளின்படி, ஒரு தனிநபர்‌ கூட 
மனமாற்றப்படவில்லை; ஆனால்‌ அந்த அப்போஸ்தலர்‌ தேவன்‌ 
விரும்பியதைச்‌ செய்தார்‌. நீங்கள்‌ உங்கள்‌ விசுவாசத்தைத்‌ 
தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருந்தால்‌, “விளைவைக்‌ 
கண்டாலும்‌ காணாவிட்டாலும்‌, - நீங்கள்‌ என்ன செய்ய 
வேண்டுமென்று தேவன்‌ விரும்புறொரோ அதைச்‌ செய்து 
கொண்டிருப்பீர்கள்‌. ஒருபோதும்‌, ஒருபோதும்‌ விட்டு 
விடாதீர்கள்‌. 








முடிவுரை 

இதை நாம்‌ முடிக்கையில்‌, பவுல்‌ தமது மனமாற்றம்‌ பற்றிக்‌ 
கூறியவற்றிற்கு நாம்‌ மறுபடியும்‌ திரும்புவோம்‌. அவரது 
பிரசங்கத்தில்‌, மனமாற்றம்‌ மற்றும்‌ ஒப்புக்‌ கொடுத்தல்‌ பற்றிய 
பல பாடங்கள்‌ இருக்கின்றன. கர்த்தரைப்‌ பொறுத்தமட்டில்‌ - 
நம்பிக்கை சிறிதுமற்றவர்கள்‌ என்று எவருமில்லை என்பது 
அப்பாடங்களிலேயே மனவெழுச்சி அதிகமூட்டும்‌ ஒரு பாட 
மாகும்‌! அவரால்‌ பவுலை இரட்சித்து, அவரின்‌ வாழ்க்கையைத்‌ 
இருப்ப முடிந்ததென்றால்‌, அதையே அவர்‌ உங்களிடத்தில்‌ 
செய்ய முடியும்‌! இயேசுவின்‌ இரத்தத்தினால்‌ உங்கள்‌ 
பாவங்கள்‌ போகக்‌ கழுவப்படும்படியாக நீங்கள்‌ இயேசுவுக்‌ 
குள்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றிருக்கின்றீர்களா (வ. 16)2 பவுலைப்‌ 
போல நீங்கள்‌ உங்கள்‌ வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக்‌ 
கொடுத்திருக்கின்றீர்களா? தேவாலயத்தில்‌ பவுலின்‌ பிரசங்கத்‌ 
தைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தவார்கள்‌ அவரது செய்தியினால்‌ 





99 


தொடப்பட முடியாத அளவுக்கு இருதய கடினமுள்ளவர்‌ 
களாயிருந்தார்கள்‌, ஆனால்‌ உங்கள்‌ இருதயம்‌ ஏற்றுக்கொள்ளக்‌ 
கூடியதாயிருக்கும்‌ என்று நான்‌ நம்புகின்றேன்‌. கீழ்ப்படிய 
இப்போதே சமயம்‌. 


பிரசங்கக்‌ குறிப்புகள்‌ 


அந்தோனியோ கோட்டையின்‌ படிகளின்‌ மேல்‌ பவுல்‌ 
செய்க பிரசங்கமானது மூன்று பாகங்களாகப்‌ பிரிக்கப்படலாம்‌: 
(1) அவரது முந்திய நடக்கை (வ. 3-5); (2) அவரது எழுச்சியான 
மனமாற்றம்‌ (வ. 6-13, 16); (3) அவர்‌ பெற்ற சரியான கட்டளை 
(வ. 14, 15, 17-21). (நான்‌ இந்த அணுகுமுறையைப்‌ பல 
ஆதாரங்களில்‌ இருந்து தழமுவியமைத்துள்ளேன்‌.) 


குறிப்புகள்‌ 

Apologia என்பது ௨௦ (“from”) என்ற வார்த்தையை /0௦808 (“word” or “reason”) 
என்ற வார்த்தையுடன்‌ இணைத்துப்‌ பெற்ற ஒரு கூட்டு வார்த்தையாகும்‌. “கிறிஸ்தவ 
விசுவாசத்தை ஆதரிக்கும்‌ விவாதங்கள்‌ பற்றிய படிப்பானது “Aற௦logetics” என்று 
அழைக்கப்படுகின்றது. “இவ்வார்த்தையானது, 22:1; 24:10; 25:8, 16; 26:1, 2, 24ல்‌ 
காணப்படுகின்றது. 19:33ல்‌ இது எட்டாவது முறையாக உள்ளது, அங்கு எபேசுவின்‌ 
அரங்க சாலையில்‌ அலெக்சந்தர்‌ என்ற பெயருடைய யூதர்‌ ஒருவர்‌ உத்தரவு சொல்ல 
மனதாயிருந்தார்‌. “நடபடிகளின்‌ கடைசி கால்‌ பாகம்‌ முழுவதிலும்‌, பவுல்‌ ரோமச்‌ 
சட்டங்கள்‌ எதையும்‌ மீறிய குற்றம்‌ செய்திருந்ததில்லை என்பதை மறுபடி மறுபடி 
காட்டும்‌ வகையில்‌ லூக்கா சட்ட ரீதியான தற்காப்பு வாதத்தைக்‌ கொடுத்தார்‌ என்று 
கருத்துக்‌ கூறப்படுகின்றது. “அப்போஸ்தலர்‌ எருசலேமுக்கு வந்த நோக்கங்களில்‌ 
ஒன்று, “தேவனுடைய கிருபையின்‌ சுவிசேஷத்திற்கு மாண்புடன்‌ சாட்சி கூறுவது” 
(20:24 ஆ) ஆகும்‌; இது அவருக்குக்‌ கிடைத்த முதல்‌ வாய்ப்பாக இருந்திருக்கும்‌. 
“அரமாயிக்‌ என்பது எபிரெய மொழியின்‌ வட்டார மொழியாகும்‌. “பவுலின்‌ 
தொடக்க வார்த்தைகளை 7:2ல்‌ உள்ள ஸ்தேவானின்‌ தொடக்க வார்த்தைகளுடன்‌ 
ஒப்பிட்டுப்‌ பாருங்கள்‌. ஸ்தேவான்‌, “சகோதரரே, பிதாக்களே” என்று கூறியபோது 
சனதெரீன்‌ சங்கத்து உறுப்பினர்களைக்‌ குறிப்பிட்டிருந்ததால்‌, அதிகாரம்‌ 21ல்‌ 
காணப்படும்‌ கொலைகாரக்‌ கும்பலில்‌ சனதெரீன்‌ சங்கத்து உறுப்பினர்கள்‌ 
இருந்தார்களோ என்று சிலர்‌ வியப்படையகின்றார்கள்‌. அது சாத்தியமே; 


100 


அநேகமாய்‌ அப்படியிருந்திருக்கக்‌ கூடும்‌. பவுல்‌ “பிதாக்களே” என்று குறிப்பிட்டது 
கூட்டத்தில்‌ இருந்த வயதான மனிதர்களை நோக்கிக்‌ கூறப்பட்டதாய்‌ 
இருந்திருக்கலாம்‌. “இது கிறிஸ்தவ சகோதரர்களைக்‌ குறிப்பதல்ல, மாறாக அவரது 
சக யூதர்களைக்‌ குறிப்பதாகும்‌. “ரோமப்‌ பேரரசின்‌ பெரும்பான்மையான 
பகுதிகளில்‌ இருந்த ஜெப ஆலயங்களில்‌ பவுல்‌ யூதர்களை எதிர்கொண்டபோது, 
அவர்‌, “வேத வாக்கியங்களின்‌ நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, 
... நூன்‌ உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்‌ 
படுத்திக்‌ கொண்டி ருந்தார்‌” (17:2, 3). எருசலேமிலும்‌ அவர்‌ அப்படி யே செய்திருப்பா 
ரென்று நாம்‌ வாசிக்கலாம்‌ என்று எதிர்பார்க்கக்‌ கூடும்‌, ஆனால்‌ சூழ்நிலை 
மாறுபட்டதாக இருந்தது. இந்த மக்கள்‌ அவரது இரத்தத்திற்காகக்‌ கூக்குரலிட்டுக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌; அவா்‌ இயேசுவைப்‌ பற்றிக்‌ கூறுவதை அவர்கள்‌ கவனிப்பதற்கு 
முன்பு, அவர்‌ அவர்களின்‌ நம்பிக்கையைப்‌ பெற வேண்டியதாயிருந்தது. '“மூப்பர்‌ 
யாவரும்‌” என்பது சனதெரீன்‌ சங்கத்தாரைக்‌ குறிப்பிடும்‌ ஒரு வழி முறையாகும்‌. 
“மூப்பர்கள்‌” என்பது சபையின்‌ மூப்பர்களையல்ல, ஆனால்‌ யூதத்‌ தலைவர்களில்‌ 
வயது முதிர்ந்தவர்களைக்‌ குறிப்பிடுவதாகும்‌. “அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, 
பாகம்‌ 1” இதழில்‌ உள்ள சொற்பொருள்‌ அகராதியில்‌ “வற”, “சனதெரீன்‌” 
என்ற வார்த்தையின்‌ கழ்‌ காணவும்‌. 

"பவுல்‌, கிறிஸ்தவர்களைத்‌ துன்புறுத்திக்‌ கொண்டிருந்த காலத்தில்‌ காய்பா 
என்பவர்‌ பிரதான ஆசாரியராக இருந்தார்‌ (“அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, 
பாகம்‌ 1” இதழில்‌ அப்‌. 4:6க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌). அந்தோனியா 
கோட்டையின்‌ படிகளின்‌ மீது பவுல்‌ பேசியபோது, அனனியா என்பவர்‌ பிரதான 
ஆசாரியராக இருந்தார்‌ (28:2). இருப்பினும்‌ காய்பா அப்பொழுது உயிருடன்‌ 
இருந்திருக்க வாய்ப்புண்டு. அப்பொழுது சனதெரீன்‌ சங்கத்தில்‌ இருந்த சில 
உறுப்பினர்களும்‌ - ஒருவேளை பிரதான ஆசாரியரும்‌ கூட - பவுலைத்‌ தமஸ்குவுக்கு 
செல்லும்படி அனுமதித்திருந்த குழுவின்‌ பாகமாய்‌ இருந்திருக்கவும்‌ வாய்ப்புண்டு. 
இதற்கு எதிரிடையாக பவுல்‌ தாம்‌ கூறியது சனதெரீன்‌ சங்கத்தின்‌ பதிவேடகெளால்‌ 
உறுதிப்படுத்தப்பட முடியும்‌ என்று எளிய ஆலோசனை கொடுத்தார்‌. “பவுல்‌ 
“உயிர்த்தெழுதல்‌” என்ற வார்த்தையைப்‌ பயன்படுத்தவில்லை, ஆனால்‌ கேட்டவர்‌ 
களில்‌ பலர்‌ இயேசு மரித்திருக்கவில்லை என்றும்‌ இவ்விதமாக அவர்‌ உயிர்த்தெழுப்‌ 
பப்பட்டார்‌ என்றும்‌ பவுல்‌ கூறுகின்றார்‌ என்று புரிந்து கொண்டிருப்பார்கள்‌. 
இயேசுவின்‌ உடல்‌ களவாடப்பட்டிருந்தது (மத்‌. 28:11-15) என்பதே எருசலேமின்‌ 
அதிகாரப்‌ பூர்வமான செய்தியாய்‌ இருந்தது. பவுலின்‌ விபரமானது அந்தக்‌ கதை 
பொய்யென்று காண்பித்தது - ஒருவரும்‌ அதை மறுத்துப்‌ பேசவில்லை. '“நீதிபரா்‌” 
என்பது மேசியாவுக்கான ஒரு சொற்றொடராய்‌ இருந்தது (அப்‌. 3:14; 7:52; ஏசாயா 
53:11ஐக்‌ கவனிக்கவும்‌). “ஞானஸ்நானம்‌ பெற வேண்டும்‌ என்ற கட்டளைக்குக்‌ 
கீழ்ப்படிய பவுல்‌ தயங்கவில்லை (9:18). “குறிப்பாக, புறஜாதியார்‌ யூதமார்க்கத்‌ 
தமைந்தவராய்‌ ஆகாமலேயே இரட்சிக்கப்பட முடியும்‌ என்று அவர்‌ பிரசங்‌இத்ததால்‌ 
வெறுக்கப்பட்டார்‌. 'ஓருவேளை அவர்கள்‌ “அவனை அகற்று! அவனை அகற்று!” 
என்று கோஷமிடத்‌ தொடங்கியிருக்கலாம்‌. 17. W. McGarvey, New Commentary on 
Acts of Apostles, vol. 2 (Delight, Ark.: Gospel Light Publishing Co., n.d.), 220. “பவுல்‌ 
தம்மை எதிர்த்து நின்றவர்களைப்‌ புறக்கணித்ததின்‌ அடையாளமாக தமது 
வஸ்திரங்களை உதறியது போல்‌ இவர்களின்‌ செயல்பாடும்‌ இருந்திருக்கலாம்‌ என்று 
கருத்துக்‌ கூறப்படுகின்றது (18:6; 13:51ஐக்‌ காணவும்‌). “பெரும்பாலும்‌ கைகளும்‌ 
கால்களும்‌ தூணில்‌ கட்டப்படும்‌. அப்படி நடந்திருந்தால்‌ அது அகபுவின்‌ 
தீர்க்கதரிசனத்தின்‌ ஒரு பகுதி நிறைவேற்றமாகும்‌ (21:11). “இது, அவர்கள்‌ அவரை 
தோல்‌ வார்களில்‌ கட்டி உயர ஏற்றினார்கள்‌ என்றும்‌ அர்த்தப்பட முடியும்‌, ஆனால்‌ 








101 


அடிக்கும்‌ தூணின்‌ மீது பரப்பி வைப்பதே பொதுவான செயல்‌ முறையாக இருந்தது. 
“பவுல்‌ மற்றும்‌ தெல்கா ஆகியோரின்‌ நடபடிகள்‌ என்ற தள்ளுபடி ஆகமத்தின்‌ 
படி, பவுல்‌ “வழுக்கைத்‌ தலையுடன்‌, வளைந்த கால்களுடன்‌, உறுதியான உடல்‌ 
கட்டுடனும்‌, உருவத்தில்‌ ஒரு சிறு மனிதராகவும்‌, இணைந்த புருவங்களுடனும்‌, 
மிக நீளமான மூக்குடனும்‌ இருந்தார்‌.” W. KM. ராம்சே அவர்களின்‌ கூற்றுப்படி, 
“அப்போஸ்தலரின்‌ சரீரத்‌ தோற்றம்‌ பற்றிய தெளிவான, போலிப்‌ புகழ்ச்சியற்ற இந்த 
விபரமானது மித முந்திய பாரம்பரியத்தில்‌ ஊன்றியதாகும்‌.”” (01௦160 1௩ A.7. 
Robertson, “Paul, the Apostle,” The International Standard Bible Encyclopedia, ed. James 
Orr [Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1960], 4:2277.) 
22“Three-time loser” என்பது மூன்றாம்‌ முறையாகப்‌ பெரும்‌ குற்றம்‌ செய்து 
பிடிப்பட்ட ஒருவரைக்‌ குறிக்கும்‌ அமெரிக்கச்‌ சொற்றொடர்‌ ஆகும்‌. மூன்றாம்‌ முறை 
குற்றம்‌ சாட்டப்படுதலானது மிகக்‌ கடுமையான தண்டனைகளைக்‌ கொண்டு வரும்‌. 
2நடபடிகளில்‌ பவுல்‌ தமது ரோமக்‌ குடியுரிமையை வலியுறுத்துவது இது 
இரண்டாவது முறையாகும்‌ (முதல்‌ முறைக்கு 16:87ஐக்‌ காணவும்‌). மூன்றாவது 
நிகழ்ச்சியொன்றை நாம்‌ 25:11ல்‌ காண்போம்‌. பவுல்‌ இதைச்‌ செய்த ஒவ்வொரு 
முறையும்‌ அவர்‌ தம்‌ தனிப்பட்ட பிரயோஜனத்திற்காகவன்றி, கிறிஸ்துவினிமித்தமே 
அப்படி செய்தார்‌ (“அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 4” இதழில்‌ உள்ள 
குறிப்புகளைக்‌ காணவும்‌). அப்‌. 22ல்‌ தமக்கு மரணம்‌ நேர்ந்தால்‌ கர்த்தரின்‌ நோக்கம்‌ 
பாதிக்கப்படும்‌ என்பதால்‌ பவுல்‌ தமது குடியுரிமையை அறிவித்தார்‌. பவுல்‌ 
உயிருக்குப்‌ பயந்தவரல்ல; அவரிடத்தில்‌ “மரணபயம்‌” என்று எதுவும்‌ இல்லை. 
கர்த்தருக்குச்‌ சத்தமானால்‌ அவர்‌ மரணமடையத்‌ தயாராய்‌ இருந்தார்‌ (அப்‌. 21:13; 
பிலி. 1:21, 23) ஆனால்‌ தேவையின்றித்‌ தமது வாழ்வைத்‌ தூர எறிய அவரிடத்தில்‌ 
விருப்பம்‌ இருந்ததில்லை. இவர்களில்‌ ஒருவர்‌ இலஞ்சம்‌ கொடுத்துக்‌ குடியுரிமை 
பெற்றிருப்பார்‌ என்பதே இதற்கு மாற்றுக்‌ கருத்து ஆகும்‌, ஆனால்‌ கண்டிப்பான 
பரிசேயர்‌ இவ்விதம்‌ செய்திருக்க மாட்டார்‌. “ரோமக்‌ குடிமகனைக்‌ கட்டி 
வைப்பதென்பது தவறான செயலாகும்‌ என்று சசரோ அவர்கள்‌ கூறினார்‌. 
இருப்பினும்‌, பின்னால்‌ பவுல்‌ ரோமாபுரியில்‌ இரண்டு ஆண்டுகள்‌ சங்கிலிகளினால்‌ 
கட்டப்பட்டிருந்தார்‌ (28:20). ஒருவேளை சேனாதிபதி, பவுல்‌ சங்கிலிகளால்‌ 
கட்டப்பட்டதைப்பற்றிப்‌ பயந்திருக்காமல்‌, சவுக்கால்‌ அடிப்பதற்கு வாரினால்‌ 
அழுந்தக்‌ கட்டப்பட்டதற்காகப்‌ பயந்திருக்கலாம்‌ (22:24). வசனம்‌ 29ல்‌, மூல 
மொழியில்‌ “அவரை கட்டுவித்தார்கள்‌” என்று மட்டுமே உள்ளது. “சங்கிலிகளால்‌ 
கட்டுவித்தார்கள்‌” (8117) என்றில்லை. Rick Atchley யின்‌ பிரசங்கத்திலிருந்து. 


102 


பவுலின்‌ வாழ்க்கை வரலாறு பற்றிய நாள்‌ 


வரிசைக்கான ஒரு கருத்து 
நடபடிகளில்‌ 

ஆண்டு நிகழ்ச்சி காணப்படுவது 
இ.பி. 1(2) பிறப்பு 5 
34 மனமாற்றம்‌ 9 
46-48 முதலாம்‌ ஊழியப்பயணம்‌ 13-14 
49 எருசலேமில்‌ மாநாடு 15 
49-52 இரண்டாம்‌ ஊழியப்பயணம்‌ 16-18 
53-57 மூன்றாவது ஊழியப்பயணம்‌ 19-21 
57 எருசலேமில்‌ கைது செய்யப்படுதல்‌ 21-22 
57-60 செசரியாவில்‌ சிறை வைக்கப்படுதல்‌ 23-26 
60 ரோமாபுரிப்‌ பயணம்‌ 27-28 
61-63 ரோமாபுரியில்‌ முதலாம்‌ சிறை 

வைப்பு 28 
66-67 ரோமாபுரியில்‌ இரண்டாம்‌ சிறை 

வைப்பு = 
67 மரணம்‌ ட்‌ 


103 


எருசட£லமில்‌ 
ஸ்றக்கணிக்கப்பற்குல்‌! 
[22:50-235:15] 


இயேசு தேவாலயத்தில்‌ தமது கடைசி உரையாற்றிக்‌ 
கொண்டிருந்தார்‌. அதன்‌ முடிவில்‌, அவர்‌ சுற்றிலும்‌ இருந்த 
எருசலேம்‌ நகரையும்‌ அதன்‌ குடிகளையும்‌ பார்த்தார்‌. பிறகு, 
பாரமான இருதயத்துடன்‌, அவர்‌ தம்மைப்‌ புறக்கணித்திருந்த 
அந்த நகரத்திடம்‌ பிரிவுரை சொன்னார்‌: 


எருசலேமே, எருசலேமே, தீர்க்ககரிசிகளைக்‌ கொலை 
செய்து, உன்னிடத்தில்‌ அனுப்பப்பட்ட வர்களைக்‌ 
கல்லெறிறெவளே! கோழி குஞ்சுகளைக்‌ தன்‌ சிறகுகளின்‌ 
கீழே கூட்டிச்‌ சேர்த்துக்‌ கொள்ளும்‌ வண்ணமாக நான்‌ 
எத்தனை தரமோ உன்‌ பிள்ளைகளைக்‌ கூட்டிச்‌ சேர்த்துக்‌ 
கொள்ள மனதாயிருந்தேன்‌; உங்களுக்கோ மனதில்லாமற்‌ 
போயிற்று. இதோ, உங்கள்‌ வீடு உங்களுக்குப்‌ பாழாக்கி 
விடப்படும்‌. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர்‌ 
ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்‌' என்று நீங்கள்‌ சொல்லு 
மளவும்‌, இதுமுதல்‌ என்னைக்‌ காணாதிருப்பீர்கள்‌ என்று 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌ (மத்‌. 23:37-39). 








கி.மு. 1000 ஆண்டளவில்‌, தாவீது எருசலேமை (எபூஸ்‌) க்‌ 
கைப்பற்றி அதைத்‌ தம்முடைய தலைநகராக்கியிருந்தார்‌. அவர்‌ 
உடன்படிக்கைப்பெட்டியை அந்நகருக்குக்‌ கொண்டு வந்திருந்‌ 
தார்‌, பின்னாளில்‌ அவருடைய மகன்‌ சாலொமோன்‌ 
தேவாலயத்தைக்‌ கட்டியிருந்தார்‌. எருசலேம்‌ நகரமானது 
“தேவனுடைய நகரமென்று” இஸ்ரவேலர்களுக்கு அறியப்‌ 
பட்டிருந்தது. கி.மு. 586ல்‌ பாபிலோனியர்களால்‌ எருசலேம்‌ 
நகர்‌ அழிக்கப்பட்ட பிறகு, அடிமைத்தனத்திலிருந்த யூதர்கள்‌ 
எருசலேமுக்காகப்‌ புலம்பினார்கள்‌. முடிந்த அளவு விரைவில்‌ 





104 


அவர்கள்‌ அந்த நகரை மறுபடியும்‌ கட்டியெழுப்பியிருந்தார்‌ 
கள்‌. ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ அளவாக எருசலேம்‌ நகரமானது யூத 
மக்களின்‌ மத, சமுதாய மற்றும்‌ அரசியல்‌ வாழ்க்கையின்‌ 
மையமாக விளங்கியிருந்தது. அது தேவனைக்‌ தொடர்ந்து 
எதிர்த்து நின்ற காரணத்தினால்‌, தேவனுடைய அந்த நகரத்தின்‌ 
நாட்கள்‌ எண்ணப்‌ பட்டிருந்ததாக இயேசு அறிவித்தார்‌. இந்தப்‌ 
பாடமானது, தேவனுடைய திட்டங்கள்‌ மற்றும்‌ நோக்கங்‌ 
களுக்கு உட்படுவதற்கு அந்நகர்‌ பெற்றிருந்த எஞ்சியுள்ள 
வாய்ப்புக்களைப்‌ பற்றியதாகும்‌. 

பவுலின்‌ நற்செய்திப்‌ பயணங்கள்‌ எவற்றிற்கும்‌ இடம்‌ 
ஒதுக்கியது போலவே லூக்கா, எருசலேமில்‌ பவுலின்‌ கடைசி 
நாட்களில்‌ நடந்தவற்றிற்கும்‌ இடம்‌ ஒதுக்கியுள்ளார்‌, அங்கு 
“புதிய சபைகள்‌ நிலைநாட்டப்பட்டிராவிட்டாலும்‌” மற்றும்‌ 
“இறையியல்‌ அல்லது போதனைக்கான பிரச்சனைகள்‌ எதுவும்‌ 
தீர்க்கப்பட்டிராவிட்டாலும்‌” கூட இதை லூக்கா செய்திருந்‌ 
தார்‌. லூக்கா இதற்கு ஒரு காரணத்தைப்‌ பெற்றிருந்தார்‌ என்று 
விளக்கவுரையாளர்கள்‌ பலர்‌ நம்புகின்றார்கள்‌. சிலர்‌, 
“இஸ்ரவேலர்கள்‌ சுவிசேஷத்தைப்‌ புறக்கணித்தது பற்றிய 
விளக்கத்தில்‌ இந்த அதிகாரங்களின்‌ முக்கியத்துவம்‌ காணப்‌ 
படுகின்றது” என்பதை ஏற்றுக்‌ கொள்கின்றார்கள்‌. 





எருசலேமுக்குப்‌ பவுல்‌ சென்ற கடைசிப்‌ பயணம்‌ முக்கிய 
மானது என்பதால்‌ அல்ல, அந்தப்‌ பயணத்தில்‌ எருசலே 
மினால்‌ சுவிசேஷத்தைப்‌ புறக்கணித்தது கடைசியாகக்‌ 
காட்டப்‌ படுவதாலேயே லூக்கா, பவுலின்‌ அப்பயணத்‌ 
தைப்‌ பற்றிப்‌ பதிவதற்குக்‌ கணிசமான இடத்தை ஒப்புக்‌ 
கொடுத்தார்‌. 





யூதத்துவத்தைத்‌ தேவன்‌ முடிவுக்குக்‌ கொண்டு வந்தார்‌ 
என்பதையும்‌ ... ஒரு இனம்‌ என்ற வகையில்‌ யூத 
இனமானது தேவனைப்‌ பொறுத்தவரையில்‌ முடிவுற்றது 
என்பதையும்‌ காட்டுவதும்‌ இதன்‌ நோக்கங்களில்‌ 
ஒன்றாகும்‌ ... கர்த்தரால்‌ மத்‌. 24, மாற்‌. 13 மற்றும்‌ லூக்‌. 
21 ஆகியவற்றில்‌ முன்னுரைக்கப்‌ பட்டிருந்த எருசலேமின்‌ 
அச்சமூட்டும்‌ அழிவைத்‌ தேவன்‌ கொண்டு வரவிருந்தார்‌ 
என்பதை நாம்‌ இங்கு காணும்‌ விஷயங்களே வெளிப்‌ 
படுத்துகின்றன. யூதர்கள்‌ தங்களின்‌ பிதாக்களுடைய 


105 


அளவை நிரப்பியிருந்தார்கள்‌, மற்றும்‌ தீர்க்கதரிசிகளைக்‌ 
கொலை செய்தவர்களுக்குத்‌ தாங்கள்‌ புத்திராயிருந்ததை 
அவர்கள்‌ செயல்‌ விளக்கப்படுத்தியிருந்தார்கள்‌ 
(மத்‌. 23:31-82). 


அந்த இனத்தின்‌ மக்கள்‌ ஏற்கனவே யோவான்‌ ஸ்நானன்‌, 
கிறிஸ்து மற்றும்‌ ஸ்தேவான்‌ ஆகிய மூவரின்‌ கொலை 
செய்யப்‌ படுதலில்‌ உடன்பட்டிருந்தார்கள்‌. ரோமக்‌ 
காவலனின்‌ மூலமாகத்‌ தேவன்‌ இடைப்படாதிருந்தால்‌, 
அவர்‌ பவுலைத்‌ தப்புவிக்காதிருந்தால்‌ அவர்கள்‌ 
நான்காவது கொலையையும்‌ செய்திருப்பார்கள்‌. ... 
இஸ்ரவேல்‌ இப்போது ஒதுக்கப்‌ பட்டிருந்தது ... அதன்‌ 
தேர்வு செய்யும்‌ காலம்‌ முடிந்திருந்தது." 


யேகோவா ஒரு பொறுமையான தேவன்‌ என்று வேதாகமம்‌ 
போதிக்கின்றது, ஆனால்‌ அவரது பொறுமைக்கு ஒரு அளவு 
உண்டு என்றும்‌ அது போதிக்கின்றது. கீழ்ப்படியாமையை 
அவர்‌ ஓரளவு நீண்ட காலம்‌ தான்‌ சூத்திருப்பார்‌, பின்பு அவர்‌, 
“இது போதும்‌! நீ இனி தூரம்‌ போக முடியாது!” என்று 
கூறுகின்றார்‌. இந்தப்‌ பாடத்தில்‌ நாம்‌, எருசலேம்‌ நகருக்குத்‌ 
தேவன்‌, “இது போதும்‌” என்று கூறச்செய்த கடைசி 
நிகழ்ச்சிகளைக்‌ காண்போம்‌. 


பிரிந்து நின்ற ஆலோசனைச்‌ சங்கம்‌ 
(22:30-23:10) 

எருசலேமிலிருந்த ரோமப்‌ பணிப்படையின்‌ சேனாதிபதி 
ஒரு கட்டில்‌ அகப்பட்டிருந்தார்‌: ஒரு ரோமக்‌ குடிமகன்‌ அவரது 
பாதுகாப்பில்‌ இருந்தார்‌; ரோமக்குடிமகன்‌ ஒருவரை அவர்மீது 
சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டை அவருக்கு அறிவிக்காமல்‌, 
காவலில்‌ வைப்பது என்பது ரோமச்‌ சட்டத்திற்கு எதிரானதாக 
இருந்தது, ஆனால்‌ அந்த மனிதர்‌ என்ன தவறு செய்திருந்தார்‌ 
என்பது பற்றிய கருத்தெதுவும்‌ அவரிடம்‌ (சேனாதிபதியிடம்‌) 
இல்லை, ஏற்கனவே அவர்‌ உண்மையைக்‌ கண்டறிய மூன்று 
முயற்சிகள்‌ மேற்கொண்டிருந்தார்‌: கூட்டத்திலிருந்து அந்த 








106 


மனிதரை மீட்டுக்கொண்டு வருகையில்‌, கலகக்காரர்களிடத்‌ 
இல்‌ பிரச்சனை என்னவென்று கேட்டிருந்தார்‌, ஆனால்‌ 
ஒருவரும்‌ அதை அறிந்திருந்ததாகக்‌ காணப்படவில்லை. 
கூட்டத்தாரிடம்‌ பேசும்படி அவர்‌ அந்தக்‌ கைதியை அனுமதிக்‌ 
இருந்தார்‌, ஆனால்‌ அவர்‌ அவ்வாறு பேசி முடித்த பின்னரும்‌ 
அந்த சேனாதிபதிக்குப்‌ பிரச்சனையைப்‌ பற்றிய ஞானம்‌ ஏற்பட 
வில்லை. கைதியை அடித்து உண்மையை வெளிக்‌ கொண்டு 
வரத்‌ தொடங்கலாம்‌ என்றிருந்தபோது, அந்த மனிதர்‌ தாம்‌ ஒரு 
ரோமக்‌ குடிமகன்‌ என்று தெரிவித்து, அதிகாரிகளை அதிர்ச்சி 
யடையச்‌ செய்தார்‌. 








செயல்பாட்டின்‌ தொடர்ச்சி பற்றி முடிவு செய்யும்‌ முயற்சி 
யில்‌ அந்த அதிகாரி உறக்கமற்ற இரவு ஒன்றைச்‌ செலவிட்டிருந்‌ 
திருக்க வேண்டும்‌. காலை வேளையில்‌ அவர்‌ தீர்வு ஒன்றை 
அறிந்ததாக நினைத்தார்‌. முரண்பாட்டிற்கான மூல ஆதாரம்‌ 
அரசியல்‌ ரீதியானகல்ல, மத ரீதியானது என்பது தெளிவான 
தால்‌, அந்த விஷயத்தை நகரத்தில்‌ இருந்த இறையியல்‌ 
வல்லுநர்களின்‌ முன்‌ வைக்க வேண்டும்‌ என்று அவர்‌ நினைத்‌ 
தார்‌. “பவுலின்மேல்‌ யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம்‌ 
இன்னதென்று நிச்சயமாய்‌ அறிய விரும்பி, அவன்‌ மறு நாளிலே 
அவனைக்‌ கட்டவிழ்த்து, பிரதான ஆசாரியரையும்‌ ஆலோச 
னைச்‌ சங்கத்தார்‌ அனைவரையும்‌ கூடி வரும்படி கட்டளை 
யிட்டு, அவனைக்‌ கூட்டிக்கொண்டுபோய்‌, அவர்களுக்கு 
முன்பாக நிறுத்தினான்‌” (22:30). 

தேவாலய மண்டபங்களின்‌ முன்னால்‌ முந்திய நாளில்‌ 
பவுல்‌ பெற்றிருந்த அடிகளினால்‌ அவரது உடல்‌ வருந்தித்‌ 
துடித்துக்‌ கொண்டிருந்தது என்பதில்‌ சந்தேகமில்லை, 
ஆனாலும்‌ யூத மக்களின்‌ உயர்‌ நீதிமன்றத்தின்‌ முன்னால்‌ அவார்‌ 
விறைத்து நின்றார்‌. பேதுரு, யோவான்‌ இன்னும்‌ மற்ற 
அப்போஸ்தலர்கள்‌ நின்றிருந்த இடத்தில்‌ அவர்‌ நின்றார்‌; 
ஸ்தேவான்‌ நின்றிருந்த, அவரது கர்த்தர்‌ நின்றிருந்த இடத்தில்‌ 
அவர்‌ நின்றார்‌. பல வருடங்களுக்கு முன்பு பவுல்‌ ஆலோசனைச்‌ 
சங்கத்தாருடன்‌ உட்கார்ந்திருந்தார்‌;” இப்பொழுதோ 
அவர்களுக்கு முன்பாக அவர்‌ நின்று, ஜில்லிட்ட, கடுமையான 
முகங்களைப்‌ பார்ப்பது என்னவென்று கற்றார்‌. சில முகங்களை 
அவர்‌ அடையாளம்‌ கண்டு கொண்டிருக்கலாம்‌; பலரை அவார்‌ 
அடையாளம்‌ காணாதிருந்திருப்பார்‌. 


107 


கடைசியில்‌, பவுல்‌ பேசுவதற்கு அனுமதியளிக்கப்பட்டது. 
அவர்‌ கும்பலினிடத்தில்‌ பேசத்‌ தொடங்கியிருந்தபொழுது 
தமது கையை அமர்த்தி அவர்களின்‌ கவனத்தைக்‌ கவர்ந்‌ 
இருந்தார்‌ (21:40); இப்பொழுது அவர்‌, கூட்டத்தில்‌ அமைதி 
ஏற்பட்டு, ஒவ்வொரு கண்ணும்‌ அவரை நோக்கி நிலைக்கும்‌ 
வரை ஆலோசனைச்‌ சங்கத்தாரை உற்றுப்‌ பார்த்தார்‌ (25:1அ).* 
அவர்‌ தைரியத்துடன்‌ பேசக்‌ தொடங்கினார்‌: “சகோதரரே,” 
இந்நாள்‌ வரைக்கும்‌ எல்லா விஷயங்களிலும்‌ நான்‌ நல்மனச்‌ 
சாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன்‌ என்று 
சொன்னான்‌” (23:1ஆ).£ வேறு வார்த்தைகளில்‌ சொல்லு 
வதென்றால்‌, “என்‌ மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றங்கள்‌ எதையும்‌ 
நான்‌ செய்திருக்கவில்லை என்று என்‌ இருதயக்கிற்குத்‌ தெரியும்‌. 
நான்‌ இந்தக்‌ குற்றச்சாட்டுக்கள்‌ எதையும்‌ செய்தறியாதவனா 
கவே உங்கள்‌ முன்‌ நிற்கின்றேன்‌” என்று கூறினார்‌. 

அந்தக்‌ கூட்டத்தைக்‌ கூட்டிய பிரதான ஆசாரியர்‌, பவுலின்‌ 
துணிச்சலான வார்த்தைகளுக்குப்‌ பதில்செயலாக, “அவனுக்குச்‌ 
சமீபமாய்‌ நின்றவர்களை நோக்கி: இவன்‌ வாயில்‌ அடியுங்கள்‌” 
(23:2௮) என்று கட்டளையிட்டார்‌ - இது அவரைக்‌ தண்டிக்க 
வும்‌, அமைதிப்படுத்தவுமாகும்‌.” அந்தப்‌ பிரதான ஆசாரியரின்‌ 
பெயர்‌ அனனியா என்பதாகும்‌ (23:2௮) - வரலாற்றாளர்களின்‌ 
கருத்துப்படி அந்தப்‌ பதவியில்‌ இருந்தவர்களிலேயே தேவ 
பக்தியற்றுப்போய்‌ மனச்சாட்சிக்குப்‌ பயப்படாதிருந்த 
மனிதர்களில்‌ முதன்மையானவராய்‌ இவர்‌ இருந்தார்‌. அவர்‌, 
“பெருந்தீனி தின்பவர்‌, திருடர்‌, கொள்ளையடிப்பவர்‌ என்ற 
கெட்டபெயர்‌ பெற்றவராகவும்‌, ரோமரின்‌ பணிக்கு 
ஒத்துழைத்திருந்த தேசத்‌ துரோ௫யாகவும்‌ இருந்தார்‌.” 

காட்டுத்தனமான அடியானது அந்த அப்போஸ்தலரை 
அமைதிப்படுத்தவில்லை. இரத்தத்தைத்‌ துப்பிவிட்டு, அவர்‌, 
“வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன்‌ உம்மை அடிப்பார்‌; 
நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம்‌ விசாரிக்‌ 
கிறவராய்‌ உட்கார்ந்திருக்கிற நீர்‌ நியாயப்பிரமாணத்திற்கு 
விரோதமாய்‌ என்னை அடிக்கச்‌ சொல்லலாமா” (வ. 23:3) என்று 
திருப்பிக்‌ கேட்டார்‌. எவரொருவரும்‌ விசாரிக்கப்பட்டு, குற்றம்‌ 
செய்தார்‌ என்று காணப்படாத வரையில்‌ அவரைக்‌ கண்டிக்கக்‌ 
கூடாதென்று நியாயப்பிரமாணம்‌ தெளிவாய்க்‌ கூறியது 
(லேவி. 19:15; உபா. 25:1, 2). வாய்மொழிப்‌ பிரமாணமும்‌ 














108 


கூட, “இஸ்ரவேலர்‌ ஒருவரைக்‌ கன்னத்தில்‌ அடிக்கிறவரும்‌ 
கூட, தேவனுக்கு மகிமையுண்டாகும்படியாகவே அடிக்கக்‌ 
கடவர்‌” என்றே கூறியது. 

“வெள்ளையடிக்கப்பட்ட சுவர்‌” என்று பவுல்‌ கூறியது 
அவரது பேச்சைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தவர்களுக்கு நன்கு 
பழக்கப்பட்ட சொற்றொடராகும்‌. எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி 
யானவர்‌, கள்ளகீர்க்கதரிசிகளை, தங்களின்‌ குற்றத்தை மறைக்க 
சாரமற்ற சாந்து பூசிய இடிந்து விழும்‌ சுவர்களுக்கு ஒப்பிட்டுப்‌ 
பேசியிருந்தார்‌ (எசே. 13:10-16). பவுல்‌ தம்மைக்‌ துன்புறுத்திய 
வரை மாய்மாலக்காரர்‌ என்று குற்றம்‌ சாட்டினார்‌! (அனனியா 
வின்‌ கொடுமையான குணத்திற்காகத்‌ தேவன்‌ அவரை 
அடிப்பார்‌ என்ற அப்போஸ்தலரின்‌ முன்னுரைத்தலானது, 
அந்த ஆசாரியார்‌ ரோமர்களுக்கு ஆதரவாய்‌ நடந்து கொண்ட 
இனால்‌, கி.பி. 66ல்‌ வைராக்கியமுள்ள யூதர்களால்‌ கொல்லப்‌ 
பட்டபோது நிறைவேறி உண்மையானது. '4) 

பவுலின்‌ கூர்மையான வார்த்தையினால்‌ கூட்டமானது 
அதிர்ச்சியடைந்தது. “தேவனுடைய பிரதான ஆசாரியரை 
வைகிறாயா?” (23:4) என்று அவர்கள்‌ கேட்டார்கள்‌. பவுல்‌ 
உடனே பின்வாங்கினார்‌. “சகோதரரே, இவர்‌ பிரதான 
ஆசாரியரென்று எனக்குத்‌ தெரியாது; உன்‌ ஜனத்தின்‌ 
அதிபதியைத்‌ தது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே” 
(23:5) என்று அவர்‌ கூறினார்‌. இந்த மேற்கோளானது 
யாத்திராகமம்‌ 22:28ல்‌ இருந்து வந்தது. பவுல்‌, தாம்‌ 
நியாயப்பிரமாணத்திற்கு எதிராகப்‌ பேசுவதற்குப்‌ பதில்‌ 
(அப்‌. 21:28), அதன்‌ மீது ஆழ்ந்த மரியாதை கொண்டிருந்ததை 
மீண்டும்‌ ஒரு முறை செயல்‌ விளக்கப்‌ படுத்தினார்‌. 

கல்வியாளர்கள்‌ இரு கேள்விகளுடன்‌ மல்யுத்தம்‌ செய்கன்‌ 
றார்கள்‌. முதலாவது: பவுல்‌ தாம்‌ பிரதான ஆசாரியருடன்‌ 
பேசியதை அறிய முடியாதிருந்தது எப்படி? அந்த அப்போஸ்‌ 
தலரின்‌ கண்பார்வை நன்றாயிருந்ததில்லை என்று சிலர்‌ 
கருத்துத்‌ தெரிவிக்கின்றார்கள்‌ (கலா. 4:15; 6:11). ரோம அரசால்‌ 
அக்கூட்டம்‌ கூடும்படி அழைக்கப்பட்டிருந்ததால்‌, பிரதான 
ஆசாரியர்‌ தமது வழக்கமான இடத்தில்‌ அமர்ந்திருக்கவில்லை 
யென்றும்‌, அவர்‌ தமது ஆசாரியத்துவ உடையில்‌ இருக்க 
வில்லையென்றும்‌ மற்றவர்கள்‌ நினைக்கின்றார்கள்‌. முந்திய 
இருபதாண்டுகளில்‌ பவுல்‌ ஒரு சில முறை மட்டுமே எருசலே 














109 


முக்கு வந்திருந்ததால்‌, பிரதான ஆசாரியரை அவர்‌ நேரில்‌ 
கண்டறிந்ததில்லை என்று சிலர்‌ நம்புகின்றார்கள்‌. 

இரண்டாவது கேள்வியானது முதல்‌ கேள்வியுடன்‌ நெருக்க 
மாய்ப்‌ பிணைந்துள்ளது: பவுல்‌ உண்மையாகவே மன்னிப்புக்‌ 
கேட்டாரா அல்லது அவரது வார்த்தைகள்‌ வஞ்சப்‌ புகழ்ச்சி 
யாகப்‌ பேசப்பட்டனவா? பவுல்‌ வஞ்சப்புகழ்ச்சியாகவே 
பேசினார்‌ என்பதை வலியுறுத்தும்‌ நபர்கள்‌, அவர்‌ “நான்‌ 
அனனியாவை பிரதான ஆசாரியராக அடையாளம்‌ 
காணவில்லை. ஏனெனில்‌ உண்மையான பிரதான ஆசாரியார்‌ 
யாரும்‌ இவ்விதமாக நடந்து கொள்ள மாட்டார்கள்‌” என்று 
மறைமுகமாய்க்‌ கூறியதாக வலியுறுத்துகின்றார்கள்‌. நான்‌ 
தனிப்பட்ட முறையில்‌ பவுலின்‌ வார்த்தைகளை அதன்‌ 
முகமதிப்பில்‌ எடுத்துக்‌ கொள்கின்றேன்‌. வார்த்தைகளை வேறு 
விதமாய்‌ அர்த்தமெடுத்துக்‌ கொள்ள வலுவான காரணங்கள்‌ 
இல்லாத வேளையில்‌, அவைகளின்‌ தெளிவான அர்த்தத்தைத்‌ 
தருவதே வேதாகம வார்த்தைகளின்‌ விளக்கங்களுக்கு ஒரு 
அடிப்படைக்‌ கொள்கையாக உள்ளது - மற்றும்‌ பவுலின்‌ 
வார்த்தைகளை அவற்றின்‌ இயல்பான, சாதாரணமான, 
வழக்கமான அர்த்தத்தில்‌ எடுத்துக்‌ கொள்ளாதிருப்பதற்கு 
ஏற்றுக்‌ கொள்ளக்‌ கூடிய காரணம்‌ எதுவும்‌ இல்லை என்று நான்‌ 
அறிகின்றேன்‌. யாத்திராகமத்திலிருந்து பவுல்‌ காட்டிய 
மேற்கோளானது, அவரது பேச்சு வஞ்சகப்‌ புகழ்ச்சியென்‌ 
பதிலும்‌ அதிகமாய்‌ மன்னிப்பு என்பதற்குச்‌ சிறப்பாகப்‌ 
பொருந்துகின்றது. 

லூக்கா, பவுலின்‌ மனிதத்‌ தன்மையை மட்டும்‌ வெளிக்‌ 
காட்டினார்‌ என்று நான்‌ நம்புகின்றேன்‌. நிச்சயமாகவே, நாம்‌ 
யாவரும்‌ ஒரு சில வேளைகளில்‌ மற்றவார்களின்‌ உணர்வற்ற 
தன்மையினால்‌ பிடிக்கப்படுகின்ற வேளையில்‌, மறு கன்னத்‌ 
தைக்‌ காட்டுவதற்குப்‌ பதிலாக (மத்‌. 5:39), நாம்‌ பெற்றுக்‌ 
கொண்ட அளவு திருப்பிக்‌ கொடுக்கின்றோம்‌. மற்றும்‌, பவுல்‌ 
தாம்‌ என்ன செய்திருந்தார்‌ என்பதை உணர்ந்த போது, 
உண்மையாகவே மன்னிப்புக்‌ கேட்டார்‌, மற்றும்‌ அவரது 
மன்னிப்பு நோர்மையானதாயிருந்தது. அதில்‌ அவர்‌ நம்‌ யாவருக்‌ 
கும்‌ ஒரு எடுத்துக்காட்டாயிருக்கின்றார்‌. பவுல்‌ தாம்‌ உண்மை 
யைப்‌ பேசவில்லையென்று கூறவில்லையென்பகைக்‌ கவனிக்‌ 
கலாம்‌ (அவரது வார்த்தைகள்‌ 100 சகவிகிதம்‌ சரியான 





110 


வைகளாயிருந்தன), ஆனால்‌ தேவனுடைய தலைவர்‌ என்று 
கருதப்பட்டவரைப்‌ பழி கூறிய விஷயத்தில்‌ அவர்‌ தவறான 
வராயிருந்தார்‌. நாம்‌ ஒரு நபருக்கு மரியாதை செலுத்தாத 
பொழுதும்‌, அவர்‌ வகிக்கும்‌ பொறுப்புக்கு மரியாதை செலுத்த 
முடியும்‌. 

ஒரு காலத்தில்‌ பவுல்‌, சனதெரீன்‌ சங்கத்தாரோடு நெருங்கிய 
தொடர்பு கொண்டிருந்ததால்‌, ஒருவேளை அவர்கள்‌ தாம்‌ 
கூறுவதைக்‌ கவனித்துக்‌ கேட்பார்கள்‌ என்று பவுல்‌ நினைத்‌ 
இருக்கலாம்‌. அவரது வாயில்‌ உப்புக்‌ கரிப்புடனிருந்த இரத்தம்‌, 
பிரதான ஆசாரியரின்‌ வெறுப்பைக்காட்டும்‌ முகம்‌,” மற்றும்‌ 
கூட்டத்தில்‌ வளர்ந்து கொண்டிருந்த பகைமை உணர்வு 
ஆகியவை அவரது சிந்தையிலிருந்து அப்படிப்பட்ட எண்ணங்‌ 
கள்‌ யாவற்றையும்‌ விரட்டியது. இப்பொழுது, ஆலோசனைச்‌ 
சங்கத்தை விட்டு உயிருடன்‌ வெளியேறுவதே அவரது முக்கிய 
கவலையாக இருந்தது. 

சனத்தெரீன்‌ சங்கத்தின்‌ கட்டமைப்பைப்‌ பவுல்‌ நன்றாக 
அறிந்திருந்தார்‌. அதில்‌ சதுசேயர்‌ பெரும்பான்மையாய்‌ இருந்‌ 
தார்கள்‌, ஆனால்‌ பரிசேயர்கள்‌ பலரும்‌ அங்கிருந்தார்கள்‌ - 
அவர்கள்‌ குரலில்‌ சிறுபான்மையாய்‌ இருந்தார்கள்‌. அவ்விரு 
பிரிவினருக்கும்‌ இடையில்‌ இருந்த உபதேச மாறுபாடுகளைப்‌ 
பவுல்‌ நன்றாய்‌ அறிந்திருந்தார்‌. பல மாறுபாடுகளில்‌, பின்வரும்‌ 
மூன்று மாறுபாடுகள்‌ மிகவும்‌ முக்கியமானவைகளாயிருந்தன: 
“சதுசேயர்‌ உயிர்த்தெழுதல்‌ இல்லையென்றும்‌, '£ தேவதாதனும்‌ 
ஆவியும்‌ இல்லையென்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. பரிசேயரோ 
அவ்விரண்டும்‌ உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள்‌” (23:8). 
இவ்விதமாக, “அவர்களில்‌, சதுசேயர்‌ ஒரு பங்கும்‌, பரிசேயர்‌ 
ஒரு பங்குமாயிருக்கிறார்களென்று பவுல்‌ அறிந்து; நான்‌ 
பரிசேயனும்‌,'“பரிசேயனுடைய மகனுமாயிருக்கிறேன்‌;'* 
மரித்தோருடைய உயிர்த்தெழுதலைப்‌ பற்றிய நம்பிக்கையைக்‌ 
குறித்து நான்‌ நியாயம்‌ விசாரிக்கப்படுகிறேன்‌ என்று ஆலோ 
சனைச்‌ சங்கத்திலே சத்தமிட்டுச்‌ சொன்னான்‌””” (23:69. 

கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலைப்‌ பவுல்‌ பிரசங்கித்திருந்த 
தாகக்‌ குற்றம்‌ சாட்டப்படவில்லை (21:28), ஆனால்‌ இயேசு 
மரித்தோரிலிருந்து எழுந்தார்‌ என்று கிறிஸ்தவர்கள்‌ பிரசங்கித்த 
காரணத்தினால்தான்‌ யூதத்‌ தலைவர்கள்‌ கிறிஸ்தவர்களை 
வெறுத்தார்கள்‌ என்று அவர்‌ அறிந்திருந்தார்‌ (4:2ஐக்‌ கவனிக்க 

















111 


வும்‌). பவுல்‌, “மரித்தோரின்‌ உயிர்த்தெழுதலைப்‌ பற்றிய 
நம்பிக்கையைக்‌ குறித்து” தாம்‌ விசாரணைக்கு உட்படுத்தப்‌ 
பட்டிருந்ததாகக்‌ கூறிய பொழுது, அவர்‌ உண்மை விஷயத்தை 
வெளிப்படுத்தி வலியுறுத்தினார்‌. அவரைப்‌ பற்றிய விசாரணை 
கள்‌ முழுவதிலும்‌, அவர்‌ மீது சுமத்தப்பட்ட குற்றச்‌ சாட்டுகள்‌ 
வீண்‌ பழிகளாய்த்‌ தேடிக்‌ கண்டுபிடிக்கப்பட்டவைகள்‌ 
என்றும்‌, உண்மை விஷயம்‌ உயிர்த்தெழுதலாகவே இருந்தது 
என்றும்‌ அவர்‌ தொடர்ந்து வலியுறுத்துகிறவராய்‌ இருந்தார்‌ 
(24:21; 26:6-8, 21-23; 28:20 ஆகிய வசனங்களைக்‌ கவனிக்கவும்‌). 

தமது வார்த்தைகள்‌ எவ்வளவு வெடித்து சிதறடிக்கும்‌ 
என்பதைப்‌ பவுல்‌ எதிர்பார்த்திருந்தாரா? நாம்‌ அறியவில்லை, 
ஆனால்‌ ... 








... அவன்‌ இப்படிச்‌ சொன்னபோது, பரிசேயருக்கும்‌ 
சதுசேயருக்கும்‌ வாக்குவாதமுண்டாயிற்று; கூட்டம்‌ 
இரண்டாகப்‌ பிரிந்தது ... ஆகையால்‌ மிகுந்த கூக்குரல்‌ 
உண்டாயிற்று. பரிசேய சமயத்தாரான வேதபாரகரில்‌ 
சிலர்‌ எழுந்து: இந்த மனுஷனிடத்தில்‌ ஒரு பொல்லாங்‌ 
கையும்‌ காணோம்‌; ஒரு ஆவி அல்லது ஒரு தேவ தூதன்‌ 
இவனுடனே பேசினதுண்டானால்‌, நாம்‌ தேவனுடனே 
போர்‌ செய்வது தகாது என்று வாதாடினார்கள்‌”? (23:7-9). 


பரிசேயர்களின்‌ கூற்றானது, அவர்கள்‌ சதுசேயருக்கு 
எதிராக இருந்த அளவுக்கு பவுலுக்கு ஆதரவாக இல்லை 
என்பகைச்‌ சுட்டிக்காட்டியது - அவர்கள்‌ சதுசேயருக்கு எரிச்சல்‌ 
மூட்டக்‌ கிடைத்த அந்த வாய்ப்பினால்‌ மெய்‌ சிலிர்த்தார்கள்‌. 
தன்னைக்‌ கடித்துக்‌ குதறுவதைத்‌ தடுக்க, இரண்டு காட்டு 
விலங்குகளை ஒன்றுக்கொன்று தொண்டையை கடித்துக்‌ 
குதறுமாறு ஏவி விட்டவனைப்‌ போன்று இருந்தது பவுலின்‌ 
வார்த்தைகள்‌.”' 

கம்பீரம்‌ நிறைந்த அந்த சங்கமானது மறுபடியும்‌ கலகத்திற்‌ 
குள்ளானது (7:54-58ஐக்‌ கவனிக்கவும்‌). வயதான அந்த யூதர்கள்‌ 
தங்கள்‌ பிரகாசமான உடைகளுடன்‌, ஒருவரையொருவர்‌ 
நோக்கிக்‌ கூச்சலிட்டுக்‌ கொண்டிருப்பதை, ரோம அதிகாரி 
திகைப்புடன்‌ நோக்கிக்‌ கொண்டிருந்ததை நான்‌ காண 
முடிகின்றது. அந்தப்‌ புயலின்‌ மையமாகப்‌ பவுல்‌ விளங்கினார்‌. 











112 


ஒருபுறத்தில்‌ சதுசேயார்கள்‌ அவரைக்‌ கொலை வெறியுள்ள 
கண்களால்‌ துளைத்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. மறுபுறத்திலோ 
பரிசேயார்கள்‌ அவரை அவர்களிடமிருந்து (சதுசேயார்களிட 
மிருந்து) பிரித்துக்‌ கொண்டு போய்‌ விடும்படியாக முயற்சி 
செய்து கொண்டிருந்தார்கள்‌. 

மூன்றாம்‌ முறையாக ரோம அதிகாரி பவுலின்‌ உயிரைக்‌ 
காக்கும்‌ நடவடிக்கையை எடுக்க வேண்டியதாயிற்று. “மிகுந்த 
கலகம்‌ உண்டானபோது, பவுல்‌ அவர்களால்‌ பீறுண்டு போவா 
னென்று சேனாபதி பயந்து” (23:10௮). அவர்‌ விரைவாக, 
“போர்ச்சேவகர்‌ போய்‌, அவனை அவர்கள்‌ நடுவிலிருந்து 
இழுத்துக்‌ கோட்டைக்குக்‌ கொண்டு போகும்படி கட்டளை 
யிட்டான்‌” (23:10ஆ?. 








தெய்வீக ஆறுதல்‌ (23:11) 

அந்த இரவில்‌ பவுலின்‌ தனிமையான சிறையறையில்‌, அவர்‌ 
நம்பிக்கையிழந்து, இருதயம்‌ கலங்கிப்‌ போயிருந்தார்‌. அவரது 
துடிப்பான ஊழியம்‌ முடிவடைந்து போனதாகவும்‌, அவர்‌ ஒரு 
பொழுதும்‌ ரோமாபுரிக்குப்‌ போவதில்லை என்பதாகவும்‌ 
அவருக்குக்‌ காணப்பட்டது. இருப்பினும்‌ அவர்‌ கைவிடப்பட 
வில்லை. “கர்த்தர்‌ பவுலின்‌ அருகே நின்று: பவுலே, திடன்‌ 
கொள்‌; நீ என்னைக்‌ குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது 
போல ரோமாவிலும்‌ சாட்சி கொடுக்க வேண்டும்‌ என்றார்‌” 
(வ. 11). இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நாம்‌ விபரமாகப்‌ 
படிக்குமுன்‌, எருசலேமில்‌ பவுல்‌ புறக்கணிக்கப்பட்டதைக்‌ 
குறித்த கடைசி எடுத்துக்காட்டொன்றை நாம்‌ சுருக்கமாய்க்‌ 


காண்போம்‌. 
தீர்மானிக்கப்பட்ட 


சதித்‌ திட்டம்‌ (23:12-15) 
அப்‌. 23:12-15ல்‌ நாம்‌ பின்வருமாறு வாசிக்கின்றோம்‌: 


விடியற்காலமான போது, யூதரில்‌ சிலர்‌ ஒருமித்து, 
தாங்கள்‌ பவுலைக்‌ கொலை செய்யுமளவும்‌ புசிப்பது 


113 


மில்லை குடிப்பதுமில்லையென்று சபதம்‌ பண்ணிக்‌ 
கொண்டார்கள்‌. இப்படிக்‌ கட்டுப்பாடு பண்ணிக்‌ 
கொண்டவர்கள்‌ நாற்பது பேருக்கு அதிகமாயிருந்‌ 
தார்கள்‌. அவர்கள்‌ பிரதான ஆசாரியர்களிடத்திலும்‌ 
மூப்பர்களிடத்திலும்‌ போய்‌: “நாங்கள்‌ பவுலைக்‌ கொலை 
செய்யுமளவும்‌ ஒன்றும்‌ புசிப்பதில்லையென்று உறுதி 
யான சபதம்‌ பண்ணிக்‌ கொண்டோம்‌. ஆனபடியினால்‌ 
நீங்கள்‌ ஆலோசனைச்‌ சங்கத்தாரோடே கூடப்போய்‌, 
அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய்‌ விசாரிக்க 
மனதுள்ளவர்கள்‌ போலச்‌ சேனாபதிக்குக்‌ காண்பித்து, 
அவர்‌ நாளைக்கு அவனை உங்களிடத்தில்‌ கூட்டிக்‌ 
கொண்டு வரும்படி அவரிடத்தில்‌ கேட்பிர்களாக. அவன்‌ 
கிட்ட வருகிறதற்குள்ளே நாங்கள்‌ அவனைக்‌ கொலை 
செய்ய ஆயத்தமாயிருப்போம்‌ என்றார்கள்‌. 





சங்கத்தின்‌ தலைவர்கள்‌ இந்தக்‌ கொலைக்‌ திட்டத்திற்கு 
ஒப்புக்‌ கொண்டதாக வசனம்‌ 20 குறிப்பிடுகின்றது. “நாற்பதுக்‌ 
கும்‌ அதிகமான மனிதர்கள்‌ மதத்தின்‌ பெயரால்‌ தேவபக்தி 
யுள்ள ஒரு யூதரைக்‌ கொலை செய்யும்படி சூழ்ச்சி செய்த 
போது எருசலேமானது நிச்சயமாகவே தேவனை விட்டு வெகு 
தொலைவில்‌ சென்றிருந்தது” மற்றும்‌ “பிரதான ஆசாரியர்களும்‌ 
மூப்பார்களும்‌ கூட அந்தக்‌ குற்றத்தில்‌ பங்கேற்றிருந்தார்கள்‌” 
என்ற வார்ரென்‌ வயர்ஸ்ப்‌ அவர்களின்‌ கூற்றை நாம்‌ ஒப்புக்‌ 
கொண்டாக வேண்டும்‌. அதிகாரங்கள்‌ 21 முதல்‌ 23 முடிய, 
உண்மையைக்‌ கண்டறிய முயன்ற தேவனற்ற ரோம சேனாதி 
பதியான கிலாவுதியு லீசியாவுக்கும்‌, மோசடி மற்றும்‌ அழிவைக்‌ 
கையாண்ட யூதமார்க்கத்‌ தலைவர்களுக்கும்‌ மத்தியில்‌ 
முற்றான முரண்பாடு நிலவியது. 

பவுல்‌ எவ்விதம்‌ அவர்களின்‌ சதி வலையிலிருந்து தப்பித்தார்‌ 
என்பதைப்‌ பிறகு பார்ப்போம்‌, ஆனால்‌ இவ்வேளையில்‌, 
எருசலேமில்‌ இருந்த யூதத்‌ தலைவர்கள்‌ சுவிசேஷத்தினால்‌ 
தங்கள்‌ இருதயம்‌ தொடப்பட முடியாது என்று நிரூபித்திருந்‌ 
குதை நான்‌ அடிக்கோடிட்டுக்‌ காட்டுகின்றேன்‌. அவர்கள்‌ 
தங்களைத்‌ தாங்களே நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய்த்‌ 
தீர்த்துக்‌ கொண்டார்கள்‌ (13:46ஐக்‌ காணவும்‌). 





114 


முடிவுரை 


எருசலேமில்‌ கடைசியாகப்‌ புறக்கணிக்கப்படுதலையும்‌, 
அதன்‌ முற்றான விளைவுகளையும்‌, இயேசு எதிர்பார்த்தார்‌. 
எருசலேமானது தனது பாவங்களுக்குத்‌ தண்டனையாக 
ரோமர்களால்‌ அழிக்கப்படப்‌ போவதாயிருந்தது (லூக்‌. 21:20); 
எருசலேமானது தேவனுடைய நித்திய திட்டத்திலிருந்து 
நீக்கப்பட்டதாயிருந்தது. கிணற்றண்டையில்‌ சமாரியப்‌ 
பெண்ணிடம்‌ இயேசு, “.. நீங்கள்‌ இந்த [கெரீசிம்‌] மலையிலும்‌ 
எருசலேமிலும்‌ மாத்திரமல்ல, எங்கும்‌ பிதாவைத்‌ தொழுது 
கொள்ளும்‌ காலம்‌ வருகிறது” (யோவான்‌ 4:21) என்று கூறினார்‌. 
இன்றைய நாட்களில்‌ நாம்‌ பூமிக்குரிய எருசலேம்‌ நகரைத்‌ 
தேடாமல்‌, “... சீயோன்‌ மலையினிடத்திற்கும்‌ ஜீவனுள்ள 
தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும்‌ ...” 
(எபி. 12:22) வந்துள்ளோம்‌. வேறு வார்த்தைகளில்‌ சொல்லுவ 
தென்றால்‌, இயேசு இப்பொழுது தமது இராஜ்யத்தை 
ஆளுகின்ற இடமான தேவனுடைய அரியணையிடம்‌ 
வந்துள்ளோம்‌. 

இப்பாடத்திலிருந்து நாம்‌ அநேக பாடங்களைப்‌ பெற 
முடியும்‌. அவைகளில்‌ ஒன்று, ஆயிரம்‌ வருட அரசாட்சி நண்பார்‌ 
கள்‌, தேவனுடைய வானகக்‌ திட்டங்களில்‌ எருசலேமுக்கு 
இன்னமும்‌ இடமுள்ளது, மற்றும்‌ அந்நகரானது ஒருநாளில்‌ 
மீண்டும்‌ தேவனுடைய மார்க்கத்தின்‌ மையமாகும்‌ என்று 
போதிக்கும்பொழுது தவறு செய்கின்றார்கள்‌. ஆயினும்‌ தனிப்‌ 
பட்ட வகையில்‌ இதை எடுத்துக்‌ கொண்டால்‌, நாம்‌ தேவனைப்‌ 
புறக்கணிப்பதில்‌ தொடர்ந்து நிலைத்திருந்தால்‌, ஒரு நேரத்தில்‌ 
அவர்‌ - முழுமையாகவும்‌, கடைசியாகவும்‌ - நம்மைப்‌ 














புறக்கணிப்பார்‌. “அடிக்கடிக்‌ கடிந்து கொள்ளப்பட்டும்‌ தன்‌ 
பிடரியைக்‌ கடினப்படுத்துகிறவன்‌ சடிதியில்‌ நாசமடைவான்‌” 
என்று ஞானி கூறினார்‌ (நீதி. 29:1). சுவிசேஷத்தைக்‌ 
கேள்விப்பட்டு அதற்குக்‌ கீழ்ப்படியும்‌ வாய்ப்பைத்‌ தேவன்‌ 
உங்களுக்குத்‌ தரும்‌ பொழுது, அந்த வாய்ப்பை நீங்கள்‌ 
மதிக்கவோ அல்லது புறக்கணிக்கவோ முடியும்‌. தேவனுடைய 
வழியை மதிப்பது என்பது விடுதலையையும்‌ களிப்பையும்‌ 
தரும்‌; புறக்கணித்தல்‌ என்பது அபாயத்திலும்‌ அழிவிலும்‌ 
முடியும்‌. தேவனுடைய வழியைத்‌ தொடர்ந்து புறக்கணித்தல்‌ 


112 





என்பது அவரைப்‌ பரியாசம்‌ செய்வதாகும்‌, ஆனால்‌ தேவன்‌ 
தம்மைப்‌ பரியாசம்‌ பண்ண வொட்டார்‌ (கலா. 6:7)! நீங்கள்‌ 
உங்கள்‌ வாழ்க்கையில்‌ இதுவரையிலும்‌ தேவனையும்‌ அவரது 
திட்டங்களையும்‌ புறக்கணித்திருந்தால்‌, இனியும்‌ அப்படிச்‌ 
செய்ய வேண்டாமென்று உங்களிடத்தில்‌ வேண்டிக்‌ கேட்டுக்‌ 


கொள்ளுகின்றேன்‌! 


குறிப்புகள்‌ 

!கடைசிக்‌ கூற்றானது அநேகமாக, இயேசுவின்‌ இரண்டாம்‌ வருகையைக்‌ 
குறிப்பதாயிருக்கலாம்‌. George E. Ladd, The Young Church: Acts of the Apostles (Nash- 
ville: Abingdon Press, 1964), 78. “Bobby Duncan, “Paul in the Temple and in Prison at 
Jerusalem,” Studies in Acts (Denton, Tx.: Valid Publications, 1985), 199-200. *Warren W. 
Wiersbe, Wiersbe’s Expository Outlines on the New Testament (Wheaton, 111.: Victor Books, 
1992), 341. “பவுல்‌ சனதெரீன்‌ சங்கத்தின்‌ உறுப்பினராய்‌ இருந்திருந்தாலும்‌, இல்லா 
விட்டாலும்‌, ஸ்தேவோனை விசாரிக்கையில்‌ அவர்‌ அங்கிருந்தார்‌ என்பது உறுதி. “இது 
சத்தமிடும்‌ கூட்டத்தாரின்‌ கவனத்தை கவருவதற்குச்‌ செயலூக்கமான வழிமுறை 
யாகும்‌. “கூட்டத்தை அளவிடுவதற்காக, ” அதாவது தாம்‌ யாரை அடையாளம்‌ காண 
முடியும்‌, அவர்களில்‌ இரக்கத்துடன்‌ பார்த்தது யார்‌ என்பவர்களைக்‌ கண்டு 
பிடிப்பதற்காக என்பது போன்றவைகள்‌ உள்ளடங்கிய மற்ற காரணங்களும்‌ கூட 
பவுல்‌ உற்றுப்‌ பார்த்ததற்குத்‌ தரப்படுகின்றது. சிலர்‌ அவரது பார்வையின்‌ நிலை 
என்றும்‌ கருதுகிறார்கள்‌. “மீண்டும்‌ ஒருமுறை பவுல்‌ தமது உரையைக்‌ கேட்ட 
யூதர்களுடன்‌ தம்மை அடையாளப்படுத்துவதில்‌ தொடங்கினார்‌. பவுல்‌ அவர்களை 
அதிக முறைப்படியான “சகோதரர்களே பிதாக்களே” (7:2ஐக்‌ கவனிக்கவும்‌) என்று 
அழைக்காதிருந்ததின்‌ மூலம்‌ சங்கத்தாரை அவர்‌ அவமானப்படுத்தினார்‌ என்று சிலர்‌ 
ஆலோசித்திருக்கின்றார்கள்‌; ஆனால்‌ பவுல்‌ தமது உயிரைக்‌ கரங்களில்‌ வைத்திருந்த 
அந்தக்‌ கூட்டத்தாரின்‌ மகழ்ச்சியின்மையை உடனடியாக நாடியிருப்பார்‌ என்பது 
ஏற்புடையதல்ல. “அப்‌. 24:16; 2 கொரி. 1:12; 1 தீமோ. 3:9 ஆகிய வசனங்களையும்‌ 
காணவும்‌. பவுல்‌, தாம்‌ பாவமில்லாதவராயிருந்தார்‌ என்று கூறவில்லை. 
மனச்சாட்சியானது சரியான வழி நடத்துதலினால்‌ அவரை சரியான வழியில்‌ 
நடத்தியது - வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, அது அவர்‌ பெற்ற சரியான 
போதனைகளின்‌ அளவுக்குத்‌ தக்கதாகவே இருந்தது. “அப்போஸ்தலருடைய 
நடபடிகள்‌, பாகம்‌ 1” இதழில்‌ “மனச்சாட்சி” என்ற சிறப்புக்‌ கட்டுரையைக்‌ 
காணவும்‌. பவுல்‌ எப்பொழுதுமே தாம்‌ சரியானது என்று நினைத்ததின்படி 
வாழ்ந்திருந்ததாக மட்டுமே கூறினார்‌. கிறிஸ்தவர்களை அவர்‌ துன்பப்படுத்திய 
பொழுது கூட, அவர்‌ தேவனுக்கு ஒரு ஊழியம்‌ செய்ததாகவே நினைத்தார்‌ (26:9). 
இவ்வசனமானது, “ஒருவர்‌ தம்முடைய மனச்சாட்சியின்படி வாழ்வது” மட்டுமே 
தேவனைப்‌ பிரியப்படுத்துவதற்குப்‌ போதாது என்பதை நிலைநாட்டுவதற்கு உதவக்‌ 
கூடிய மிகச்‌ சிறந்த வசனம்‌ ஆகும்‌. “பவுலுக்குப்‌ பதில்‌ கூறுவதைக்‌ காட்டிலும்‌ அவரை 
அடிப்பதென்பது பிரதான ஆசாரியருக்கு மிகவும்‌ சுலபமாயிருந்தது - ஏனென்றால்‌, 
அவருக்கு (பவுலுக்கு) எதிராகக்‌ கொண்டு வரக்கூடிய நிரூபணமான குற்றச்சாட்டு 
எதுவும்‌ பிரதான ஆசாரியரிடம்‌ இருந்ததில்லை. இயேசுவும்கூட விசாரிக்கப்பட்ட 
போது வாயில்‌ அடிக்கப்பட்டார்‌ (யோவா. 18:22). “இவர்‌ தாம்‌ பணக்காரராய்‌ ஆக 
வேண்டும்‌ என்பதற்காக தமது சொந்த ஆசாரியர்களுக்குரிய தசம பாகத்தில்‌ இருந்து 


116 


களவாடிக்‌ கொண்டிருந்தார்‌, மற்றும்‌ தாம்‌ அதிகாரத்தில்‌ நிலைத்திருக்க வேண்டும்‌ 
என்பதற்காக மக்களைக்‌ கொலை செய்து கொண்டிருந்தார்‌. 

"Willam Barclay, The Acts of the Apostles, The Daily Study Bible Series, rev. ed. 
(Philadelphia: Westminster Press, 1976), 164. பிரதான ஆசாரியர்‌ எப்படி நடந்து 
கொள்ள வேண்டும்‌ என்று எபிரெயர்‌ 5:1, 2ல்‌ கூறப்பட்டுள்ளது. “Bay, 164. “இது, 
வசனம்‌ 3ன்‌ முற்பகுதியைப்‌ பவுல்‌ ஏவுதலினால்‌ பேசினார்‌ என்று அர்த்தப்படுத்து 
கின்றதா? பவுல்‌, வசனம்‌ 3ன்‌ பிற்பகுதிக்காகப்‌ பிறகு மன்னிப்புக்‌ கேட்டிருப்பதால்‌, 
வசனம்‌ 3ல்‌ உள்ள பவுலின்‌ கூற்றில்‌ ஒரு பகுதி ஏவுதல்‌ பெற்றதாகவும்‌ இன்னொரு 
பகுதி ஏவுதலற்றதாகவும்‌ இருந்தது என்பதை நம்புவது கடினமாகின்றது. 
அநேகமாகப்‌ பவுல்‌, தேவனுக்குக்‌ கீழ்ப்படியாதவர்கள்‌ அனைவரும்‌ கடைசியில்‌ 
தேவனால்‌ தண்டிக்கப்படுவார்கள்‌ என்ற வேதவசனத்திற்குப்‌ பழக்கமானவர்கள்‌ 
யாவரும்‌ அறிந்துள்ள பொதுவான சத்தியத்தையே இங்கு கூறியிருந்திருப்பார்‌. 
பிரதான ஆசாரியர்‌ பவுலைச்‌ செசரியா வரையிலும்‌ கூடத்‌ துரத்திச்‌ சென்றதில்‌ இந்த 
வெறுப்புணர்வு காணப்படுகின்றது (24:1; 25:2, 3ஐயும்‌ காணவும்‌). 'லூக்கா 20:27ஜக்‌ 
காணவும்‌. “நான்‌ பரிசேயன்‌” என்ற பவுலின்‌ வார்த்தையைச்‌ சிலர்‌ மறுத்துள்ளனர்‌. 
பின்வருவனவற்றைக்‌ கவனத்தில்‌ கொள்ளுங்கள்‌: (1) பரிசேயர்களின்‌ நிலைப்‌ 
பாட்டில்‌ பாராட்டுதற்குரியதைப்‌ பவுல்‌ குறிப்பிட்டார்‌; அவர்‌ நிச்சயமாகவே 
இயேசுவால்‌ கண்டனம்‌ பண்ணப்பட்ட பரிசேயரின்‌ தவறான பயன்பாடுகளைக்‌ 
குறிப்பிடவில்லை. (2) அவர்‌ தாம்‌ வளர்க்கப்பட்ட விதம்‌ பற்றி வலியுறுத்தினார்‌ 
(26:5). பவுலைப்‌ பொறுத்தமட்டில்‌ தாம்‌ பரிசேயராக வளர்க்கப்பட்ட விதத்தை 
விட்டு விட்ட வராகவே இருந்தார்‌ (பிலி. 3:1-11), ஆனால்‌ அது அவரது கடந்த 
காலத்தின்‌ திட்டவட்ட மான ஒரு பகுதியாகவே இருந்தது. (நான்‌ [டேவிட்‌ ரோப்பர்‌] 
என்னை ஒரு “014௦” [Oklahoman] என்றே குறிப்பிடுவதுண்டு, ஆனாலும்‌ கடந்த 28 
ஆண்டுகளில்‌ 4 ஆண்டுகள்‌ மட்டுமே அங்கே நான்‌ வாழ்ந்திருக்கின்றேன்‌.) '““மகனு 
மாய்‌ இருக்கிறேன்‌” என்பது “இயல்பில்‌ பங்கேற்றுள்ளவனாயிருக்கிறேன்‌”” 
என்பதைக்‌ குறிக்கின்ற எபிரெய விளக்கமாகும்‌. ஆகையால்‌, “பரிசேயரின்‌ மகனு 
மாயிருக்கிறேன்‌” என்ற வார்த்தைகள்‌, பவுலின்‌ முன்னோர்கள்‌ பரிசேயராயிருந்த 
தையோ அல்லது “பரிசேயர்‌” என்ற வார்த்தையில்‌ பொதிந்துள்ள மறைவான 
கருத்துக்கள்‌ யாவற்றையுமோ அர்த்தப்படுத்தக்‌ கூடும்‌. "பவுல்‌ சத்தமிட்டுச்‌ 
சொன்னார்‌ என்ற உண்மையானது, கூட்டம்‌ கூச்சலுடையதாய்‌ இருந்தது 
என்பதைச்‌ சுட்டிக்காட்டுகின்றது. ஒருவேளை அவர்கள்‌ பவுலைத்‌ தாக்கக்கூடிய 
நிலையில்‌ கூட இருந்திருக்கலாம்‌. “பரிசேயர்கள்‌ பவுலுக்கெதிரான தங்கள்‌ சொந்த 
முறைப்பாடுகள்‌ கொண்டிருந்தார்கள்‌, ஆனால்‌ உயிர்த்தெழுதலைப்‌ பற்றிய அவரது 
கூற்றிலோ அல்லது அவர்‌ பரலோக தரிசனம்‌ ஒன்றைப்‌ பெற்றிருப்பார்‌ என்பதிலோ 
கூட அவர்கள்‌ “தவறு ஒன்றையும்‌ கண்டு பிடிக்க” முடியாதிருந்தது. வசனம்‌ 9ன்‌ 
முடிவில்‌ KIVயில்‌ (தமிழில்‌ கூட) “நாம்‌ தேவனுடனே போர்‌ செய்வது தகாது” என்று 
சேர்க்கப்பட்டுள்ளது. சிறந்த கைப்‌ பிரதியில்‌ இவ்வார்த்தைகள்‌ காணப்படவில்லை. 
அநேகமாய்‌ இவைகள்‌ பரிசேயர்களின்‌ முந்திய வார்த்தைகளின்‌ (5:39) 
பிரதிபலிப்டாய்‌ இருக்கலாம்‌. 

2lThis idea was adapted from J. W. McGarvey, New Commentary on Acts of Apostles, 
vol. 2 (Delight, Ark.: Gospel Light Publishing Co., n.d.), 226. “நீதிமொழிகள்‌ 6:12-15; 
ரோமர்‌ 1:24, 26, 28; மற்றும்‌ எபிரெயர்‌ 6:6 ஆகியவற்றையும்‌ காணவும்‌. 





117 


நம்ாிக்கை மறுாமாரம்‌ 
தூண்டப்பம்1து 
[25-11-55] 


நம்பிக்கையை இழந்து போவதென்பது துன்பகரமான 
தாகும்‌. தனிநபர்கள்‌ தங்களின்‌ உடல்‌ நலம்‌ தேறும்‌, தாங்கள்‌ 
நேசிக்கும்‌ ஒருவரின்‌ உடல்‌ நலம்‌ சீரடையும்‌, தங்களின்‌ 
துணைவர்‌ மறுபடியும்‌ தன்னிடம்‌ வருவார்‌ என்ற நம்பிக்‌ 
கையை இழந்திருந்த வேளைகளில்‌ நான்‌ அவர்களுடன்‌ 
இருந்திருக்கின்றேன்‌. அவர்களின்‌ தோள்கள்‌ தளர்ந்து போவ 
தையும்‌, அவர்களின்‌ முகங்கள்‌ தொய்ந்து போவதையும்‌, அவர்‌ 
களின்‌ விழிகள்‌ நிலைகுத்திப்‌ போவதையும்‌ நான்‌ கண்டிருக்‌ 
கின்றேன்‌. நம்பிக்கையே நம்மை இயங்கச்‌ செய்வதாயிருக்கும்‌ 
போது, “நம்பிக்கை வைப்பதற்கு ஒன்றுமில்லை” என்று முடிவு 
செய்வது அழிவுக்குரியதாகும்‌ (யோபு 6:11; NCV). 

ஒரு காலத்தில்‌, பவுல்‌ ரோமாபுரி செல்வதில்‌ நம்பிக்கையா 
யிருந்தார்‌ (அப்‌. 19:21; ரோமர்‌ 12:22-29), அனால்‌ அந்த 
நம்பிக்கை நசுக்கப்பட்டிருந்தது, எருசலேமுக்கு அவர்‌ வந்த சில 
நாட்களிலேயே அவர்‌ தாக்கப்பட்டு, கைது செய்யப்பட்டி 
ருந்தார்‌. இப்பொழுது அவர்‌ சிறையில்‌ இருந்தார்‌, யூதர்கள்‌ 
அவரைக்‌ கொலை செய்யத்‌ திட்டமிட்டார்கள்‌. இது ஒரு 
நம்பிக்கையற்ற சூழ்நிலையாகக்‌ காணப்பட்டது: அவர்‌ 
சிறையில்‌ இருந்தால்‌, அவருக்கு ஊழியம்‌ இல்லை; அவார்‌ 
விடுவிக்கப்பட்டால்‌ நிச்சயமாகவே அவர்‌ கொலை செய்யப்‌ 
படுவார்‌. ரோமாபுரியைச்‌ சென்றடையலாம்‌ என்ற அவரது 
நம்பிக்கை விட்டுவிட்டு எரிந்து பின்பு குறைந்து போயிற்று. 

இந்தப்‌ பாடமானது பவுலின்‌ நம்பிக்கை மறுபிறப்படைந்த 
தைப்‌ பற்றியதாகும்‌ - மற்றும்‌ இப்பாடம்‌, உங்களுடைய 
மற்றும்‌ என்னுடைய மறைந்து தேயும்‌ நம்பிக்கைகள்‌ உயிர்த்‌ 
தெழுப்பப்‌ படலாம்‌ என்பதைப்‌ பற்றியதும்‌ ஆகும்‌.' 


118 


தேவனுடைய வாக்குத்தத்தம்‌ 
(23:11) 

23:10ல்‌ பவுல்‌ சனதெரீன்‌ சங்கத்தாரின்‌ பிடியிலிருந்து 
மீட்கப்பட்டி ருந்தார்‌: “மிகுந்த கலகம்‌ உண்டானபோது, பவுல்‌ 
அவர்களால்‌ பீறுண்டு போவனென்று சேனாதிபதி பயந்து, 
போர்ச்‌ சேவகர்‌ போய்‌, அவனை அவர்கள்‌ நடுவிலிருந்து 
இழுத்துக்‌ கோட்டைக்குக்‌ கொண்டு போகும்படி கட்டளை 
யிட்டான்‌.” 

இந்தப்‌ பாடமானது பவுல்‌ தமது சிறையறையில்‌ தனிமை 
யாய்‌ இருப்பதிலிருந்து தொடங்குகின்றது. அது இருட்டா 
யிருந்தது, ஆனால்‌ பவுலினால்‌ தூங்க முடியாதிருந்தது. 
0. கேம்ப்பெல்‌ மார்கன்‌ அவர்கள்‌, அந்த இரவை, “பவுலின்‌ 
வாழ்க்கையிலேயே ... மிகுந்த இருளாயிருந்த ஒன்று” என்று 
அழைத்தார்‌. கும்பலானது அவரை அடித்திருந்த காயங்களின்‌ 
வலியை ஆலோசனைச்‌ சங்க அறைகளில்‌ அவர்‌ பெற்ற அடி 
யானது இன்னும்‌ அதிகமாய்க்‌ கீவிரப்படுத்தியது, அது அவருக்‌ 
குப்‌ புதிய வலிகளையும்‌, துன்பங்களையும்‌ கொடுத்திருந்தது. 
இருப்பினும்‌, அவரது இருதயத்தில்‌ ஏற்பட்டிருந்ததே மாபெ 
ரும்‌ வேதனையாயிருந்தது. 

பவுலின்‌ மனநிலையைப்‌ பற்றி லூக்கா எதுவும்‌ கூறவில்லை, 
ஆனால்‌ அதைப்‌ பற்றிக்‌ கட்டியெழுப்புவது ஒன்றும்‌ கடின 
மானதல்ல:” அவர்‌ தைரியமற்றவராய்ப்‌ போயிருக்க வேண்டும்‌; 
கிறிஸ்தவா்களுக்கு மத்தியில்‌ இருந்த உறவுகளை மேம்படுத்த 
அவர்‌ கொண்டிருந்த வளமான திட்ட மானது ஒன்றுமற்றதாகி 
விட்ட தென்பது உறுதி. அவர்‌ நிச்சயமாகவே நம்பிக்கையிழந்து 
போயிருந்தார்‌; அவர்‌, தமது சகயூதர்கள்‌ தாம்‌ கூறுவதைக்‌ 
கேட்பார்கள்‌ என்று நம்பியிருந்தார்‌, ஆனால்‌ அவர்கள்‌ 
அவ்வாறு செய்ய மறுத்துவிட்டார்கள்‌. அவர்‌ சந்தேகம்‌ 
நிறைந்தவராயிருக்க வேண்டியதாயிற்று; அவர்‌ ரோமாபுரி 
செல்வதற்கு வழியே இல்லை என்பதாகக்‌ காணப்பட்டது. 
அவரது இருதயத்தின்‌ நம்பிக்கை உலர்ந்து போயிருந்தது. 

இருப்பினும்‌, நம்பிக்கையை மறுபடியும்‌ தூண்டுவதில்‌ 
கர்த்தர்‌ மகாபெரியவராய்‌ இருக்கின்றார்‌. தமஸ்குவுக்குச்‌ 
செல்லும்‌ சாலையில்‌ பவுலுக்குக்‌ கர்த்தர்‌ தரிசனமான போது, 
தாம்‌ மறுபடியும்‌ அவ்வப்போது மீண்டும்‌ தோன்றுவதாக 

















119 


அவருக்கு வாக்குத்தத்தம்‌ செய்திருந்தார்‌ (26:16). இதற்கு முன்பு 
பவுலின்‌ உற்சாகம்‌ குன்றிப்‌ போய்‌, அவரருகில்‌ அபாயம்‌ 
இருந்தபோது குறைந்தபட்சம்‌ இருமுறை கர்த்தர்‌ தம்முடைய 
வாக்குத்தத்தத்தைக்‌ காப்பாற்றியிருந்தார்‌ (22:17-21; 18:9, 10). 
இப்பொழுது கர்த்தர்‌ மறுபடியும்‌ அவரிடத்தில்‌ வந்தார்‌: [பவுல்‌ 
சனதெரீன்‌ சங்கத்தின்‌ முன்பு நின்ற] “அன்று இராத்திரியிலே 
கர்த்தர்‌ பவுலின்‌ அருகே” நின்று: 'பவுலே, திடன்‌ கொள்‌; நீ 
என்னைக்‌ குறித்து எருசலேமிலே சாட்சிகொடுத்ததுபோல 
ரோமாவிலும்‌ சாட்சிகொடுக்கவேண்டும்‌: என்றார்‌” (23:11). 

பவுலின்‌ வேதனையைக்‌ கர்த்தர்‌ உணர்ந்து (எபி. 4:15) 
ஒவ்வொரு வலியைப்‌ பற்றியும்‌ அக்கறை எடுத்துக்‌ கொண்டார்‌. 
சூழ்நிலை எப்படி மாறிற்று என்பதைப்‌ பற்றிப்‌ பவுல்‌ நம்பிக்கை 
யிழந்து போயிருந்தார்‌, எனவே இயேசு தைரியத்தை 
அவருக்குக்‌ கொண்டு வந்தார்‌: அவர்‌, “இடன்‌ கொள்‌” (165) 
என்று கூறினார்‌. வார்ரென்‌ வயர்ஸ்ப்‌ அவர்கள்‌ பின்வருமாறு 
கூறினார்‌: 








இந்த வார்த்தைகளை இயேசு தாம்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
ஊழியம்‌ செய்தபோது அடிக்கடி பேசியுள்ளார்‌. அவர்‌ 
இவைகளைத்‌ திமிர்வாதக்காரரிடத்திலும்‌ (மத்‌. 9:2), 
பெரும்பாடுள்ள ஒரு பெண்ணிடத்திலும்‌ (மத்‌. 9:22) 
பேசியிருந்தார்‌. புயலின்‌ போது தமது சீஷர்களிடத்திலும்‌ 
(மத்‌. 14:27) மற்றும்‌ மறுபடியும்‌ அவர்களிடத்தில்‌ மேல்‌ 
வீட்டிலும்‌ (யோவா. 16:33) கூறியிருந்தார்‌. தேவனுடைய 
மக்கள்‌ என்ற வகையில்‌ நாம்‌ கடினமான வேளைகளில்‌ 
எப்பொழுதுமே திடன்‌ கொள்ள முடியும்‌, ஏனென்றால்‌, 
கர்த்தர்‌ எப்பொழுதும்‌ நம்முடன்‌ இருந்து நாம்‌ அதைக்‌ 
கடந்து வரும்படி செய்கின்றார்‌. 


பவுல்‌ தமது சக யூதர்கள்‌ தம்‌ கருத்தை ஏற்றுக்கொள்ளும்‌ 
படி செய்ய முடியாமல்‌ போயிற்று என்று நினைத்ததால்‌ 
நம்பிக்கையிழந்தார்‌, எனவே இயேசு அவருக்குப்‌ பாராட்டுரை 
யொன்றைக்‌ கொடுத்தார்‌: “நீ என்னைக்‌ குறித்து எருசலேமில்‌ 
சாட்சி கொடுத்தாய்‌.” மனம்‌ மாற்றுவதல்ல ஆனால்‌ பிரசங்‌ 
கிப்பதே அவரது பணியாக இருந்தது. அது நடந்தேறியிருந்தது, 
கர்த்தர்‌ அவரது முயற்சிகளை ஒப்புக்‌ கொண்டார்‌. 
தெளிவாய்த்‌ தெரியும்‌ “வெற்றி” என்பது மட்டுமே நாம்‌ 





120 


கர்த்தரைப்‌ பிரியப்‌ படுத்துகிறோம்‌ என்று சுட்டிக்காட்டு 
வதாகாது. நமக்குத்‌ தரப்பட்ட கட்டளையை உண்மையாய்‌ 
நாம்‌ நிறைவேற்றினால்‌, நாம்‌ கர்த்தரைப்‌ பிரியப்படுத்து 
கிறவர்களாய்‌ இருப்போம்‌. 

எதிர்‌ காலத்தைப்‌ பற்றிப்‌ பவுல்‌ சந்தேகம்‌ கொண்டிருந்தார்‌, 
எனவே இயேசு அவருக்கு முன்பாக நம்பிக்கையின்‌ வார்த்தை 
களை வைகத்கார்‌: *.. நீ .. ரோமாவிலும்‌ சாட்சி கொடுக்க 
வேண்டும்‌.” பவுல்‌, தாம்‌ நிச்சயமாகவே ரோமாபுரி செல்லு 
வோம்‌ என்பதை முதன்முறையாக அறிந்தார்‌. எருசலேமில்‌ 
அவருக்கு “கட்டுகளும்‌ உபத்திரவங்களும்‌” வைக்கப்பட்டிருந்‌ 
ததை ஆவியானவர்‌ அவருக்கு அறிவித்திருந்தார்‌ (20:22, 23), 
ஆனால்‌ அதற்கப்பால்‌ ஆவியானவர்‌ வேறெதுவும்‌ கூறியிருந்த 
தில்லை. இப்பொழுது, ரோமாபுரிக்குச்‌ செல்ல அவருக்குப்‌ 
பாதை அடைபட்டதாகக்‌ காணப்பட்ட பொழுது, கர்த்தர்‌ 
அந்தத்‌ தலைநகர்‌ செல்ல அவருக்கு (பவுலுக்கு) மிகச்‌ சிறந்த 
நெடுஞ்சாலையொன்றைத்‌ திறந்து விட்டார்‌! 

கர்த்தர்‌ பவுலுக்கு ஆறுதலையோ, விடுதலையையோ 
அல்லது வெற்றியையோ வாக்குத்தத்தம்‌ செய்யவில்லை. பவுல்‌ 
ரோமாபுரி செல்லுவார்‌ என்று மட்டுமே அவர்‌ வாக்குத்தத்தம்‌ 
செய்தார்‌ - ஆனால்‌ அது ஒன்று மட்டுமே அந்த அப்போஸ்‌ 
குலருக்குத்‌ தேவையாயிருந்தது. தரிசனம்‌ மங்கியபோது, 
பவுலின்‌ உடல்‌ இன்னமும்‌ வலித்தது மற்றும்‌ அவர்‌ இன்னமும்‌ 
சிறைச்‌ சுவர்களால்‌ சூழப்பட்டிருந்தார்‌. இன்னமும்‌ அவர்தாம்‌ 
ரோமாபுரிக்கு எவ்விதம்‌ செல்ல முடியும்‌ என்பது பற்றிய 
கருத்து எதுவும்‌ இல்லாமலேயே இருந்தார்‌, ஆனால்‌ இவைகள்‌ 
எதுவுமே ஒரு பொருட்டல்ல. இப்பொழுது அவர்‌ கர்த்தரின்‌ 
வாக்குத்தத்தைப்‌ பெற்றிருந்தார்‌! நீரு பூத்த நெருப்பாயிருந்த 
பவுலின்‌ எதிர்பார்ப்பை கர்த்தர்‌ விசிறி விட்டார்‌; நம்பிக்கை 
யின்‌ தழல்கள்‌ பவுலின்‌ நெஞ்சிலே மீண்டும்‌ ஒருமுறை 
கொழுந்து விடத்‌ தொடங்கின! 

இரவு இருளாயிருக்கும்‌ பொழுது, நம்பிக்கை முற்றிலுமாய்‌ 
அற்றுப்‌ போகும்‌ பொழுது, கர்த்தர்‌ நமது நம்பிக்கையை 
மறுபடியும்‌ தூண்டிவிட முடியும்‌. இல்லை, கர்த்தர்‌ நமக்குத்‌ 
ஒவ்வொரு கனவிலும்‌ உணர்த்துவதோ இல்லை. இருப்பினும்‌, 
அவர்‌ நமக்கு திடப்படுத்தும்‌, பாராட்டும்‌, நம்பிக்கையூட்டும்‌ 




















121 


ஒரு செய்தியைக்‌ கொடுக்கின்றார்‌: “கர்த்தருக்குக்‌ காத்திரு; 
அவர்‌ உன்‌ இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார்‌; ...” (சங்‌. 27:14) 
என்பதே அவரது திடப்படுத்தும்‌ செய்தியாகும்‌. “நல்லது, உத்த 
மமும்‌ உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, ...” (மத்‌. 25:21; KIV) 
என்பதே அவரது பாராட்டுதலின்‌ செய்தியாகும்‌. “நாம்‌ 
எதையாகிலும்‌ அவருடைய சித்தத்தின்படி கேட்டால்‌, அவர்‌ 
நமக்குச்‌ செவி கொடுக்கிறாரென்பதே அவரைப்‌ பற்றி நாம்‌ 
கொண்டிருக்கிற தைரியம்‌” (1 யோவா. 5:14) என்பதே அவரது 
நம்பிக்கையின்‌ செய்தியாகும்‌. நமது வாழ்வின்‌ ஒவ்வொரு 
விஷயமும்‌ சரியற்றதாய்‌ இல்லாதிருக்கலாம்‌, ஆனால்‌ இது 
சரியானதாகும்‌: தேவன்‌ நம்மை நேசித்து பராமரிக்கின்றார்‌, 
நமது வாழ்க்கையில்‌ நடைபெறும்‌ யாவற்றையும்‌, “அவரது 
தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்த்‌ தம்மிடத்தில்‌ 
அன்புகூருகிறவர்களுக்கு சகலமும்‌ நன்மைக்கேதுவாக 
நடக்கிறது” (ரோமர்‌ 8:28)! 

நமது வரலாறு இன்னமும்‌ முடிவடையவில்லை. கர்த்தரின்‌ 
வாக்குத்தத்தமானது உடனடியாகக்‌ கடுமையான சோதனைக்‌ 
குள்ளாயிற்று. 








தேவனுடைய அருளிரக்கம்‌ 
(23:12-35) 


சூழ்ச்சியொன்று ஏற்படுத்தப்பட்டது (வ. 12-15) 

கர்த்தர்‌ பவுலினிடத்தில்‌ அவரது எகிர்காலம்‌ பற்றிப்‌ 
பேசியிருந்தது போலவே, அந்த அப்போஸ்கலரின்‌ எதிரிகள்‌ 
பவுலுக்கு ஒரு எதிர்காலம்‌ இருப்பதைத்‌ தடுப்பது எப்படி என்று 
ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள்‌. புறஜாதியாரின்‌ மண்ட பத்தி 
லும்‌, மறுபடி ஆலோசனைச்‌ சங்கத்தின்‌ அறைகளிலும்‌ அவர்‌ 
தங்களின்‌ விரல்களிலிருந்து தப்பி விட்டதால்‌ ஆத்திரமடைந்த 
அவர்கள்‌, தாங்கள்‌ மிகச்‌ சிறந்ததென்று எண்ணிய ஒரு திட்டம்‌ 
தட்டினார்கள்‌: “விடியற்காலமானபோது, யூதரில்‌ சிலர்‌ 
ஒருமித்து, தாங்கள்‌ பவுலைக்‌ கொலை செய்யுமளவும்‌ புசிப்பது 
மில்லை குடிப்பதுமில்லையென்று சபதம்‌ பண்ணிக்‌ கொண்‌ 
டார்கள்‌.* இப்படிக்‌ கட்டுப்பாடு பண்ணிக்‌ கொண்டவர்கள்‌ 








122 


நாற்பது பேருக்கு அதிகமாயிருந்தார்கள்‌” (வ. 12, 13). அவர்களு 
டைய சபதமானது பின்வருமாறு இருந்திருக்கலாம்‌: “நாம்‌ 
பவுலைக்‌ கொலை செய்யுமுன்‌ உண்டாலோ அல்லது குடித்‌ 
தாலோ, கர்த்தர்‌ நமக்கு இன்னும்‌ அதிகமாய்ச்‌ செய்யட்டும்‌.” 
இப்படிப்பட்ட கொலை நோக்கமொன்றின்‌ தொடர்பாகக்‌ 
கர்த்தருடைய நாமம்‌ தொழப்பட்டது பற்றி நாம்‌ அதிர்ச்சி 
யடைகின்றோமா? இயேசு தம்மைப்‌ பின்பற்றுபவர்களுக்கு, 


66 


. உங்களைக்‌ கொலை செய்கிறவன்தான்‌ தேவனுக்குத்‌ 





தொண்டு செய்கிறவனென்று நினைக்குங்‌ காலம்‌ வரும்‌” 
(யோவா. 16:2; NIV) என்று வாக்குத்தத்தம்‌ செய்திருந்தார்‌. 

இந்த சபதத்தில்‌ தங்களை ஈடுபடுத்திக்கொண்ட நாற்‌ 
பதுக்கு அதிகமான யூதர்கள்‌ யார்‌? அவர்கள்‌ இருபது ஆண்டு 
களுக்கு முன்பாகப்‌ பவுலைக்‌ கொலை செய்ய முயற்சித்திருந்த 
(கிரேக்க) யூதார்களா (9:29)? அவர்கள்‌ ஒரு சில நாட்களுக்கு 
முன்பு கலகத்தைத்‌ தொடங்கியிருந்த ஆசியா நாட்டு யூதார்களா 
(21:27)? அவர்கள்‌ சங்கத்தில்‌ பவுல்‌ ஆவேசப்பட்டிருந்த 
சதுசேயார்களிலிருந்து வந்தவார்களா? (23:6-9) - அல்லது 
குறைந்தபட்சம்‌ சதுசேயார்களின்மேல்‌ பட்சமானவர்களா? 
யூதர்களில்‌ பவுலின்‌ எதிரிகளாய்‌ இருந்தவர்கள்‌ திரளாய்‌ 
இருந்ததால்‌ ஒருவேளை இவர்கள்‌ யாவரும்‌ மற்றும்‌ இன்னும்‌ 
அதிகமானவர்களும்‌ இதில்‌ ஈடுபட்டிருந்திருக்கலாம்‌. 

அவர்களுடைய சூழ்ச்சிக்கு சனதெரீன்‌ சங்கத்தாரின்‌ 
ஒத்துழைப்பு தேவைப்பட்டது, ஆனால்‌ பிரதான ஆசாரியார்‌ 
மற்றும்‌ அவரது நண்பர்களின்‌ இரத்தக்‌ கறை படிந்த மதிப்பை 
அறிந்த அவர்கள்‌, தங்களின்‌ கொலைத்‌ திட்டம்‌ குறித்து 
அவர்களை அணுகத்‌ தயங்கவில்லை. 








அவர்கள்‌ பிரதான ஆசாரியர்களிடத்திலும்‌ மூப்பர்களி 
டத்திலும்‌ போய்‌: நாங்கள்‌ பவுலைக்‌ கொலை 
செய்யுமளவும்‌ ஒன்றும்‌ புசிப்பதில்லையென்று உறுதி 
யான சபதம்‌ பண்ணிக்கொண்டோம்‌. ஆனபடியினால்‌ 
நீங்கள்‌ ஆலோசனைச்‌ சங்கத்தாரோடே கூடப்‌ போய்‌, 
அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய்‌ விசாரிக்க” 
மனதுள்ளவர்கள்போலச்‌ சேனாபதிக்குக்‌ காண்பித்து, 
அவர்‌ நாளைக்கு அவனை உங்களிடத்தில்‌ கூட்டிக்‌ 
கொண்டு வரும்படி அவரிடத்தில்‌ கேட்பிர்களாக. அவன்‌ 
கிட்ட வருகிறதற்குள்ளே நாங்கள்‌ அவனைக்‌ கொலை 


123 


செய்ய ஆயத்தமாயிருப்போம்‌ என்றார்கள்‌ (வ. 14, 15). 


சூழ்ச்சி மிக எளியதாய்‌ இருந்தது. சங்கத்தாரின்‌ பிரதிநிதி 
யொருவர்‌ ரோம சேனாதிபதியினிடம்‌ சென்று முந்திய நாள்‌ 
கலகத்திற்காக மன்னிப்புக்‌ கேட்டுக்‌ கொண்டு, அந்தக்‌ கலகம்‌ 
மறுபடியும்‌ ஏற்படாது என்ற உறுதியுடன்‌ இன்னொரு 
வாய்ப்பைக்‌ கேட்க வேண்டும்‌. பவுலின்‌ குற்றம்‌ என்ன என்பது 
பற்றி அந்த அதிகாரி இன்னமும்‌ குழம்பிக்‌ கொண்டிருந்ததால்‌, 
உண்மையைக்‌ கண்டு பிடிப்பதற்காக அவர்‌ இன்னொரு 
வாய்ப்பை அநேகமாய்‌ வரவேற்பார்‌. சூழ்ச்சிக்காரர்கள்‌ 
நாற்பது பேரும்‌ தங்கள்‌ ஆடை மடிப்பிற்குள்‌ கூர்மையான 
குறுவாள்களை வைத்துக்‌ கொண்டு தேவாலயத்தின்‌ கூட்டத்‌ 
இற்குள்‌ கலந்திருப்பார்கள்‌. சிறு குழுவான படைவீரர்கள்‌” 
சூழப்‌ பவுல்‌ புறஜாதியார்‌ மண்டபத்தின்‌ வழியாக விரைவாய்‌ 
அழைத்து வரப்படுகையில்‌, கொலைகாரர்கள்‌ அவரைச்‌ 
சூழ்ந்து, கத்திகளைப்‌ பாய்ச்சுவார்கள்‌. ஒரு கணத்தில்‌ பவுலின்‌ 
இரத்தம்‌ அவரது பாதுகாப்பாளர்கள்‌ மற்றும்‌ கொலைகாரர்கள்‌ 
ஆகியோரின்‌ இரத்தத்துடன்‌ கலந்து நடைபாதையில்‌ சிந்தும்‌. 
இந்தச்‌ செயல்‌ திட்டமானது சங்கத்தாருக்கு அறிவிக்கப்பட்டு, 
பிரதான ஆசாரியர்‌ தமது தலையைக்‌ குலுக்கி, ஆலய மண்டபங்்‌ 








களில்‌ இப்படிப்பட்ட செயல்‌ நடப்பது பற்றிய அவர்‌ பயத்தை 
அறிவித்து, சபையைக்‌ கலைப்பார்‌. இது நிச்சயமாகவே 
வெற்றியடையக்‌ கூடிய சூழ்ச்சியாகும்‌. 

ஞானியான மனிதர்‌, “கர்த்தருக்கு விரோதமான ஞானமு 
மில்லை, புத்தியுமில்லை, ஆலோசனையுமில்லை” (நீதி. 21:30; 
NIV) என்று அறிவித்திருந்தார்‌ - மற்றும்‌ பவுல்‌ ரோமாபுரியைச்‌ 
சென்று சேருவார்‌ என்று இயேசு உறுதியளித்திருந்தார்‌. பின்பு, 
எப்படி இந்தச்‌ சூழ்ச்சியானது விலக்கப்பட முடியும்‌? பவுல்‌ 
அற்புதமாய்த்‌ தப்பிக்க கர்த்தர்‌ ஏற்பாடு செய்வாரா? 
அற்புதமாய்ச்‌ சிறைச்சாலை திறப்பதில்‌ தேவன்‌ தம்மைக்‌ கை 
தேர்ந்தவராய்‌ நிரூபித்திருந்தார்‌ (அப்‌. 5:19; 12:7; 16:26). அப்‌. 
23ல்‌ இது கர்த்தருடைய ஏற்பாடாய்‌ இருக்கவில்லை. மாறாகப்‌ 
பவுல்‌ தேவனுடைய ஆருளிரச்கமுள்ள அக்கறையினால்‌ 
பாதுகாக்கப்படுவார்‌. 





தேவனுடைய அருளிரக்கம்‌ பற்றிய வேதாகம உபதேச 


124 


மானது எவ்வித மாறுபாடுமின்றி நமது நம்பிக்கையை 
அதிகரிக்கும்‌. 6. 60. ப்ரூவா்‌” அவர்களிடத்தில்‌ ஒருமுறை, 
“தேவனுடைய சிறப்பான அருளிரக்கத்தை நீங்கள்‌ நம்புகின்‌ 
றீர்களா?” என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர்‌, “வேறு வகை 
ஏதாவது இருக்கின்றதா ?”” என்று விடையளித்தார்‌. “Providence” 
என்ற வார்த்தையானது எனது ஆங்லெ வேதாகமத்தில்‌ ஒரே 
ஒரு இடத்தில்‌ மட்டுமே காணப்படுகின்றது” - அது அப்‌. 24:2 
ஆகும்‌ (தமிழில்‌ அப்‌. 24:3ல்‌ இது “பராமரிப்பு?” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது). இவ்விடத்தில்‌ அது தேவனு 
டைய பராமரிப்பையல்ல, ஆனால்‌ ரோம அதிகாரியொருவரின்‌ 
தொலை நோக்கைக்‌ குறிப்பிட்ட து. “Providence” என்ற ஆங்கில 
வார்த்தையானது “முன்னாகப்‌ பார்த்தல்‌” என்று அர்த்தப்படும்‌ 
(அதாவது, எதிர்‌ நோக்குதல்‌) இலத்தீன்‌ வார்த்தையிலிருந்து 
வருகின்றது, “Providence” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள 
கிரேக்கக்‌ கூட்டு வார்த்தையும்‌ ஏறக்குறைய இதே அர்த்தமுள்ள 
தாக இருக்கின்றது: “முன்னாக அல்லது [காலத்தை] 
முன்னதாகவே எதிர்நோக்குதல்‌.” ஆங்கிலம்‌ மற்றும்‌ கிரேக்க 
வார்த்தைகள்‌ இரண்டுமே எதிர்காலத்திற்கென்று பராமரிப்புக்‌ 
கொடுப்பதைக்‌ குறிப்பிடுகின்றன. மனிதர்கள்‌ இதை 
எப்பொழுதுமே செய்கின்றார்கள்‌. தேவன்‌ தமது மக்களுக்கு 
இதைச்‌ செய்கின்றார்‌ என்று அறிவது எவ்வளவு மறுஉறுதிப்‌ 
பாடுள்ளதாய்‌ இருக்கின்றது! 

இயற்கை விதிகளை விடுத்து (அதாவது அற்புதங்களின்‌ 
மூலமாக) இதைச்‌ செய்வதைக்‌ காட்டிலும்‌, தேவன்‌ இயற்கை 
விதிகளின்‌ மூலமாகவே தமது பராமரிப்பை நிறைவேற்று 
கின்றார்‌. “வரலாற்றின்‌ பின்புறத்தில்‌ தேவனுடைய கரம்‌””' 
என்று யாரோ ஒருவர்‌ இந்தப்‌ பராமரிப்பைக்‌ கூறியுள்ளார்‌. 
பவுல்‌ கடைசி முறையாக எருசலேமுக்கு வந்ததைப்‌ பற்றி நாம்‌ 
ஏற்கனவே படித்ததில்‌, தேவனுடைய பராமரிப்பு மறுபடி 
மறுபடி பணி செய்ததை நாம்‌ கண்டிருக்கின்றோம்‌. பவுல்‌ 
தேவாலய மண்டபத்தில்‌ கும்பலினால்‌ சூழப்பட்ட போது 
உடனடியாக அங்கு ரோம சேனாதிபதி வந்தது தற்செயலா 
னதா? பவுல்‌ தாம்‌ ரோமக்‌ குடிமகனாய்‌ இருந்ததால்‌ ரோமா 
னிய “அரை - மரணத்திற்கு” தப்பியது “அதிர்ஷ்ட வசமானது” 
மட்டுமா? பவுலின்‌ குடியுரிமையை மரியாதை செலுத்துமள 
வுக்கு அந்த சேனாதிபதி மனச்சான்றுள்ள அதிகாரியாய்‌ 


























125 


இருந்தது “தற்செயலாக நடந்ததா”? இல்லை, நமது தேவன்‌ 
கட்டுப்படுத்துகின்றார்‌! 

தேவன்‌ இன்றைய நாட்களில்‌ அற்புத விதமாய்ச்‌ செயல்‌ 
படுவதில்லையென்று நாம்‌ போதிக்கும்‌ பொழுது, தேவனை 
மட்டுப்படுத்துவதாகக்‌ குற்றம்‌ சாட்டப்படுகின்றோம்‌. தேவன்‌ 
அற்புத விதத்தினாலன்றி, செயல்பட முடியாதென்று 
நம்புகின்றவர்களே தேவனை மட்டுப்படுத்துகின்றார்கள்‌! 
வசனம்‌ 12 முதல்‌ 35 முடிய ஓரிடத்தில்‌ கூட தேவன்‌ 
குறிப்பிடப்படவில்லை, எந்த அற்புதமும்‌ நடைபெறவில்லை; 
ஆனால்‌ நடந்த எல்லாவற்றிலும்‌ தேவனுடைய கரம்‌ இருந்தது 
என்பது உறுதியாகும்‌! 


சூழ்ச்சியொன்று வெளிப்படுத்தப்பட்ட து (வ. 16-22) 

வசனம்‌ 16ல்‌ நாம்‌ இவ்வரலாற்றைப்‌ பற்றுகின்றோம்‌: 
“இந்தச்‌ சர்ப்பனையைப்‌ பவுலினுடைய சகோதரியின்‌ குமாரன்‌ 
கேள்விப்பட்டு” (வ. 16௮). லூக்கா நமது ஆர்வத்தை எவ்வித 
மாய்த்‌ தூண்டுகின்றார்‌! இந்த மைத்துனர்‌ யார்‌? அவர்‌ ஏன்‌ 
எருசலேமில்‌ இருந்தார்‌? அவர்‌ ஒரு கிறிஸ்தவராயிருந்தாரா?”” 
அந்த சர்ப்பனையை அவர்‌ எப்படி அறிந்தார்‌?'* இவைகளில்‌ 
எதுவும்‌ லூக்காவுக்கு முக்யெமானதாயிருந்ததில்லை. அந்த 
இளைஞர்‌ அச்சூழ்ச்சியைப்‌ பற்றி அறிந்து பவுலிடம்‌ அச்செய்தி 
யுடன்‌ நேரடியாக வந்தார்‌ என்பதே முக்கியமானதாய்‌ 
இருந்தது. “கோட்டைக்குள்ளே போய்‌, பவுலுக்கு அறிவித்‌ 
தான்‌” (வ. 16ஆ). (பவுல்‌ ரோமானியர்களிடம்‌ தாம்‌ ஒரு 
ரோமக்குடி மகன்‌ என்று அறிவித்த உடனேயே தனிச்சிறப்பான 





உபசரிப்பும்‌, பார்வையாளர்களைக்‌ காண அனுமதியும்‌ 

பெற்றார்‌ என்பது உறுதி (24:23; 28:30ஐக்‌ கவனிக்கவும்‌].) 
பவுல்‌ தமது மைத்துனரின்‌ அறிக்கையைப்‌ பற்றி இயல்‌ 

பாகவே கவலைப்பட்டார்‌. நாம்‌ பின்வருமாறு வாசிக்கின்றோம்‌: 





அப்பொழுது பவுல்‌ நூற்றுக்கு அதிபதிகளில்‌ ஒருவனை 
அழைத்து, இந்த வாலிபனைச்‌ சேனாபதியினிடத்திற்குக்‌ 
கூட்டிக்‌ கொண்டு போ; அவரிடத்தில்‌ இவன்‌ அறிவிக்க 
வேண்டிய ஒரு காரியம்‌ உண்டு என்றான்‌. அந்தப்படியே 
அவன்‌ இவனைச்‌ சேனாதிபதியினிடத்திற்குக்‌ கூட்டிக்‌ 
கொண்டு போய்‌: காவலில்‌ வைக்கப்பட்டிருக்றெ பவுல்‌ 


126 


என்னை அழைத்து, உமக்கொரு காரியத்தைச்‌ சொல்ல 
வேண்டுமென்றிருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்‌ 
திற்குக்‌ கொண்டு போகும்படி என்னைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டான்‌ என்றான்‌. அப்பொழுது சேனாதிபதி அவனு 
டைய கையைப்‌ பிடித்துத்‌ தனியே அழைத்துக்‌ கொண்டு 
போய்‌: நீ என்னிடத்தில்‌ அறிவிக்க வேண்டிய காரியம்‌ 
என்னவென்று கேட்டான்‌ (23:17-19). 





அந்த இளைஞனிடத்திலிருந்த ஏதோவொன்று, ஒருவேளை 
அவருடைய முகத்தோற்றமானது அவரிடத்தில்‌ விளைவுண்‌ 
டாக்கும்‌ ஏதோ ஒரு செய்தியிருந்தது என்று உடனடியாக அந்த 
ரோம அலுவலரை நம்பச்‌ செய்தது. அவர்‌ மற்றவர்கள்‌ யாரும்‌ 
கேட்க முடியாதபடிக்கு அந்த இளைஞனை ஒரு புறமாக வழி 
நடத்திச்‌ சென்றார்‌. பவுலின்‌ மைத்துனரைப்‌ பற்றி விளக்கு 
வதற்குப்‌ பயன்படுத்தப்பட்ட சொற்றொடர்களும்‌, சேனாதி 
பதி அவனுடைய கையைப்‌ பிடித்து தனியே அழைத்துச்‌ சென்ற 
உண்மையும்‌, அவன்‌ ஒரு சிறு பையன்தான்‌ என்று கல்வி 
யாளர்கள்‌ பலர்‌ முடிவு செய்யக்‌ காரணமாய்‌ இருந்துள்ளன. 
அப்படியென்றால்‌, இப்படிப்பட்ட அபாயமான செய்தியை 
சிறைச்சாலைக்குக்‌ கொண்டு வருமளவு அவன்‌ தைரியமுள்ள 
வனாய்‌ இருந்திருக்க வேண்டும்‌. 

அந்த இளம்‌ பையன்‌ ஒரு ரோம அதிகாரிக்கு அறிவுறுத்தல்‌ 
தந்ததைக்‌ கற்பனை செய்து பாருங்கள்‌: 








அதற்கு அவன்‌: யூதர்கள்‌ பவுலின்‌ காரியத்தை அதிக 
திட்டமாய்‌ விசாரிக்க மனதுள்ளவர்கள்போல, நீர்‌ 
நாளைக்கு அவனை ஆலோசனைச்‌ சங்கத்தாரிடத்தில்‌ 
கொண்டுவரும்படி உம்மை வேண்டிக்கொள்ள உடன்‌ 
பட்டிருக்கிறார்கள்‌. நீர்‌ அவர்களுக்குச்‌ சம்மதிக்க 
வேண்டாம்‌; அவர்களில்‌ நாற்பது பேருக்கு அதிகமான 
வர்கள்‌ அவனைக்‌ கொலை செய்யுமளவும்‌ தாங்கள்‌ 
புசிப்பதுமில்லை குடிப்பதுமில்லையென்று சபதம்‌ 
பண்ணிக்‌ கொண்டு, அவனுக்குப்‌ பதிவிருந்து, உம்மு 
டைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்துக்‌ கொண்டு 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌ என்றான்‌ (வ. 20, 21). 


127 


மறுபடியும்‌ பவுலின்‌ மைத்துனரைப்‌ பற்றிய ஏதோவொன்று 
ரோம அதிகாரி அவனை நம்பும்படி செய்தது. யூதர்கள்‌ இவ்வித 
சூழ்ச்சிகளில்‌ ஈடுபடும்‌ தன்மையுள்ளவர்கள்‌ என்பதை 
அறியுமளவுக்குப்‌ போதுமான நீண்ட காலம்‌ சேனாதிபதி பதவி 
யில்‌ அவர்‌ இருந்திருக்கலாம்‌. அந்தப்‌ பையன்‌ பேசும்‌ போதே 
கூட, சேனாதிபதி தம்‌ விருப்பத்‌ தேர்வுகளை ஆராய்ந்து 
கொண்டிருந்தார்‌: ஆலோசனைச்‌ சங்கத்தாரின்‌ வேண்டு 
கோளுக்கு ஒப்புக்‌ கொள்வதென்பது ஒரு விருப்பத்‌ தேர்வாய்‌ 
இருந்தது. அதை அவர்‌ செய்தால்‌, அவர்‌ தலையாய பிரச்சனை 
ஒன்றிலிருந்து விடுபடலாம்‌ - ஆனால்‌ அது அவரது பணிக்காலத்‌ 
தில்‌ ஒரு கைதியைத்‌ தப்ப விட்டார்‌ என்ற கறையை அவரது 
பணிப்‌ பதிவேடுகளில்‌ ஏற்படுத்தி விடும்‌,'” மற்றும்‌ அவர்‌ 
மனச்சான்றுக்குக்‌ கட்டுப்பட்ட ஒரு மனிதராய்‌ இருந்தார்‌. 
பவுல்‌ பாதுகாக்கப்பட வேண்டிய ரோமக்குடிமகனாயிருந்தார்‌. 
சனதெரீன்‌ சங்கத்தாரின்‌ திட்டத்திற்கு ஒப்புக்‌ கொள்வது 
போல்‌ நடித்து, கொலை செய்யப்‌ போகிறவார்களைக்‌ கொலை 
செய்யப்‌ போதுமான சேவகர்களை அனுப்புவதென்பது 
இன்னொரு விருப்பத்‌ தேர்வாய்‌ இருந்தது. இருப்பினும்‌, அது 
ஒரு கலகத்தை - அவார்‌ தவிர்க்க வேண்டிய கலவரச்‌ 
சூழ்நிலையை - கொண்டு வரக்‌ கூடும்‌. எவ்வளவு முடியுமோ 
அவ்வளவு விரைவாகவும்‌ அமைதியாகவும்‌ கைதியை நகரத்தை 
விட்டு வெளிக்‌ கொண்டு செல்லுவதுதான்‌ ஒப்பேரக்கூடிய 
ஒரே திட்டமாய்‌ இருந்தது. 

மனதைத்‌ தயாரித்துக்‌ கொண்ட சேனாதிபதி, தகவல்‌ 
கொடுத்தவனை “நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக 
ஒருவருக்குஞ்‌ சொல்லாதே என்று கட்டளையிட்டு” (வ. 22) 
விரைவாக அனுப்பி வைத்தார்‌. அவர்‌ சங்கத்தாரின்‌ சூழ்ச்சி 
யைத்‌ தாம்‌ அறிந்து கொண்டதை தாம்‌ செயல்படுத்துவதற்கு 
முன்‌ சங்கத்தார்‌ அறிவதையோ அல்லது தமது திட்டத்திற்கு 
அவர்கள்‌ தடை உண்டாக்குவதையோ விரும்பாதிருந்தார்‌. 
அவர்களுடைய திட்டத்தை அவர்‌ முன்பே அறிந்திருந்தார்‌ 
என்று அவர்கள்‌ பிற்பாடு அறிந்து கொள்வதையோ அல்லது 
அவர்கள்‌ கலகம்‌ செய்வதையோ கூட அவர்‌ விரும்பாதிருந்தார்‌. 
அவரது செயல்பாடுகள்‌ இராணுவம்‌ மற்றும்‌ அரசியல்‌ 
கொள்கையின்‌ தரமான செயல்பாடுகள்‌ போலக்‌ காணப்பட 
வேண்டி யதாயிருந்தது. 











128 


சூழ்ச்சியொன்று தோல்வியடைந்தது (வ. 23-35) 
அந்த அதிகாரி தமது திட்டத்தை விரைவாகச்‌ செயல்‌ 
படுத்தினார்‌: 





பின்பு அவன்‌ நூற்றுக்கு அதிபதிகளில்‌ இரண்டு பேரை 
அழைத்து, செசரியா பட்டணத்திற்குப்‌ போகும்படி 
இருநூறு காவலாட்களையும்‌, எழுபது குதிரை வீரரையும்‌, 
இருநூறு ஈட்டிக்காரரையும்‌, இராத்திரி மூன்றாம்‌ மணி 
வேளையில்‌ ஆயத்தம்‌ பண்ணுங்களென்றும்‌; பவுலை 
ஏற்றி, தேசாதிபதியாகிய பேலிக்ஸினிடத்திற்குப்‌ பத்திர 
மாய்க்‌ கொண்டு போகும்படிக்குக்‌ குதிரைகளை ஆயத்தப்‌ 
படுத்துங்களென்றும்‌ சொன்னதுமன்றி (வ. 23, 24). 


ஒரு கைதிக்குக்‌ காவல்‌ செல்லச்‌ சேனாதிபதி 470 மனிதர்களை 
தமது கட்டளையின்‌ கீழ்‌ இருந்த சேனையில்‌ - ஏறக்குறைய 
பாதியளவை - அனுப்பினார்‌! “பவுலை அகற்றிப்‌ போடு 
வதற்கு யூதர்கள்‌ எவ்வளவு தூரம்‌ முயற்சி செய்வார்கள்‌” 
என்பதை நாம்‌ கண்டிருக்கின்றோம்‌; இப்பொழுது “ரோம 
அரசானது பாரபட்சமற்ற நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு 
எவ்வளவு தூரம்‌ செல்லக்கூடும்‌!” என்பதை நாம்‌ காணு 
கின்றோம்‌. ரோமப்‌ பணிப்படைகளின்‌ தலைமையகமாகவும்‌, 
ரோம ஆளுநரிடம்‌ தங்குமிடமாகவும்‌ இருந்த செசரியா” 
நகருக்குப்‌ பவுல்‌ கூட்டிச்‌ செல்லப்பட வேண்டி யதாயிருந்தது. 

சில கேள்விகளைக்‌ கேட்பதற்கு நான்‌ சற்று நிதானிக்க 
வேண்டும்‌: எருசலேமில்‌ இருந்த மக்கள்‌ எல்லாரிலும்‌, சூழ்ச்சி 
யைக்‌ கேள்விப்பட்டிருந்த ஒருவார்‌ பவுலை எச்சரிக்கை செய்ய 
அக்கறையாயிருந்தார்‌ என்பது எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சியா? 
பவுல்‌ பார்வையாளர்களைப்‌ பார்க்கவும்‌, சேனாதிபதிக்கு 
வார்த்தை சொல்லவும்‌ அனுமதிக்கப்பட்டு, வித்தியாசமாய்‌ 
நடத்தப்பட்ட தென்பது தானாக நேரிட்டதா? சிறு பையனொ 
ருவனின்‌ பேச்சைக்‌ கவனிக்கவும்‌, என்ன விலை கொடுத்தும்‌ 





பவுலைப்‌ பாதுகாக்கப்‌ போதுமான அளவு மனச்சான்றுட 
னிருக்கவும்‌ கோட்டையில்‌ இருந்த சேனாதிபதி நல்வகை 
மனிதராய்‌ இருந்தது தற்செயலான நிகழ்ச்சியா? ரோமாபுரிக்கு 
மனுச்‌ செய்து கொள்ளும்‌ வாய்ப்பையும்‌ (25:11) இவ்விதமாய்‌ 
ரோமாபுரிக்குச்‌ செல்லும்‌ வாய்ப்பையும்‌ பெறும்‌ இடமான 
செசரியாவுக்கு பவுல்‌ அனுப்பப்பட்டது வெறும்‌ தற்செயல்‌ 





129 


நிகழ்ச்சியா? இந்தக்‌ கேள்விகளைக்‌ கேட்டது இவைகளுக்குப்‌ 
பதில்‌ அளிப்பதற்காகவே ஆகும்‌: இல்லை; இவையாவும்‌ 
தேவனுடைய உன்னதமான பராமரிப்பின்‌ விளைவாகும்‌! 

கைதியைக்‌ கொண்டு செல்லுவதற்கு ஏற்பாடுகள்‌ மேற்‌ 
கொள்ளப்பட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ வேளையில்‌, சேனாதிபதி 
ஆளுநருக்கு ஒரு கடிதத்தை எழுதிக்‌ கொண்டிருந்தார்‌. பவுல்‌ 
செய்த தவறு என்ன என்பது பற்றி தெளிவான கருத்தெதுவும்‌ 
இல்லாதிருந்ததால்‌, அக்கடிதத்தை எழுதுவது சுலபமாயிருக்க 
வில்லை. 





ஒரு நிருபத்தையும்‌ எழுதினான்‌; அதின்‌ விவரமானது:"” 

கனம்‌ பொருந்திய தேசாதிபதியாகிய பேலிக்ஸ்‌ 
என்பவருக்குக்‌ கிலவுதியு லீசியா வாழ்த்துதல்‌ சொல்லி 
அறிவிக்றெது என்னவென்றால்‌: இந்த மனுஷனை யூதர்‌ 
பிடித்துக்‌ கொலை செய்யப்‌ போகிற சமயத்தில்‌, நான்‌ 
போர்ச்சேவகரோடே கூடப்போய்‌, இவன்‌ ரோம 
னென்று அறிந்து, இவனை விடுவித்தேன்‌. அவர்கள்‌ 
இவன்மேல்‌ சாட்டின குற்றத்தை நான்‌ அறிய வேண்டு 
மென்று இவனை அவர்கள்‌ ஆலோசனைச்‌ சங்கத்துக்கு 
முன்‌ கொண்டுபோனேன்‌. இவன்‌ அவர்களுடைய 
வேதத்திற்கடுத்த விஷயங்களைக்‌ குறித்துக்‌ குற்றஞ்‌ 
சாட்டப்பட்டவனென்று விளங்கினதேயல்லாமல்‌, 
மரணத்துக்காவது, விலங்குக்காவது ஏற்ற குற்றம்‌ 
யாதொன்றும்‌ இவனிடத்தில்‌ இல்லையென்று கண்டறிந்‌ 
தேன்‌. யூதர்கள்‌ இவனுக்கு விரோதமாய்ச்‌ சர்ப்பனை 
யான யோசனை செய்கிறார்களென்று எனக்குத்‌ தெரிய 
வந்தபோது, உடனே இவனை உம்மிடத்திற்கு அனுப்பி 
னேன்‌; குற்றஞ்‌ சாட்டுகிறவர்களும்‌ இவனுக்கு 
விரோதமாய்ச்‌ சொல்லுகிற காரியங்களை உமக்கு 
முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்குக்‌ கட்டளை 
யிட்டேன்‌. சுகமாயிருப்பீராக, என்றெழுதினான்‌ 
(வ. 25-30). 


இந்தக்‌ கடிதமானது உண்மையொன்றை அறிந்துள்ள 
விபரங்களின்‌ வெளிச்சத்தில்‌ எவ்வகையில்‌ பெருக்கிக்‌ கூற 
முடியும்‌ என்பதற்கு வசீகரமான ஒரு எடுத்துக்காட்டாய்‌ 
இருக்கின்றது. சேனாதிபதி பவுலை மீட்டிருந்தார்‌ என்பது 
உண்மையே, ஆனாலும்‌ பவுல்‌ ஒரு ரோமக்‌ குடிமகன்‌ என்ப 


130 


தால்‌ அவரை மீட்டிருக்கவில்லை. மாறாக கலகத்தை கலைக்கும்‌ 
படியாகவே பவுலை அவர்‌ கைது செய்திருந்தார்‌. பவுலை 
அடிக்கத்‌ தொடங்கும்‌ வரையிலும்‌ அவர்‌ ரோமக்‌ குடிமகன்‌ 
என்பதைச்‌ சேனாதிபதி அறியவில்லை - அந்தக்‌ கடிதத்தின்‌ 
எடுத்துரைப்பில்‌ அந்த உண்மை மிக வசதியாக விட்டு 
விடப்பட்டிருந்தது. மற்றும்‌, இந்தக்‌ கடிதத்தை அனுப்பும்‌ 
போது அந்த சேனாதிபதி அநேகமாக, பவுலின்‌ மீது குற்றம்‌ 
சாட்டியவர்கள்‌ செசரியாவுக்குச்‌ சென்று குற்றம்‌ சாட்டும்படி 
அறிவுறுத்தியிருந்திருக்க மாட்டார்‌. அவர்களது பிடிக்கு 
அப்பால்‌ பவுல்‌ சென்று விட்டதை நிச்சயப்படுத்திக்‌ 
கொள்வதை அறியுமட்டும்‌, நிச்சயமாக அடுத்த நாள்‌ வரையில்‌ 
அவர்‌ காத்திருந்திருப்பார்‌.” 

இருப்பினும்‌ லூக்கா - புதிய ஏற்பாட்டில்‌ நாம்‌ காணும்‌ 
உலகப்‌ பிரகாரமான ஓரே ஒரு கடிதமான - இதை அந்த ரோம 
அதிகாரியைச்‌ சங்கடப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக 
பின்வரும்‌ வார்த்தைகளை அமரத்துவம்‌ பெறச்‌ செய்யவே 
உட்படுத்தினார்‌: “இவன்‌ அவர்களுடைய வேதத்திற்கடுத்த 
விஷயங்களைக்‌ குறித்துக்‌ குற்றஞ்‌ சாட்டப்பட்டவனென்று 
விளங்கினகேயல்லாமல்‌, மரணத்துக்காவது விலங்குக்காவது 
ஏற்ற குற்றம்‌ யாதொன்றும்‌ இவனிடத்தில்‌ இல்லையென்று 
கண்டறிந்தேன்‌.”””! பவுல்‌ என்ன செய்திருந்தார்‌ என்பதில்‌ 
குழப்பமடைந்திருந்த சேனாதிபதி, கருத்து வேறுபாடு என்பது 
இறையியல்‌ ரீதியிலானதுதானேயன்றி, அரசியல்‌ ரீதியிலான 
குல்ல என்று கண்டிருக்க முடிந்தது. ரோமச்‌ சட்டத்தைப்‌ 
பொறுத்தமட்டில்‌ பவுல்‌ மரணம்‌ அல்லது கைதுக்குப்‌ 
பாத்திரரல்ல என்று அவர்‌ நம்பினார்‌.” வேறு வார்த்தைகளில்‌ 
சொல்வதென்றால்‌, பவுல்‌ குற்றவாளியல்ல, அவர்‌ விடுதலை 
செய்யப்பட வேண்டும்‌! 

எல்லாம்‌ தயாரான பொழுது, அந்தச்‌ சிறு இராணுவம்‌ 
எருசலேமின்‌ வடமேற்குப்‌ பகுதியில்‌ நிழலான, மலைப்‌ 
பகுதியில்‌ அணி வகுத்துச்‌ சென்றது. பவுல்‌ 470 காவல்காரர்‌ 
களைப்‌ பெற்றிருந்தார்‌. இல்லை, கர்த்தர்‌ அவருடன்‌ இருந்த 
தால்‌ அந்த எண்ணிக்கை 471 ஆனது. கலகம்‌ அதிகம்‌ ஏற்படும்‌ 
அப்பகுதியிலிருந்து கூடிய மட்டும்‌ விரைவாக அம்மனிகர்கள்‌ 
பயணித்தார்கள்‌. “போர்ச்‌ சேவகர்‌ தங்களுக்குக்‌ கட்டளை 
யிட்டபடியே, பவுலைக்‌ கூட்டிக்‌ கொண்டு, இராத்திரியிலே 








131 


அந்திப்பத்திரி ஊருக்குப்‌ போய்‌” (வ. 31). அந்திப்பத்திரி என்ற 
ஊரானது யூதேயா மற்றும்‌ சமாரியாவின்‌ மத்தியிலுள்ள 
எல்லையில்‌ எருசலேமில்‌ இருந்து சுமார்‌ முப்பத்தைந்து 
மைல்கள்‌ தூரத்தில்‌ செசரியாவுக்குப்‌ பாதி தூரத்தில்‌ இருந்த ஒரு 
இராணுவத்‌ தளமாகும்‌. 

சேனாதிபதி நம்பியிருந்தபடி, அவர்கள்‌ இரவில்‌, பவுலின்‌ 
விரோதிகளிடமிருந்து நழுவிச்‌ சென்றார்கள்‌, கரடுமுரடான 
மலைப்‌ பகுதியான அந்திப்பத்திரியை அவர்கள்‌ அடைந்த 
மாத்திரத்தில்‌, சர்ப்பனையான திட்டத்திற்கு அப்பால்‌ இருந்‌ 
தார்கள்‌; அவர்களுக்கு முன்‌ இருந்த நிலமானது திறந்த 
சமவெளியாயிருந்தது. ஆகையால்‌ (அநேகமாக ஒரு 
சுருக்கமான ஓய்வுக்குப்‌ பிறகு) அடுத்த நாளில்‌, அந்த நானூறு 
போர்ச்‌ சேவகர்களும்‌ ஈட்டிக்காரர்களும்‌ குதிரை வீரர்கள்‌ 
பவுலை செசரியாவுக்குக்‌ கொண்டு போகும்படி விட்டுவிட்டு 
(வ. 32) தங்கள்‌ அமைதிக்‌ கடமையை மீண்டும்‌ தொடரும்படி 
எருசலேமுக்குத்‌ திரும்பினார்கள்‌. 

குழுவினர்‌ அனைவரும்‌ குதிரையில்‌ சென்றதால்‌, செசரியா 
செல்லும்‌ கடைசி இருபத்தைந்து மைல்‌ பயணமானது விரை 
வில்‌ முடிக்கப்பட்டிருந்திருக்கும்‌. பயணம்‌ செய்கையில்‌ பவுல்‌, 
இரு வாரங்களுக்கு முன்பு தாமும்‌ தம்முடைய குழுவினரும்‌ 
பயணம்‌ சென்ற அதே சாலையில்‌ சென்றார்‌. அந்தச்‌ சில நாட்‌ 
களில்‌ நடந்தவைகளையும்‌, சூழ்நிலை மாறிப்‌ போனதையும்‌ 
நினைத்துப்‌ பவுல்‌ ஆச்சரியப்பட்டிருக்க வேண்டும்‌. 

கடைசியாக, அக்குழு செசரியாவை அடைந்தது. எழுபதுக்‌ 
கும்‌ கூடுதலான குதிரைப்‌ படையணிகள்‌ நகருக்குள்‌ வந்ததால்‌ 
குழுவொன்று ஈர்க்கப்பட்டிருக்கும்‌. எழுபது வீரர்கள்‌ 
சூழப்பட்டுப்‌ பவுல்‌ வந்து கொண்டிருந்ததைக்‌ கிறிஸ்தவர்‌ 
எவரேனும்‌ கண்டிருந்தால்‌, அகபுவின்‌ தீர்க்கதரிசனம்‌ எவ்வளவு 
விரைவில்‌ நிறைவேறியது என்று அவர்கள்‌ திகைப்படைந்‌ 
இருப்பார்கள்‌ (21:10, 11). 

பவுலின்‌ ஆயுதமேந்திய பாதுகாவலர்கள்‌ ஆளுநரின்‌ 
அரண்மனையை அடைந்ததும்‌, “நிருபத்தைத்‌ கதேசாதிபதியி 
னிடத்தில்‌ கொடுத்து, பவுலையும்‌ அவன்‌ முன்பாக நிறுத்தினார்‌ 
கள்‌” (23:33). “பயணத்தால்‌ அழுக்கான உடைகளுடனும்‌, கை 
மற்றும்‌ கால்களில்‌ விலங்கிடப்பட்ட நிலையிலும்‌ பேலிக்ஸின்‌ 
முன்பாகப்‌ பவுல்‌ அமைதியான தைரியத்துடன்‌ (நின்று) 











132 


இருந்ததை நாம்‌ கற்பனை செய்ய முடிகின்றது. ””” முதன்முறை 
யாக, ஆனால்‌ அதுவே கடைசி முறையாக அல்ல, சிறிய யூதர்‌, 
பலஸ்தனத்தின்‌ அதிக வல்லமை பொருந்திய அரசியல்‌ நபர்‌ 
ஒருவரை முகமுகமாய்க்‌ கண்டார்‌. 

சேனாதிபதியினிடமிருந்து வந்த கடிதத்தைப்‌ படித்தபின்‌, 
தேசாதிபதி களைப்பான அந்தப்‌ பயணியை மேலும்‌ கீழும்‌ 
பார்த்து, அபாயமற்றவராய்க்‌ காணப்படும்‌ அந்த யூதர்‌ 
எவ்விதம்‌ இவ்வளவு அதிகமான கலவரத்திற்குக்‌ காரணமா 
யிருந்திருக்க முடியும்‌ என்று ஆச்சரியப்பட்டிருக்க வேண்டும்‌. 
கடைசியில்‌, அவர்‌ பவுலை எந்த நாட்டவர்‌ என்று கேட்டார்‌ 
(வ. 34அ). அவர்‌ சிலிசியாவைச்‌ சேர்ந்தவரென்று அறிந்த போது 
(வ.34ஆ) அது ஒரு ரோம மாகாணமாயிருந்தபடியால்‌ அந்த 
விஷயத்தைத்‌ தாம்‌ சட்டரீதியாகக்‌ கையாள முடியும்‌ என்று 
தீர்மானித்தார்‌. அவர்‌ பவுலை ஒரு அரை வாக்குறுதியுடன்‌ 
அனுப்பி வைத்தார்‌: “உன்‌ மேல்‌ குற்றஞ்‌ சாட்டுகிறவர்களும்‌ 
வந்திருக்கும்போது உன்‌ காரியத்தைக்‌ திட்டமாய்க்‌ கேட்பேன்‌ 
என்று சொல்லி” (வ. 35௮). 

பவுல்‌ பொதுவான சிறைச்சாலையில்‌ வைக்கப்படவில்லை, 
ஆனால்‌ “ஏரோதின்‌ அரமனையிலே”” (வ. 32ஆ) காவல்‌ 
பண்ணப்பட்டார்‌. இது பெரிய ஏரோதினால்‌ கட்டப்பட்டு, 
அவரது பெயரைக்‌ தாங்கி நின்ற அரண்மனையாகும்‌. 
இப்பொழுது அது ரோம தேசாதிபதியின்‌ அலுவலகத்‌ தலைமை 
யகமாகச்‌ செயல்பட்டது. தேவனுடைய அருளிரக்கத்தினால்‌, 
இது அடுத்து வந்த இரு ஆண்டுகளுக்குப்‌ பவுலின்‌ “பாதுகாப்பு 
இல்லமாக” இருந்தது (24:27). 

பவுலைக்‌ கொலை செய்யுமளவும்‌ உண்ணுவதும்‌ குடிப்ப 
தும்‌ இல்லை என்று சபதம்‌ மேற்கொண்ட நாற்பதுக்கும்‌ 
மேற்பட்ட கொலைகாரர்களின்‌ நிலைமை என்னவாயிற்று? 
தங்கள்‌ திட்டம்‌ வீணாயிற்று என்றும்‌ மறுபடியும்‌ பவுல்‌ 
தங்களின்‌ பிடிகளுக்கு அப்பால்‌ சென்று விட்டார்‌ என்றும்‌ 
அறிந்த அவர்கள்‌ எவ்வளவாய்‌ வெறுப்படைந்திருப்பார்கள்‌ 
என்பதை உங்களால்‌ கற்பனை செய்ய முடிகின்றதா? அவர்கள்‌ 
தங்களின்‌ சபதத்தைப்‌ பற்றிய உணர்வுள்ளவர்களாய்‌ 
இருந்தால்‌, மிகுந்த பசியடைந்திருப்பார்கள்‌! யூதர்கள்‌ தாங்கள்‌ 
சபதம்‌ மேற்கொண்டவைகளுக்கு வருத்தம்‌ தெரிவித்து எதிர்ப்‌ 
பேச்சுப்பேசுவதில்‌ கை தேர்ந்தவர்களாதலால்‌, இந்த 




















133 


மனிதர்கள்‌ பல நேர உணவுகளைக்‌ தவற விட்டார்களா 
என்பதில்‌ நான்‌ சந்தேகப்படுகின்றேன்‌. குறைந்தபட்சம்‌, 
அவர்கள்‌, “கர்த்தருக்கு விரோதமான ... ஆலோசனை 
யுமில்லை” (நீதி. 21:30; NIV) என்பகைக்‌ கற்றிருப்பார்கள்‌ என்று 
நாம்‌ நம்புகின்றேன்‌ - அதையும்‌ கூட நான்‌ சந்தேகப்‌ 
படுகின்றேன்‌. 


முடிவுரை 

தேவன்‌ கட்டுப்படுத்துகன்றார்‌ என்பதே இந்த வரலாற்றின்‌ 
திறவுகோல்‌ சிந்தனையாகும்‌. பவுல்‌ தமது நம்பிக்கையை 
உயிருள்ளதாய்க்‌ காத்துக்‌ கொள்ள வேண்டியது பற்றி அறிய 
வேண்டியிருந்தது - நமக்கும்‌ கூட அது தேவைப்படுகின்றது! 
அகுஸ்தீன்‌, “கடந்த காலத்தில்‌ தேவனுடைய கிருபையையும்‌, 
நிகழ்‌ காலத்தில்‌ அவரது அன்பையும்‌, எதிர்‌ காலத்தில்‌ அவரது 
பராமரிப்பையும்‌ நம்புங்கள்‌?” என்று கூறினார்‌. ஒவ்வொரு 
நாளிலும்‌, தேவன்‌ நம்‌ வாழ்வில்‌ செயல்படுகின்றார்‌ என்பதை 
நாம்‌ கூற முடியாது போகலாம்‌, ஆனால்‌ அவர்‌ அவ்விதம்‌ 
செயல்படுகின்றார்‌ என்பதில்‌ நாம்‌ நிச்சயமாயிருக்க முடியும்‌. 
எட்‌ வார்ட்டன்‌ அவர்கள்‌, “நமது வாழ்வில்‌ தேவனுடைய 
பராமரிப்பென்பது புத்தகம்‌ போன்றதாகும்‌, அதுவும்‌ வலது 
பக்கமிருந்து இடது பக்கம்‌ வாசிக்குமாறு எழுதப்பட்ட சில 
மொழிகளைப்‌ போலதாகும்‌, அதுவும்‌ வேதாகமத்தை 


3928 














விசுவாசிப்பவர்களால்‌ மட்டுமே முடியும்‌ 
நடந்தாலும்‌ அவரை நம்புங்கள்‌. சங்ககக்காரருடன்‌ சேர்ந்து, 
“கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என்‌ நோக்கமும்‌, ... என்‌ 
நம்பிக்கையுமாயிருக்கிறீர்‌” (சங்‌. 71:5) என்று கூறக்‌ கற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌. 

இதை நான்‌ முடிக்கையில்‌, இன்னமும்‌ கிறிஸ்தவர்களாகாத 
வா்களுக்குச்‌ சிறப்புப்‌ பயன்பாடு ஒன்றை நான்‌ இதன்‌ மூலம்‌ 
குர விரும்புகின்றேன்‌. இந்த பாடத்தில்‌ அற்புதம்‌ என்று 
ஒன்றுமில்லை, ஆனால்‌ தேவனுடைய அருளிரக்கமே இதை 
உங்களுக்குக்‌ கொண்டு வந்தது என்பதைக்‌ கவனியுங்கள்‌. இந்த 
வார்த்தைகளை நீங்கள்‌ ஆராய்ந்து பார்ப்பதென்பது வெறும்‌ 
குற்செயலானதா? நிச்சயமாக இல்லை! நீங்கள்‌ தேவனுடைய 
பிள்ளையாக வேண்டுமென்று தேவன்‌ விரும்புகின்றார்‌! ஏன்‌ 


என்றார்‌. என்ன 





134 


நீங்கள்‌ உடனே அப்படியாகக்‌ கூடாது? 


குறிப்புகள்‌ 

'நடபடிகளின்‌ கடைசி அதிகாரங்களில்‌ “நம்பிக்கை” என்பதே திறவுகோல்‌ 
வார்த்தையாக உள்ளது (23:6; 24:15; 26:6, 7; 28:20). “பவுலின்‌ திட்டங்கள்‌ மற்றும்‌ 
அவரிடம்‌ கூறப்பட்ட இயேசுவின்‌ வார்த்தைகள்‌ ஆகியவற்றை ஒப்பிட்டு நாம்‌ 
பவுலின்‌ சிந்தனைகளை மறுபடியும்‌ கட்டியெழுப்பிக்‌ காண முடியும்‌. பவுலுக்குத்‌ 
தேவையானபொழுது ஆறுதல்‌ படுத்துவதற்கென்றே இயேசுவின்‌ வார்த்தைகள்‌ 
வடிவமைக்கப்பட்டிருந்தன. “பவுலின்‌ அருகே நின்று” என்ற சொற்றொடரானது 
நேரடியாகவும்‌, உருவகமாகவும்‌ எடுக்கப்படலாம்‌ - இது பவுலைக்‌ கர்த்தர்‌ 
கைவிடவில்லையென்று சுட்டிக்‌ காட்டுகின்றது. 2 தீமோ. 4:16, 17ல்‌ பவுல்‌, “நான்‌ 
முதல்‌ விசை உத்தரவு சொல்ல நிற்கையில்‌, ஒருவனும்‌ என்னோடே கூட இருக்க 
வில்லை, எல்லாரும்‌ என்னைக்‌ கைவிட்டார்கள்‌; ... கர்த்தரோ எனக்குத்‌ துணையாக 
நின்று ... என்னைப்‌ பலப்படுத்தினார்‌; ...”” என்று கூறினார்‌. “இந்த நிகழ்ச்சியை 
1 சாமு. 14:24 மற்றும்‌ 2 சாமு. 3:85 ஆகியவற்றுடன்‌ ஒப்பிட்டுக்‌ காணவும்‌. 
இதற்கினையான மத நம்பிக்கையற்றவனின்‌ நிகழ்வொன்றை 1 இரா. 19:2ல்‌ 
காணவும்‌. “முந்தின நாளில்‌ பவுலுக்காக வாதாடிய பரிசேயர்கள்‌ இந்தச்‌ சூழ்ச்சியில்‌ 
அங்கம்‌ வகித்தார்கள்‌ என்று யூகிக்கத்‌ தேவையில்லை (வேதபாரகர்களைப்‌ பற்றி ஒரு 
பொழுதும்‌ குறிப்பிடப்படவில்லை என்பதைக்‌ கவனிக்கவும்‌; வேதபாரகர்களில்‌ 
பெரும்பான்மையானோர்‌ பரிசேயார்களாகவே இருந்தார்கள்‌). சனதெரீன்‌ சங்க 
மானது சதுசேயர்களின்‌ கட்டுப்பாட்டின்‌ கழ்‌ இருந்தது. சனதெரீன்‌ சங்கத்தை 
மறுபடியும்‌ கூட்டி, அவர்கள்‌ முன்பாகப்‌ பவுலை மறுபடியும்‌ கொண்டு வரும்படி 
சேனாதிபதியைக்‌ கேட்டுக்‌ கொள்ளுவதும்‌, கொலை திட்டத்தை வெளியிடாமல்‌ 
இருப்பதுமே அவர்களின்‌ திட்டமாய்‌ இருந்திருக்கும்‌. இதற்குப்‌ பரிசேயர்கள்‌ 
சம்மதித்திருக்கலாம்‌. “இவ்விதமாக, இச்சூழ்ச்சியை ஏற்படுத்தியவர்களும்‌, இதற்கு 
உடன்பட்ட சங்கத்தாரும்‌ பவுலின்‌ குற்றமற்ற தன்மையை ஒப்புக்‌ கொண்டார்கள்‌ 
என்பதைக்‌ கவனிக்கவும்‌. வேறுவார்த்தைகளில்‌ சொல்லுவதென்றால்‌, நல்ல 
விசாரணையொன்றில்‌ பவுல்‌ மீது குற்றத்‌ தீர்ப்பு அளிக்க முடியாதென்று அவர்கள்‌ 
அறிந்தார்கள்‌. “முந்திய நாளின்‌ போது சங்கத்தின்‌ அறைகளுக்குள்‌ சேனாதிபதி 
அதிகமான எண்ணிக்கையில்‌ போர்‌ வீரர்களைக்‌ கூட்டி வரவில்லை, ஏனென்றால்‌ 
பவுலை மீட்பதற்கு போர்ச்‌ சேவகர்களை அவர்‌ கூட்டிச்‌ செல்ல வேண்டியிருந்தது 
(23:27) என்பது உறுதி. £6. 6. ப்ரூவர்‌ அவர்கள்‌ கடந்த தலைமுறையில்‌ நன்கு 
அறியப்பட்ட ஒரு சுவிசேஷப்‌ பிரசங்கியாராவார்‌. “ரிக்‌ ஆட்ச்லியால்‌ பிரசங்கிக்கப்‌ 
பட்ட “அருளிரக்கத்தின்‌ ஆதாரங்கள்‌” என்ற பிரசங்கத்தில்‌ மேற்கோள்‌ காட்டப்‌ 
பட்டது. NASB மற்றும்‌ யைப்‌ பொருத்தமட்டில்‌ இது உண்மையாகும்‌. இருப்‌ 
பினும்‌ இவ்வார்த்தையின்‌ வினைவடிவமானது “தேவன்‌ பராமரிக்கிறார்‌” என்பது 
(எ.கா. ஆதி. 22:8) வேதவசனங்களில்‌ வலியுறுத்தப்படுகின்றது. 

“அட்‌ சிலியின்‌ கட்டுரையில்‌ குறிப்பிடப்பட்டது. '2இதை £ F. புரூஸ்‌ அவர்கள்‌, 
“அப்போஸ்தர்களின்‌ நடபடிகளில்‌ இது மிகவும்‌ ஏங்க வைக்கும்‌ நிகழ்ச்சிகளில்‌ 
ஒன்றாகும்‌, ஏனென்றால்‌ பவுலின்‌ தனிப்பட்ட வாழ்வு, மற்றும்‌ குடும்ப உறவுகள்‌ 


135 


பற்றி அறிய விரும்புபவர்களின்‌ ஆர்வத்தை இது தூண்டுகின்றது” என்று 
குறிப்பிட்டார்‌. பவுல்‌ கஇறிஸ்தவரான பொழுது, அது அவரது குடும்பத்திலிருந்து 
அவரைப்‌ புறம்பே நீக்கி வைத்திருக்கலாம்‌ (பிலி. 3:7, 8ஐக்‌ கவனிக்கவும்‌), ஆனால்‌ 
ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த மைத்துனர்‌, பவுலுக்கு என்ன நடந்தது என்பதில்‌ 
அக்கறையாய்‌ இருந்தார்‌. பவுல்‌ தம்‌ மனமாற்றத்திற்குப்‌ பின்பு (அப்‌. 9:30) தரசு 
நகருக்குத்‌ இரும்பி வந்த பொழுது, தமது குடும்பத்தாரில்‌ தம்‌ சகோதரி உட்படச்‌ 
சிலரை மனமாற்ற முடிந்திருந்ததா? இந்த மைத்துனர்‌ படிப்பதற்காக எருசலேம்‌ 
வந்திருந்தால்‌, அங்கு சபையின்‌ உறுப்பினர்களைத்‌ தொடர்பு கொண்டு மனம்‌ 
மாற்றப்பட்டாரா? அல்லது குறைந்தது கிறிஸ்தவர்களுக்காக பரிதாபப்பட்டாரா? 
அவர்‌ மனமாற்றப்படாதிருந்தால்‌, அவர்‌ பவுலின்‌ “குடும்பத்தார்‌” மீது கொண்ட 
அக்கறையின்‌ காரணமாகப்‌ பவுல்‌ கொலை செய்யப்படுவதைக்‌ காண விரும்பா 
இருக்கலாம்‌. '*ஒருவேளை அவர்‌ ஒரு வதந்தியை மட்டும்‌ கேள்விப்‌ பட்டிருக்கலாம்‌; 
நாற்பதுக்கு மேற்பட்ட மனிதர்கள்‌ அறிந்த ஒரு விஷயத்தை இரகசியமாய்க்‌ காப்பது 
கடினமானதாகும்‌. இருப்பினும்‌, (1) உடனடியாக அவர்‌ அதைக்‌ கேள்விப்‌ 
பட்டதாலும்‌ (2) அந்தச்‌ சூழ்ச்சியைப்‌ பற்றி வார்த்தைக்கு வார்த்தை மறுபடியும்‌ 
கூற முடிந்ததாலும்‌ (வசனங்கள்‌ 12-15ஐ வசனங்கள்‌ 20 மற்றும்‌ 21வுடன்‌ ஒப்பிட்டுக்‌ 
காணவும்‌), அந்தத்‌ திட்டங்கள்‌ ஏற்பாடு செய்யப்பட்டபோது அவர்‌ மறைவாயிருந்து 
கேட்டுக்‌ கொண்டிருந்திருக்கலாம்‌ என்பதே அதிகம்‌ ஏற்புடையதாக உள்ளது. 
“கேள்விப்பட்டு” என்பதற்கு மாற்று வாசிப்பாக ASVயில்‌, “அல்லது, உள்ளே 
[அவர்கள்‌ இடத்தில்‌] வந்து” என்றுள்ளது. பவுலின்‌ சகோதரி பிரதான ஆசாரியார்‌ 
குடும்பத்தில்‌ மணம்‌ முடித்துக்‌ கொடுக்கப்பட்டிருந்ததாகவும்‌, இவ்விதமாய்‌ அவள்‌ 
குடும்பத்தாருக்கு இப்படிப்பட்ட தகவல்‌ தனிப்பட தெரிய வந்ததாகவும்‌ சிலா்‌ 
நம்புகின்றனர்‌. (சூழ்ச்சி பற்றி செய்தியானது சடையாருக்குத்‌ தெரிய வந்து, அவர்கள்‌ 
பவுலுக்கு வார்த்தை சொல்லச்‌ சிறுபையனை அனுப்பியதாகவும்‌ கூட ஒரு கருத்து 
உள்ளது. பல்வேறு சாத்தியக்‌ கூறுகளின்‌ அடிப்படையில்‌ பார்க்கையில்‌ இது 
ஒருவேளை ஏற்புடையதல்லாதிருக்கலாம்‌.) “பழங்கால வசனப்‌ பிரதியொன்றில்‌, 
வசனம்‌ 24ன்‌ முடிவில்‌ “ஏனென்றால்‌ யூதர்கள்‌ அவரை[பவுலைப்‌ பிடித்துக்‌ கொலை 
செய்து விடுவார்கள்‌, பிறகு தாம்‌ [சேனாதிபதி] பணம்‌ வாங்கினார்‌ (அதாவது 
இலஞ்சம்‌ வாங்கினார்‌) என்று குற்றம்‌ சாட்டப்படலாம்‌ என்று பயந்தார்‌” என்று 
கூடுதல்‌ விபரம்‌ தரப்பட்டுள்ளது. '*சேனாதிபதியின்‌ பதவியைக்‌ குறிக்கப்‌ 
பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தையானது, அவர்‌ தமக்குக்‌ கீழ்‌ ஆயிரம்‌ 
போர்வீரர்களைப்‌ பெற்றிருந்தார்‌ என்று சுட்டிக்காட்டுகின்றது. "William Barclay, 
The Acts of the Apostles, The Daily Study Bible Series, rev. ed. (Philadelphia: Westminster 
Press, 1976), 166. இந்தக்‌ கருத்தைப்‌ பற்றிய லூக்காவின்‌ உண்மைத்‌ தன்மையைச்‌ 
சிலர்‌ சந்தேகக்கின்றார்கள்‌; ஒரு கைதியைப்‌ பாதுகாக்க அத்தனை போர்‌ வீரர்கள்‌ 
போன்றவர்களென்ற கருத்தை அவர்கள்‌ ஏளனம்‌ செய்கின்றார்கள்‌. இருப்பினும்‌, 
அக்காலத்தில்‌ பலஸ்தீனத்தில்‌ கலவரங்கள்‌ நடைபெற்றுக்‌ கொண்டிருந்தன. 
சேனாதிபதி, நாற்பது வெறியர்களைத்‌ தோல்வியடையச்‌ செய்வதற்கு மட்டும்‌ 
போதுமான போர்‌ வீரர்களை அனுப்பாமல்‌, யாரும்‌ தாக்குவதற்கே தைரியம்‌ 
கொள்ளாதப்டிக்கு போதுமான அளவுக்குப்‌ போர்‌ வீரர்களை அனுப்பி வைத்தார்‌. 
“அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 2” இதழில்‌ செசரியாவைப்‌ பற்றிய 
குறிப்புகளில்‌ காணவும்‌. நடபடிகளின்‌ பாடத்தில்‌ நாம்‌ அடிக்கடி செசரியாவைப்‌ 
பற்றி விபரங்களைக்‌ காணுகின்றோம்‌ (8:40; 9:30; 10:1, 24; 11:11; 12:19; 18:22; 
21:8, 16). ”“விபரம்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வார்த்தையான 11005 
என்பது “அமைப்பு” என்பதற்கான வார்த்தையாகும்‌. அந்த நிருபமானது 
அக்காலத்தில்‌ வடிவமைப்பு அல்லது மாதிரிக்கான தரத்தை விசேஷமாக அலுவலக 


136 


கடித முறைமையை பின்பற்றியதாயிருந்தது. லூக்கா அக்கடிதத்தின்‌ சுருக்க வடிவைக்‌ 
கொடுத்தாரென்று நாம்‌ அறிவதற்காக இந்த வார்த்தையைப்‌ பயன்படுத்தி 
யிருக்கலாம்‌. லூக்கா அந்தக்‌ கடிதத்தில்‌ இருந்தவைகளை அறிவகற்கு வழியெதுவும்‌ 
இல்லையென்று வலியுறுத்தி அவரே அதை “ஏற்படுத்தி” இருக்கலாம்‌ என்று 
விமர்சகர்கள்‌ குற்றம்‌ சாட்டுகின்றார்கள்‌. இருப்பினும்‌ அக்கடிதமானது, பவுல்‌ 
செசரியாவுக்கு வந்த பிறகு, அவரை விசாரணை செய்த சமயத்தில்‌ வாசிக்கப்‌ 
பட்டிருக்க வாய்ப்புள்ளது. மிக முக்கியமாக, லூக்கா பரிசுத்த ஆவியானவரால்‌ 
ஏவப்பட்டிருந்தார்‌ - அவர்‌ அதன்‌ விபரங்களை அறிந்தார்‌ என்பதில்‌ நான்‌ 
உறுதியாயிருக்கின்றேன்‌. “சங்கத்தார்‌ பவுலை அவர்களுக்கு முன்‌ கொண்டு 
வரும்படியான வேண்டுகோளுடன்‌ வரும்‌ வரையில்‌ காத்திருக்கலாம்‌ என்பது 
அவருடைய திட்டமாயிருந்திருக்கலாம்‌. பிறகு அவர்‌ செசரியாவுக்கு ஏற்கனவே 
பவுலை அனுப்பி வைத்ததற்காக வருத்தம்‌ தெரிவித்து, அவ்விஷயம்‌ பற்றி அவர்கள்‌ 
தொடர்ந்து வழக்காட விரும்பினால்‌ செசரியாவுக்குச்‌ செல்லும்படி அவர்களுக்கு 
ஆலோசனை கூறியிருக்கலாம்‌. இந்த ஆலோசனையே பிரதானஆசாரியர்‌ 24:1ல்‌ 
செசரியாவுக்குச்‌ சென்ற செயலைக்‌ தூண்டியது உறுதி. மேற்கத்திய வசனத்தின்படி, 
சேனாதிபதி, பவுலைக்‌ குற்றம்‌ சாட்டியவர்களைச்‌ செசரியாவுக்குச்‌ செல்லும்படி 
கூறினார்‌ (24:8). 

**'சேனாதிபதியின்‌ வார்த்தைகள்‌ (அடிக்குறிப்பு எண்‌ 6ல்‌ அடையப்பட்ட) 
முடிவை ஆதரிக்கின்றது, அதாவது பவுல்‌ தேவாலயத்தைத்‌ தீட்டுப்‌ படுத்தினார்‌ என்ற 
குற்றச்சாட்டானது சங்கத்தாரின்‌ முன்னிலையில்‌ பவுல்‌ “விசாரணை” செய்யப்பட்ட 
போது கூறப்படவில்லை - ஏனென்றால்‌ தேவாலயத்தைப்‌ பரிசுத்தக்‌ குலைச்சலாக்கு 
வதென்பது மரண தண்டனைக்குரிய குற்றமாயிருந்தது. “இவ்விடத்தில்‌ இயேசுவின்‌ 
விசாரணையில்‌ நடந்ததற்கு இணைவான இன்னொரு நிகழ்ச்சி உள்ளது (யோவா. 
18:38). லூக்கா இதை ஒரு ரோம அதிகாரிக்கு எழுதினார்‌ என்பதை நினைவில்‌ 
வையுங்கள்‌ (“அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 1” இதழில்‌ அப்‌. 1:1க்கான 
குறிப்புகளைக்‌ காணவும்‌). அநேகமாக அவர்‌, ரோமாபுரியின்‌ எந்தச்‌ சட்டத்தையும்‌ 
மீறிய குற்றத்தைக்‌ கிறிஸ்தவர்கள்‌ செய்ததில்லை என்ற ரோமர்களின்‌ நிலைத்த 
கருத்தைத்‌ தெளிவாக்க விரும்பியிருக்கலாம்‌. ”'அந்திப்பத்திரி என்ற இந்த ஊரானது 
பழைய ஏற்பாட்டில்‌ ஆப்பெக்‌ என்று அழைக்கப்பட்டிருந்தது (1 சாமு. 4:1). இந்த 
நகரமானது பெரிய ஏரோதினால்‌ மறுபடியும்‌ கட்டப்பட்டு, அவரது தகப்பனாகிய 
அந்திப்பத்தரின்‌ நினைவாக மறுபெயரிடப்பட்டது. “Charles R. Swindoll, The Strength 
ofan Exacting Passion (Anaheim, Calif.: Insight for Living, 1992), 103. இது, பவுலைக்‌ 
குற்றம்‌ சாட்டியவர்கள்‌ அவருக்கெதிரான குற்றச்சாட்டுகளைப்‌ பேலிக்ஸ-௰க்கு 
முன்பாகக்‌ கொண்டு வர வேண்டுமென்ற அறிவுறுத்தல்‌ சேனாதிபதியின்‌ கடிதத்தில்‌ 
காணப்பட்டதால்‌, அதற்குப்‌ பதில்‌ கூற்றாக இருந்தது (வ. 30). அடுத்த அதிகாரத்தில்‌ 
முதலாவதாக இது நடைபெறுகின்றது. 2““ஒraetoriun” (அரமணை) என்பது பல 
இடங்களில்‌ இருந்த “அலுவலக” இடங்களைக்‌ குறிக்கப்‌ பயன்படுத்தப்பட்ட 
கிரேக்க வார்த்தையின்‌ ஒலி பெயர்ப்பாகும்‌ (மத்‌. 27:27; மாற்‌. 15:16; யோவா. 18:28, 
33; 19:9; பிலி. 1:13). “000160 in Wiersbe, 496. 254 Wharton, The Action of the Book of 
Acts (Dallas: Gospel Teachers Publications, 1977), 54. 


137 


பட்ட பிரசங்கியாரைப்‌ பெற விரும்பினார்கள்‌ என்று கண்‌ 
டறிய முயற்சி செய்தார்‌. இதைச்‌ செய்வதற்கு, அவர்‌ ஒரு 
விண்ணப்பதாரரிடமிருந்து பெறப்பட்டதாக எண்ணும்‌ 
வகையில்‌ தாமே ஒரு கடிதத்தை உருவாக்கி அதை சபையாரி 


விசாரணையில்‌ பவல்‌! 
[24.1-2.5) 


உள்ளூர்‌ சபையொன்றிற்கு சுவிசேஷகன்‌ ஒருவர்‌ தேவைப்‌ 


பட்டார்‌. சபையின்‌ மூப்பார்களில்‌ ஒருவர்‌, சபையார்‌ எப்படிப்‌ 


டத்தில்‌ வாசித்துக்‌ காட்டினார்‌: 


138 


நற்குணம்‌ கொண்டோரே, 

பிரசங்கியார்‌ ஒருவர்‌ உங்களுக்குத்‌ தேவை என்பதைப்‌ 
புரிந்து கொண்டு, நான்‌ அதற்கு விண்ணப்பிக்க விரும்பு 
கின்றேன்‌. 

நான்‌ பெற்றுள்ள பல தகுதிகளை நீங்கள்‌ 
பாராட்டுவீர்கள்‌ என்று நம்புகின்றேன்‌. வல்லமையோடு 
பிரசங்கிக்கவும்‌, எழுத்தாளர்‌ என்ற வகையில்‌ சிறிது 
வெற்றியடையவும்‌ நான்‌ ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன்‌. 
நான்‌ ஒரு நல்ல ஒருங்கிணைப்பாளர்‌ என்று சிலர்‌ 
கூறுகின்றார்கள்‌. நான்‌ சென்றுள்ள இடங்கள்‌ பலவற்றில்‌ 
நான்‌ சிறந்த முன்னோடியாய்‌ இருந்துள்ளேன்‌. 

இருப்பினும்‌, சிலர்‌ எனக்கெதிரான சில விஷயங்கள்‌ 
கொண்டிருக்கின்றார்கள்‌. எனக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட 
வயதாகின்றது. எனது உடல்‌ நலம்‌ மிகச்‌ சிறந்ததென்று 
கூற முடியாது, ஆனால்‌ நல்ல ஊழியம்‌ நடை பெறும்படி 
நான்‌ பார்த்துக்‌ கொள்கிறேன்‌. ஓரிடத்தில்‌ மூன்று 
ஆண்டுகளுக்கு மேலாக நான்‌ எவ்விடத்திலும்‌ பிரசங்கித்த 
தில்லை. நான்‌ பிரசங்கித்துள்ள சபைகளில்‌ பெரும்‌ 
பாலானவை சிறிய சபைகளேயாகும்‌. நான்‌ எனது 
தொழிலைச்‌ செய்து எனது தேவைகளைப்‌ பொதுவாக 
நிறைவேற்ற வேண்டியதாய்‌ இருந்தது. நான்‌ எனது 
பதிவேடுகளைச்‌ சரியாகப்‌ பராமரிப்பதில்லை என்ற ஐயம்‌ 


எனக்குண்டு (நான்‌ யார்‌ யாருக்கு ஞானஸ்நானம்‌ 
கொடுத்தேன்‌ என்பதைக்‌ கூட மறந்து விட்டேன்‌). 

பல நகரங்களில்‌ இருந்த மார்க்கத்‌ தலைவர்களுடன்‌ 
நான்‌ நன்கு ஒத்துப்‌ போக முடியாதிருந்தது. உண்மையில்‌, 
அவர்களில்‌ சிலர்‌ என்னைப்‌ பயமுறுத்தினார்கள்‌, 
நீதிமன்றத்திற்கு என்னை அழைத்துச்‌ சென்றார்கள்‌, 
மற்றும்‌ எனது சரீரத்தைத்‌ தாக்கினார்கள்‌. பல இடங்‌ 
களில்‌, எனது ஊழியமானது கலகங்களையும்‌ தொந்தரவு 
களையும்‌ ஏற்படுத்தியதால்‌, அந்தந்த நகரத்தை விட்டு 
அவசரமாய்‌ நான்‌ புறப்பட்டுப்‌ போக வேண்டிய 
தாயிற்று. மூன்று அல்லது நான்கு முறை நான்‌ சிறையில்‌ 
கூட இருந்துள்ளேன்‌, ஆனால்‌ அது தவறெதுவும்‌ 
செய்ததற்காக அல்ல. 

நீங்கள்‌ என்னைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள முடிந்தால்‌, 
நான்‌ எனது வேலையைச்‌ செய்து கொண்டே சுயவுதவி 
யுடன்‌ உங்களுக்குச்‌ சிறந்த வகையில்‌ ஊழியக்காரனாய்‌ 
இருப்பேன்‌ என்று உறுதி கூறிக்‌ கொள்ளுகிறேன்‌. ' 








இந்தக்‌ கடிதத்தைப்‌ படித்த பிறகு, உறுப்பினர்கள்‌ இவர்‌ 
மேல்‌ ஆர்வம்‌ கொண்டுள்ளார்களா என்று மூப்பர்‌ அவர்களைக்‌ 
கேட்டார்‌. அவர்கள்‌ யாவரும்‌, அங்கிருந்த சபைக்கு அவர்‌ ஒரு 
பொழுதும்‌ தேவையில்லை என்று ஒருமனதாய்க்‌ கூறினார்கள்‌. 
உடல்‌ நலமில்லாது, சண்டை செய்கின்ற, தொந்தரவு ஏற்படுத்து 
கின்ற, முன்னாள்‌ கைஇயான ஒருவர்‌ தங்கள்‌ பிரசங்கியாராய்‌ 
இருப்பதை அவர்கள்‌ விரும்பவில்லை மற்றும்‌ அந்த விண்ணப்‌ 
பம்‌ அவர்கள்முன்‌ வைக்கப்பட்டதையே அவர்கள்‌ அவமான 
மாய்‌ நினைத்தார்கள்‌. இருப்பினும்‌ ஒருவர்‌, அந்தப்‌ பிரசங்கி 
யாரின்‌ பெயரைக்‌ கேட்டார்‌. உடனே மூப்பர்‌ “அப்போஸ்‌ 
குலராகிய பவுல்‌” என்று பதில்‌ அளித்தார்‌. 

நடபடிகளின்‌ கடைசி ஏழு அதிகாரங்களில்‌ பவுல்‌ ஒரு 
“சிறைப்‌ பறவையாக” கூறப்படுகின்றார்‌, அவர்‌ ஒரு குற்றவாளி 
என்றெண்ணப்பட்டு - எருசலேமில்‌ சில நாட்களும்‌ (22:24), 
பிறகு செசரியாவில்‌ இரண்டு வருடங்களும்‌ (23:33-35; 24:27), 
தொடர்ந்து ரோமாபுரியில்‌ குறைந்தது இரண்டு வருடங்களும்‌ 
(28:16, 30) சிறையில்‌ வைக்கப்பட்டார்‌. சிறை வாழ்க்கைக்குப்‌ 
பவுல்‌ அந்நியரல்ல, அவர்‌ அடிக்கடிச்‌ சிறையில்‌ அடைக்கப்‌ 
பட்டிருந்தார்‌ (2 கொரி. 11:23). பவுலும்‌ அவரது உடன்‌ ஊழியக்‌ 
காரரும்‌ பிலிப்பி நகரில்‌ அடிக்கப்பட்டு, தொழு மரத்தில்‌ 








139 


கட்டப்பட்டதைப்‌ பற்றிய ஒரு சிறையிருப்பை நாம்‌ 
படித்தோம்‌ (அப்‌. 16). இருப்பினும்‌ இதற்குமுன்‌ ஒரு 
பொழுதும்‌ இந்த அப்போஸ்தலர்‌ நாளுக்கு நாள்‌, வாரத்துக்கு 
வாரம்‌, மாதத்துக்கு மாதம்‌, வருடத்துக்கு வருடம்‌ இப்படிப்‌ 
பட்ட எல்லைக்குட்‌ படுத்தப்படுதலைச்‌ சகித்திருந்ததில்லை. 
அவர்‌ செயல்படும்‌, தீவிரமான வாழ்க்கையொன்றை வாழ்ந்து 
வந்ததால்‌, பவுல்‌ அனுபவித்தவைகளிலேயே மாபெரும்‌ 
விசாரணைகளில்‌ ஒன்றாக இது விளங்கிற்று. இருப்பினும்‌, நாம்‌ 
இந்த அதிகாரங்களைப்‌ படிக்கையில்‌, பவுல்‌ தமது விசாரணை 
முழுவதிலும்‌ காத்துக்‌ கொண்டிருந்த நேர்மறையான, மேற்‌ 
துடிப்புள்ள எண்ணப்‌ போக்கை நாம்‌ காண வேண்டுமென்று 
நான்‌ விரும்புகின்றேன்‌.” 

நமது முந்திய பாடத்தில்‌, பவுல்‌ செசரியாவுக்குக்‌ கொண்டு 
வரப்பட்டு, தேசாஇபதியாகிய பேலிக்ஸிடம்‌ ஓஒப்புவிக்கப்பட்‌! 
தையும்‌, அவர்‌ இவரை (பவுலை) ஏரோதின்‌ அரண்மனையில்‌ 
காவலில்‌ வைத்ததையும்‌ நாம்‌ கண்டோம்‌ (23:23-35). இந்தப்‌ 
பாடமானது - பவுல்‌ சிறைச்சாலையில்‌ இருந்த ஐந்து அல்லது 
அதற்கு மேற்பட்ட வருடங்களில்‌ சந்தித்த பல விசாரணைகளில்‌ 
ஒன்றான - செசரியாவில்‌ பவுலின்‌ முதல்‌ விசாரணையைப்‌ 
பற்றியதாகும்‌.” பவுல்‌ தாக்கப்பட்டுப்‌ பழி கூறப்பட்டிருந்த 
போதும்‌ “தைரியமாய்‌” (24:10) இருக்கத்‌ தம்மை மேலான்மை 
செய்து கொண்டார்‌. 








போலியான வெளித்தாக்குதல்‌ 


(24:1-9) 

எருசலேமுக்கு வெளியே பவுல்‌ பாதுகாப்பாய்‌ இருந்த 
போது, சேனாதிபதி, சனதொரீன்‌ சங்கத்தாரிடம்‌ பவுல்‌ என்ற 
அக்கைதி செசரியாவுக்குக்‌ கூட்டிச்‌ செல்லப்பட்டு விட்டதாக 
கூறினார்‌. அந்த அதிகாரி அநேகமாக மிகுந்த திருப்தியுடன்‌ 
அவர்களிடத்தில்‌, அவ்விஷயத்தை அவர்கள்‌ தொடர்ந்து 
கையாள விரும்பினால்‌ அவர்கள்‌ செசரியாவுக்குச்‌ சென்று 
தங்கள்‌ புகாரை தேசாதிபதியாகிய பேலிக்ஸிடம்‌* எடுத்துரைக்க 
வேண்டும்‌ என்று கூறினார்‌. யூதத்‌ தலைவர்கள்‌, தங்கள்‌ பிடியில்‌ 
இருந்து பவுல்‌ மறுபடியும்‌ தப்பிச்‌ சென்றதை அறிந்து 





140 


ஆத்திரப்பட்டிருக்க வேண்டும்‌, ஆனால்‌ அவர்கள்‌ தோல்வியை 
ஒப்புக்‌ கொள்ளத்‌ தயாராய்‌ இருந்ததில்லை. சில நாட்களுக்‌ 
குள்ளாகவே அவர்கள்‌ அவரை (பவுலை) நீக்கிப்போட முயற்சி 
செய்வதற்கு மறுபடியும்‌ தயாரானார்கள்‌. 

“ஐந்து நாளைக்குப்‌ பின்பு” பிரதான ஆசாரியனாகிய 
அனனியா”“மூப்பர்களோடும்‌ தெர்த்துல்லு என்னும்‌ ஒரு நியாய 
சாதுரியனோடும்‌” கூட (செசரியாவுக்கு)ப்‌ போனான்‌,” அவர்கள்‌ 
பவுலுக்கு விரோதமாய்த்‌ தேசாதிபதியினிடத்தில்‌ பிராது 
பண்ணினார்கள்‌” (வ. 1). வயதான ஆசாரியராகிய அனனியா 
செசரியாவுக்கு அறுபத்தி ஐந்து மைல்களுக்கும்‌ அதிகமான 
தூரம்‌ பயணம்‌ செய்வது பற்றி மகிழ்ச்சியற்று இருந்திருக்கலாம்‌, 
ஆனால்‌ பவுலைக்‌ கொலை செய்வதற்காக அவர்‌ எவ்வித வசதிக்‌ 
குறைவையும்‌ அனுபவிக்கத்‌ தயாராக இருந்தார்‌. அவரும்‌ மற்ற 
முன்னோடிகளும்‌ தங்கள்‌ வழக்கை எடுத்துரைப்பதில்‌ 
தெர்த்துல்லு என்ற பெயருடைய திறமை பெற்ற பேச்சாளரின்‌ 
உதவியை உறுதிப்‌ படுத்திக்‌ கொண்டார்கள்‌. அவர்கள்‌ இதை, 
(1) ரோமச்‌ சட்டத்தில்‌ அவர்களைக்‌ காட்டிலும்‌ தெர்த்துல்லு 
அதிகப்‌ பழக்கமுள்ளவராய்‌ இருந்ததாலும்‌ (2) அந்த 
வேளையில்‌ கூறப்பட வேண்டிய நயமான பேச்சுகளைப்‌ 
பொறுத்தமட்டில்‌ தாங்கள்‌ அதை நன்கு செய்யத்‌ தவறி 
விடுவோம்‌ என்பதாலும்‌ இவ்வாறு ஏற்பாடு செய்திருக்கலாம்‌. 

அவர்கள்‌ செசரியாவை அடைந்த பிறகு யூதேயாவுக்கான 
ரோம தேசாதிபதி(அதிகாரி)யாயிருந்த அந்தோனியஸ்‌ 
பேலிக்ஸின்‌ முன்னிலையில்‌ அழைத்துச்‌ செல்லப்பட்டார்கள்‌. 
பவுல்‌ உள்ளே அழைக்கப்பட்ட பிறகு (24:2௮), தெர்த்துல்லு, 
பேலிக்ஸிடம்‌ “குமட்டல்‌ உண்டாக்கும்‌ போலிப்‌ புகழ்ச்சி 














யுடன்‌” பேசத்‌ தொடங்கினார்‌: 


தெர்த்துல்லு குற்றஞ்சாட்டத்‌ தொடங்கி: கனம்‌ 
பொருந்திய பேலிக்ஸே, உம்மாலே நாங்கள்‌ மிகுந்த 
சமாதான சவுக்கியத்தை அநுபவிக்கிறதையும்‌, உம்மு 
டைய பராமரிப்பினாலே இந்தக்‌ தேசத்தாருக்குச்‌ சிறந்த 
நன்மைகள்‌ நடக்கிறதையும்‌ நாங்கள்‌ எப்பொழுதும்‌ 
எங்கும்‌ மிகுந்த நன்றியறிதலுடனே அங்கிகாரம்‌ 
பண்ணுகிறோம்‌ (வ. 2ஆ, 39. 


உண்மையில்‌ பேலிக்ஸ்‌, பல கலகக்காரர்களைக்‌ கீழே 


141 


குள்ளியிருந்தார்‌; ஆனால்‌ சாதாரண யூதர்களைக்‌ கூட 
ஆத்திரப்படுத்தும்‌ வகையில்‌ அதை அவர்‌ மிருகத்தனமாகச்‌ 
செய்திருந்தார்‌. யூதேயாவில்‌ உள்ள பெரும்பான்மையான 
குடிமக்கள்‌, சமாதானம்‌ ஏதாவது நிலவியதென்றால்‌ அது அவர்‌ 
(பேலிக்ஸ்‌) மூலமாய்‌ உண்டானதல்ல மாறாக அவர்‌ இல்லாமல்‌ 
உண்டானதுதான்‌ என்று கூறுவார்கள்‌. இருப்பினும்‌ பேலிக்ஸ்‌ 
ஒரு நியாயாதிபதியாகவும்‌, வழக்கறிஞராகவும்‌ இருந்தார்‌ - 
மற்றும்‌ தெர்த்துல்லு எதிர்க்கட்சியை வெல்லுவதற்கு எதை 
வேண்டுமானாலும்‌ கூறுவார்‌. 





மென்மையான நாவுடைய வழக்கறிஞர்‌ தொடர்ந்தார்‌: 
{பாராட்டுக்கள்‌ தேசாதிபதியை அலட்டக்கூடி யவை என்பது 
போல! உம்மை நான்‌ அநேக வார்த்தைகளினாலே அலட்டாத 
படிக்கு, நாங்கள்‌ சுருக்கமாய்ச்‌ சொல்வதை நீர்‌ பொறுமை 
யாய்க்‌ கேட்க வேண்டுமென்று பிரார்த்திக்கிறேன்‌” (வ. 4). 
பிறகு தெர்த்துல்லு, பவுலுக்கு எதிராக மூன்று குற்றச்சாட்டு 
களைக்‌ கொண்டு வந்தார்‌ - அவர்‌ கூறிய பொய்ப்‌ புகழ்ச்சி 
களைப்‌ போலவே இக்குற்றச்சாட்டுகளும்‌ போலியானவை 
களாகவே இருந்தன: 

முதலாவதானது ஒரு தனிப்பட்ட குற்றச்சாட்டு ஆகும்‌: 
“என்னவென்றால்‌, இந்த மனுஷன்‌ கொள்ளை நோயாகவும்‌ ...” 
(வ. 2௮) - இது நேரடியாக “ஒரு கொள்ளை நோய்‌, ஒரு கிருமி 
நோய்‌!” என்றாகின்றது! வேறு வார்த்தைகளில்‌ சொல்லுவ 
தென்றால்‌, “பவுல்‌ கலக மூட்டுவதில்‌ முதல்‌ நபராவார்‌, சரியான 
எண்ணம்‌ கொண்ட எந்த ஒரு நபரும்‌ இவ்வகைப்பட்ட வரை 
உயிருடன்‌ இருக்க அனுமதிப்பதில்லை!” என்பதாகும்‌. 

அடுத்ததாக அரசியல்‌ ரீதியான ஒரு குற்றச்சாட்டு வந்தது: 
“பூச்சக்கரத்திலுள்ள சகல யூதா்களுக்குள்ளும்‌ கலகம்‌ எழுப்புகிற 
வனாகவும்‌, நசரேயருடைய மதபேதத்துக்கு முதலாளியாகவும்‌ 
இருக்கிறானென்று கண்டறிந்தோம்‌” (வ. 2ஆ). இது பேலிக்‌ 
ஸுுக்கும்‌ மாபெரும்‌ ஆர்வமூட்டிய ஒரு குற்றச்சாட்டாய்‌ 
இருந்திருக்கும்‌, ஏனெனில்‌ சமாதானத்தைக்‌ காக்கும்படியா 
கவே அவர்‌ ரோம அரசினால்‌ கட்டளையிடப்‌ பட்டிருந்தார்‌. 
இந்தக்‌ குற்றச்சாட்டில்‌ உண்மையின்‌ கூறு ஒன்று இருந்தது, 
ஏனெனில்‌ பவுல்‌ இருந்திருந்த பல இடங்களில்‌ கலகங்கள்‌ 
ஏற்பட்டிருந்தது." இருப்பினும்‌, பவுல்‌ கலகத்தைத்‌ தூண்டி 
யிருந்தார்‌ என்று மறைமுகமாய்க்‌ கூறியது உண்மையற்றதாக 














142 


இருந்தது. 

“நசரேயருடைய மதபேதத்துக்கு முதலாளியாகவும்‌ 
இருக்கின்றான்‌” என்ற சொற்றொடரைக்‌ கவனியுங்கள்‌. வேத 
வசனங்களில்‌ கிறிஸ்தவர்களை இந்த ஒரு இடத்தில்‌ மட்டுமே 
“நசரேயா்கள்‌” என்று குறிப்பிடப்படுகின்றது. இது “நசரேய 
னாகிய இயேசுவைப்‌ பின்பற்றுபவர்கள்‌” என்று அர்த்தப்படுத்த 
யூதர்கள்‌ பயன்படுத்திய ஒரு இயற்பெயராக இருந்தது.'' அது 
ஒரு கேலிக்‌ கூத்தான சொற்றொடராயிருந்தது: “நாசரேத்தி 
லிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்‌ கூடுமா?” (யோவா. 
1:46 அ. புறக்கணிக்கப்பட்டி ருந்த இந்தக்‌ குழுவை “மத பேதம்‌” 
என்று தெர்த்துல்லு அழைத்தால்‌, அவர்‌ அநேகமாக, கிறிஸ்தவம்‌ 
என்பது சட்ட விரோதமான மார்க்கம்‌.! எனவே அது ரோம 
அரசால்‌ நீக்கப்பட வேண்டும்‌, என்ற கருத்தைக்‌ 
கூறியிருக்கலாம்‌. 

இறுதியாக, அந்த வழக்கறிஞர்‌, பக்தியான (அதாவது, 
மார்க்க ரீதியான) குற்றச்‌ சாட்டொன்றைக்‌ கூறினார்‌: “இவன்‌ 
தேவாலயத்தையும்‌ கட்டுப்படுத்தப்‌ பார்த்தான்‌” (அப்‌. 24:6௮). 
தொடக்கத்தில்‌, ஆசியா நாட்டிலிருந்து வந்திருந்த யூதர்கள்‌, 
பவுல்‌ தேவாலயத்தைத்‌ 51 டுப்படுத்தியதாகக்‌ கூச்சலிட்டி ருந்‌ 
தார்கள்‌ (21:28); இப்பொழுது அந்தக்‌ குற்றச்சாட்டு “இவன்‌ 
தேவாலயத்தையும்‌ தீட்டுப்‌ படுத்தப்‌ பார்த்தான்‌ ...” என்று 
மென்மைப்படுத்தப்பட்டிருந்தது - இது நிரூபிப்பதற்கோ 
அல்லது நிரூபிக்காமல்‌ இருப்பதற்கோ கடினமானதொரு 
தெளிவற்ற குற்றச்சாட்டாக இருந்தது. முன்பே குறிப்பிட்ட 
படி, தேவாலயத்தை அசுத்தப்படுத்துகின்ற எவரையும்‌ மரணத்‌ 
திற்குட்படுத்த தேவாலய அதிகாரிகளுக்கு ரோம அரசு உரிமை 
கொடுத்திருந்தது." 

தெர்த்துல்லு கூடுதலாகப்‌ பின்வருமாறு கூறினார்‌: 














நாங்கள்‌ இவனைப்‌ பிடித்து [எங்கள்‌ வேதப்‌ பிரமாணத்‌ 
தின்படியே நியாயந்தீர்க்க மனதாயிருந்தோம்‌. 
அப்பொழுது சேனாதிபதியாயெ லீசியா வந்து, மிகுந்த 
பலாத்காரமாய்‌ இவனை எங்கள்‌ கைகளிலிருந்து பறித்துக்‌ 
கொண்டு போய்‌, இவன்‌ மேல்‌ குற்றஞ்‌ சாட்டுகிறவர்கள்‌ 
உம்மிடத்தில்‌ வரும்படி கட்டளையிட்டார்‌] 
(வ. 6ஆ-8௮). 


143 


அதிகாரம்‌ 22ல்‌ காணப்பட்ட கும்பலின்‌ காட்சியானது நல்ல 
விசாரணைக்குத்‌ தயாரான ஒரு முறையான கைது செய்தல்‌ 
என்று குறிப்பிடுவது கடினமாகும்‌! வார்ரென்‌ வயர்ஸ்ப்‌ 
அவர்கள்‌, “பவுல்‌ கைது செய்யப்பட்டது பற்றிய லூக்காவின்‌ 
விபரங்களை (அப்‌. 21:27-40) நீங்கள்‌ சேனாதிபதியின்‌ 
விபரங்களோடும்‌ (அப்‌. 23:25-30) மற்றும்‌ வழக்கறிஞர்களின்‌ 
விபரங்களோடும்‌ (அப்‌. 24:6-8) ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, 
நீதிபதிகளும்‌, வழக்கறிஞர்களும்‌ ஏன்‌ குழப்பமடைய முடியும்‌ 
என்று நல்ல முறையில்‌ புரிந்து கொள்ள முடியும்‌” என்று 
கூறினார்‌. யூதர்கள்‌ பவுலைக்‌ கொலை செய்ய முயற்சி செய்து 
கொண்டிருக்கையில்‌, லீசியா சென்று அவர்களிடமிருந்து 
பவுலை மீட்க வேண்டியதாயிற்று என்று லீசியாவிடமிருந்து 
வந்த கூற்றை பேலிக்ஸ்‌ தம்மிடம்‌ கொண்டிருந்தார்‌ என்பதை 
அந்த வழக்கறிஞர்‌ அறியாமல்‌ இருந்தார்‌ (23:27). 

வசனம்‌ 24:6 “எங்கள்‌ ...” என்ற வார்த்தைக்கு முன்னும்‌, 
வசனம்‌ 8ல்‌ “கட்டளையிட்டார்‌” என்பதற்குப்‌ பின்னும்‌ உள்ள 
அடைப்புக்‌ குறிகளைக்‌ கவனியுங்கள்‌. வசனம்‌ ஈன்‌ முடிவுப்‌ 
பகுதியும்‌, வசனம்‌ 7 முழுவதும்‌ மற்றும்‌ வசனம்‌ சீன்‌ தொடக்கப்‌ 
பகுதியும்‌ பல கையெழுத்துப்‌ பிரதிகளில்‌ உள்ளடங்கவில்லை. 
இந்த வாசிப்பின்‌ உண்மைத்‌ தன்மைக்கு வசன ஆதாரம்‌ 
போதுமான அளவில்‌ இல்லாததால்‌, பல மொழிபெயர்ப்புக்‌ 
களில்‌ இதை உள்ளடக்காமல்‌, அடைப்புக்‌ குறிக்குள்ளோ, 
அடிக்குறிப்பு முதலியவற்றிலோ கீழ்ப்படுத்தப்பட்டுள்ளன. 
சைமன்‌ கிஸ்ட்மேக்கர்‌ அவர்கள்‌ நடபடிகளின்‌ தமது விளக்க 
வுரையில்‌, தம்முடைய சொந்த மொழிபெயர்ப்பைப்‌ பற்றி, 
“மேற்கத்திய வாசிப்பானது அதிகாரமுடைமையின்‌ வளைய 
மொன்றைப்‌ பெற்றுள்ளது. ஆகையால்‌, அதன்‌ உள்ளடக்கு 
தலை நீக்க நான்‌ விரும்பவில்லை ஆனால்‌ சட்டமுறைப்படி 
நான்‌ அதை அடைப்புக்‌ குறிக்குள்‌ வைத்துள்ளேன்‌” என்று 
விளக்கினார்‌. 111. புரூஸ்‌ அவர்கள்‌, “மேற்கத்தியக்‌ கூடுதலின்‌ 
நடையானது தெர்த்துல்லுவின்‌ எஞ்சிய பேச்சுடன்‌ மிகவும்‌ 
ஒத்திசைவதால்‌, அது உண்மையானது என்று ஒப்புக்‌ 
கொள்ளும்படி சாய நேரிடுகின்றது” என்று ஒப்புக்‌ கொண்டார்‌. 

பவுலுக்கு எதிராகத்‌ தேசாதிபதி தப்பெண்ணம்‌ கொள்வ 
தற்குத்‌ தம்மால்‌ முடிந்த அளவு சிறந்ததைச்‌ செய்த தெர்த்துல்லு 
தமது உரையை இவ்விதமாய்‌ முடித்தார்‌: “இவனிடத்தில்‌ நீர்‌ 











144 


விசாரித்தால்‌ நாங்கள்‌ இவன்‌ மேல்‌ சாட்டுகிற குற்றங்கள்‌ 
யாவையும்‌ அறிந்து கொள்ளலாம்‌ என்றான்‌” (வ. 8ஆ). 
அடைப்புக்‌ குறிக்குள்‌ உள்ள வசனப்‌ பகுதியானது நீக்கப்‌ 
பட்டால்‌, தெர்த்துல்லு பவுலைப்‌ பரிசோதிக்கும்படி குறிப்பிட்‌ 
டார்‌” அவ்வசனப்‌ பகுதியானது உள்ளடக்கப்பட்டால்‌ அவர்‌ 
தெர்த்துல்லுவைப்‌ பரிசோதிக்கும்படி குறிப்பிட்டார்‌. இரு 
வழிகளிலும்‌ அந்த வழக்கறிஞர்‌, பேலிக்ஸ்‌ உண்மைகள்‌ யாவற்‌ 
றையும்‌ அறியும்‌ பொழுது அவர்கள்‌ சார்பிலேயே இருப்பார்‌ 
என்று விளக்கப்படுத்தினார்‌. 

அந்த வேளையில்‌, பிரதான ஆசாரியரும்‌, மூப்பார்களும்‌ 
தங்கள்‌ குரல்களைச்‌ சேர்த்தார்கள்‌. “யூதர்களும்‌ அதற்கு 
இசைந்து, இவைகள்‌ யதார்த்தந்தான்‌ என்றார்கள்‌” (வ. 9). 





சந்தோஷமான தற்காப்பு வாதம்‌ 
(24:10-21) 

தேசாதிபதி, பவுலை விசாரிக்க வேண்டுமென்று யூதர்கள்‌ 
விரும்பியிருந்தால்‌, அவர்கள்‌ அதில்‌ ஏமாற்றம்‌ அடைந்தார்கள்‌. 
அதற்குப்‌ பதிலாக, தேசாதிபதி, “பவுல்‌ பேசும்படி ... சைகை 
காட்டினார்‌ மற்றும்‌ பவுல்‌ தமது பதிலுரையைத்‌ தொடங் 
கினார்‌ (வ. 10௮). 

போலிப்‌ புகழ்ச்சியுடன்‌ தொடங்குவதற்குப்‌ பதிலாக 
(1 தெச. 2:5௮), யூதர்களைக்‌ கையாளுவதில்‌ பேலிக்ஸ௰க்கு 
உள்ள அனுபவத்தை மட்டும்‌ பவுல்‌ குறிப்பிட்டார்‌: “நீர்‌ அநேக 
வருஷ காலமாய்‌ இந்தத்‌ தேசத்தாருக்கு நியாயாதிபதி 
யாயிருக்கிறீரென்றறிந்து, நான்‌ என்‌ காரியங்களைக்‌ குறித்து 
அதிக தைரியத்துடன்‌ உத்தரவு சொல்லுகிறேன்‌” (வ. 10ஆ).!* 
கர்த்தருடைய உதவியுடன்‌ அந்த அப்போஸ்தலர்‌ நடுக்கமின்றி, 
சூழ்நிலையை தமக்குக்‌ கீழ்ப்படுத்தினார்‌. இயேசு பின்வருமாறு 
வாக்குத்தத்தம்‌ கொடுத்திருந்தார்‌: 








... அவர்கள்‌ உங்களைப்‌ பிடித்து, ஜெப ஆலயங்களுக்கும்‌ 
சிறைச்சாலைகளுக்கும்‌ ஒப்புக்‌ கொடுத்து, ராஜாக்கள்‌ 
முன்பாகவும்‌ அதிபதிகள்‌ முன்பாகவும்‌ உங்களை 
இழுத்துத்‌ துன்பப்படுத்துவார்கள்‌. ஆனாலும்‌ அது 


142 


உங்களுக்குச்‌ சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும்‌ ... 
உங்களை விரோதிக்கிறவர்கள்‌ ஒருவரும்‌ எதிர்‌ பேசவும்‌ 
எதிர்‌ நிற்கவும்‌ கூடாத வாக்கையும்‌ ஞானத்தையும்‌ நான்‌ 
உங்களுக்குக்‌ கொடுப்பேன்‌ (21:12-15). 


இப்பொழுது பவுல்‌ தேசாதிபதி முன்பு நின்றபொழுது, அந்த 
வாக்குத்தத்தத்தைப்‌ பற்றிக்‌ கொண்டார்‌. 

முதலாவதாகப்‌ பவுல்‌ தாம்‌ ஒரு கலகக்காரர்‌ என்ற குற்றச்‌ 
சாட்டுக்குப்‌ பதில்‌ கொடுத்தார்‌: “நான்‌ தொழுதுகொள்ளும்‌ 
படியாக! எருசலேமுக்குப்‌ போனது முதல்‌ இதுவரைக்கும்‌ 
பன்னிரெண்டு நாள்‌ மாத்திரம்‌'” ஆயிற்றென்று நீர்‌ அறிந்து 
கொள்ளலாம்‌” - கலகத்திற்குக்‌ காரணமாயிருக்க அல்ல (வ. 11). 
பன்னிரண்டு நாட்கள்‌ என்ற தனிக்குறிப்பானது பவுல்‌ ஒரு 
கலகத்தைத்‌ திட்டமிட்டுச்‌ செயல்பட போதுமான காலமா 
யிருக்கவில்லை மற்றும்‌ அந்த நிகழ்ச்சிகள்‌ குறுகிய காலத்திற்கு 
முன்பு தான்‌ நடந்திருந்ததால்‌, உண்மையில்‌ நடந்திருந்தது 
என்ன என்பதைக்‌ கண்டறிய சாட்சிகளைக்‌ காண்பதில்‌ 
பிரச்சனை எதுவும்‌ பேலிக்ஸக்கு இராது என்பதையும்‌ 
காட்டியது. 

பவுல்‌, “தேவாலயத்திலே நான்‌ ஒருவரிடத்திலாவது தர்க்கம்‌ 
பண்ணினதையும்‌, நான்‌ ஜெப ஆலயங்களிலாகிலும்‌ நகரத்திலா 
கிலும்‌ ஜனங்களுக்குள்ளே கலகமெழுப்பினதையும்‌, இவர்கள்‌ 
கண்டதில்லை” (வ. 12) என்று கூடுதலாகச்‌ சொன்னார்‌. எருச 
லேமில்‌ பவுல்‌ வழக்கத்திற்கு மாறாக அதிகம்‌ பேசாமல்‌, தாம்‌ 
அங்கு வந்தது தொந்தரவாயிருக்கும்‌ என்று நினைக்க எருசலேம்‌ 
மூப்பர்களைச்‌ சாந்தப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்‌ 
இருக்கலாம்‌ (21:22). 

பிறகு பவுல்‌ தம்மீது குற்றம்‌ சாட்டியவார்களை அவ்விடத்‌ 
தில்‌ நிறுத்தினார்‌: “இப்பொழுது என்மேல்‌ சாட்டுகிற குற்றங்‌ 
களை இவர்கள்‌ நிரூபிக்கவுமாட்டார்கள்‌” (வ. 13). ஆலோ 
சனைச்‌ சங்கத்தார்‌ தாங்கள்‌ ஏற்படுத்திய குற்றச்சாட்டுகள்‌ 
பற்றிய நேரடியான அறிவைப்‌ பெறாதிருந்தார்கள்‌; அவர்கள்‌ 
வதந்தியின்‌ அடிப்படையிலேயே செயல்பட்டார்கள்‌. அவர்கள்‌ 
சாட்சிகள்‌ எவரையும்‌ கூட்டி வராமல்‌, மென்மையான நாவு 
டைய பேச்சாளர்‌ ஒருவரையே கூட்டி வந்தார்கள்‌. குற்றச்‌ 
சாட்டானது ஆதாரமாகாது. 

இருப்பினும்‌ பவுல்‌ ஒரு குற்றச்சாட்டுக்குத்‌ தான்‌ குற்ற 
146 


வுணர்வுடன்‌ இருந்ததாகக்‌ கெஞ்சினார்‌: அவர்‌, தாம்‌ ஒரு 
கிறிஸ்தவர்‌ ஒன்று ஒப்புக்‌ கொண்டார்‌. “உம்மிடத்தில்‌ ஒன்றை 
ஒத்துக்‌ கொள்ளுகிறேன்‌; அதென்னவென்றால்‌, இவர்கள்‌ 
மதபேதம்‌'” என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள்‌ 
முன்னோர்களின்‌ தேவனுக்கு ஆராதனை செய்து” (வ. 14௮). 
“எங்கள்‌ முன்னோர்களின்‌ தேவனுக்கு” என்ற சொற்றொட 
ரைக்‌ கவனியுங்கள்‌. அவர்‌, “எங்கள்‌ முன்னோர்களின்‌ 
தேவனுக்கு ஆராதனை செய்து நியாயப்பிரமாணத்திலேயும்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ புஸ்தகங்களிலேயும்‌ எழுதியிருக்கிற எல்லா 
வற்றையும்‌ நான்‌ விசுவாசித்து? (வ. 14ஆ) என்று 
கூறினார்‌. அவர்‌ யூதர்களின்‌ வேதவசனங்களைப்‌ புறக்கணித்‌ 
திருந்ததில்லை; உண்மையில்‌ அவர்‌ வரப்‌ போகும்‌ மேசியா 
மற்றும்‌ இராஜ்யம்‌ ஆகியவற்றைப்‌ பற்றி அந்த வசனங்கள்‌ 
முன்னுரைத்ததை விசுவாசித்தார்‌. “பவுலும்‌ ஆதி கிறிஸ்தவர்‌ 
களும்‌ தங்களை 'முந்தின யூதர்கள்‌” என்றல்ல ஆனால்‌ “நிறை 
வேறிய யூதர்கள்‌” ”” அதாவது ஆபிரகாமின்‌ உண்மையான 
சந்ததியார்கள்‌ (கலா. 3:29) என்பதாகவே கண்டார்கள்‌. 
“இர்க்கதரிசிகளின்‌ புத்தகங்களில்‌ எழுகியிருக்கிறவைகள்‌” 
பற்றி அவர்‌, “நீதிமான்களும்‌ அநீதிமான்களுமாகிய மரித்தோர்‌ 
உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள்‌ தேவனிடத்தில்‌ 
நம்பிக்கை கொண்டிருக்கிறதுபோல நானும்‌ நம்பிக்கை 
கொண்டிருக்கிறேன்‌”?! (வ. 15) என்று கூடுதலாகக்‌ கூறினார்‌. 
பழைய ஏற்பாட்டுத்‌ தீர்க்கதரிசிகள்‌ உயிர்த்தெழுதல்‌ பற்றிப்‌ 
பேசியிருந்தார்கள்‌ (தானி. 12:2, 3ஐக்‌ காணவும்‌). கிறிஸ்துவின்‌ 
உயிர்த்தெழுதலைச்‌ சதுசேயா்கள்‌ நம்பாதிருந்ததால்‌, அங்கு 
வந்திருந்தவர்களில்‌ சில மூப்பர்கள்‌ பரிசேயார்களாய்‌ இருந்‌ 
தார்கள்‌ என்பது உறுதியாகும்‌, அவர்கள்‌ உயிர்த்தெழுதலை 
நம்பினார்கள்‌. இவ்விதமாகப்‌ பவுல்‌, *.. இவர்கள்‌ தேவனிடத்‌ 





தில்‌ நம்பிக்கை கொண்டிருக்கிறது போலவே ...”” என்று 
பேச முடிந்தது.” 

உயிர்த்தெழுதல்‌ என்ற கருத்தானது, தேவனுக்கு முன்பாக 
எல்லாரும்‌ நின்று கணக்கொப்புவிக்கும்‌ நாளாகிய மதிப்பிடும்‌ 
நாளை குறித்து முன்‌ அனுமானிக்கின்றது. இவ்விதமாகப்‌ பவுல்‌, 
“இதனால்‌ நான்‌ தேவனுக்கும்‌ மனுஷருக்கும்‌ முன்பாக 
எப்பொழுதும்‌ குற்றமற்ற மனச்சாட்சியை உடையவனா 
யிருக்கப்‌ பிரயாசப்படுகிறேன்‌”” (வ. 16) என்று கூறினார்‌. வேறு 





147 


வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, “பேலிக்ஸே, உம்‌ முன்பாக 
நான்‌ குற்றமற்ற ஒரு மனிதனாக நிற்கின்றேன்‌!” என்று அவர்‌ 
கூறினார்‌. 

ஒரு குற்றச்சாட்டு இன்னும்‌ பதில்‌ அளிக்கப்படாதிருந்தது, 
அது அவர்‌ தேவாலயத்தைத்‌ தீட்டுப்படுத்த முயன்றதாகக்‌ 
கூறப்பட்ட குறிப்பான குற்றச்சாட்டு ஆகும்‌. உண்மையில்‌ 
நடந்தது என்ன என்பதைப்‌ பற்றிய தம்‌ விளக்கத்துடன்‌ பவுல்‌ 
தொடங்கினார்‌: “அநேக வருஷங்களுக்குப்‌ பின்பு நான்‌ என்‌ 
ஜனத்தாருக்குத்‌ தர்மப்‌ பணத்தை ஒப்புவிக்கவும்‌, காணிக்கை 
களைச்‌ செலுத்தவும்‌ வந்தேன்‌” (வ. 17). பவுல்‌ கொண்டு வந்த 
நன்கொடையானது குறிப்பிட்ட யூதர்களுக்கு (எருசலேமில்‌ 
இருந்த கிறிஸ்தவ யூதர்களுக்கு) - எப்படியிருப்பினும்‌ யூதர்‌ 
களுக்கு - ஆனதாகும்‌, எனவே அவர்‌ தர்மப்‌ பணத்தைத்‌ தமது 
“ஐனத்தாருக்கு” கொண்டு வந்ததாகக்‌ கூறிய கூற்று சரியான 
தேயாகும்‌. பேலிக்ஸ்‌ “தர்மப்‌ பணத்தை” மற்றும்‌ “காணிக்கை 
களை” என்ற சொற்றொடர்களைப்‌ பிடித்துக்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌. இந்த யூதர்‌ பொருள்கள்‌ மற்றும்‌/அல்லது 
செல்வாக்கு உடைய மனிதராயிருந்தார்‌; ஒருவேளை அவர்‌ 
அதிகமான பணக்கைக்‌ தம்‌ கைகளில்‌ கொடுக்க முடியும்‌ என்று 
அவர்‌ நினைத்தார்‌ என்பது உறுதி (வ. 26ஐக்‌ கவனிக்கவும்‌)! 

பவுல்‌ தொடர்ந்தார்‌: “அப்பொழுது கூட்டமில்லாமலும்‌ 
அமளியில்லாமலும்‌ தேவாலயத்திலே சுத்திகரித்துக்‌ கொண்டவ 
னாயிருக்கையில்‌ [வசனம்‌ 21:26ஐக்‌ கவனிக்கவும்‌]” (வ. 18௮). 
அந்த உண்மைகளை தேவாலயப்‌ பதிவேடுகளில்‌ சரி பார்க்க 
முடியும்‌. “ஆசியா நாட்டாரான சில யூதர்கள்‌ என்னைக்‌ 
கண்டார்கள்‌. அவர்களுக்கு என்‌ பேரில்‌ விரோதமான காரியம்‌ 
ஏதாகிலும்‌ உண்டாயிருந்தால்‌, அவர்களே இங்கு வந்து, உமக்கு 
முன்பாகக்‌ குற்றஞ்‌ சாட்ட வேண்டும்‌” (வ. 18ஆ, 19). ஆசியா 
நாட்டு யூதர்களே பவுல்‌ தேவாலயத்தைத்‌ தீட்டுப்படுத்திய 
தாகத்‌ தொடக்கத்தில்‌ குற்றம்‌ சாட்டியிருந்தார்கள்‌ (21:27, 28); 
அந்தக்‌ குற்றச்சாட்டுகள்‌ உண்மையாயிருந்திருந்தால்‌, வழக்கிற்‌ 
குச்‌ சாட்சிகளாக அவர்கள்‌ வந்திருக்க வேண்டும்‌. தமக்கெதி 
ராக அந்த யூதத்‌ தலைவர்கள்‌ கொண்டு வந்திருந்த குற்றச்‌ 
சாட்டுகளை நிரூபிக்க முடியாது என்பதை மறுபடியும்‌ நிலை 
நாட்டினார்‌ (வ. 13). 

சனதெரீன்‌ சங்கத்தின்‌ உறுப்பினர்களுக்கு எதிரான ஒரு 














148 


நேரடி அறைகூவலுடன்‌ பவுல்‌ உரையை முடித்தார்‌: 


நான்‌ ஆலோசனைச்‌ சங்கத்தாருக்கு முன்பாக நின்றபோது 
அவர்கள்‌ யாதொரு அநியாயத்தை என்னிடத்தில்‌ 
கண்டதுண்டானால்‌ இவர்களே அதைச்‌ சொல்லட்டும்‌. 
நான்‌ அவர்களுக்குள்ளே நின்றபோது மரித்தோர்‌ 
உயிர்த்தெழுந்திருப்பதைக்‌ குறித்து, இன்று உங்களாலே 
நியாயந்தீர்க்கப்படுகிறேனென்று நான்‌ சொன்ன ஒரு 
சொல்லினிமித்தமேயன்றி வேறொன்றினிமித்தமும்‌ 
குற்றங்‌ காணப்படவில்லையென்றான்‌ ” (வ. 20, 21). 


பிரதான ஆசாரியர்‌ மற்றும்‌ மூப்பார்களின்‌ முகங்கள்‌ சங்கடத்‌ 
தினாலும்‌ கோபத்தினாலும்‌ சிவந்து போனதை என்னால்‌ காண 
முடிகின்றது. சங்கத்தாரின்‌ முன்பாகப்‌ பவுல்‌ நின்றபோது, அவர்‌ 
எந்த ஒரு பிரமாணத்தையும்‌ மீறினார்‌ என்று அவர்கள்‌ 
சுட்டிக்காட்டியிருந்ததில்லை.”* மாறாக, “மரித்தோருடைய 
உயிர்த்தெழுதலைப்‌ பற்றிய நம்பிக்கையைக்‌ குறித்து நான்‌ 
நியாயம்‌ விசாரிக்கப்படுகிறேன்‌” என்று பவுல்‌ சத்தமிட்டுக்‌ 
கூறியிருந்த பிறகு, சங்கத்தார்‌ வன்முறையில்‌ ஈடுபட்டிருந் 
தார்கள்‌ (23:6-10ஐக்‌ காணவும்‌). பவுலுக்குக்‌ கூறுவதற்குப்‌ 
பதிலெதுவும்‌ அவர்களிடம்‌ இல்லை, குறைந்தபட்சம்‌ பேலிக்ஸ்‌ 
முன்பாக வார்த்தை கூற அவர்களில்‌ எவரும்‌ அக்கறை 
எடுத்ததில்லை. 

பவுல்‌ தம்மேல்‌ குற்றம்‌ சாட்டியவர்கள்‌ முன்பாக வெற்றி 
யாளராய்‌ நின்று, கேசாதிபதியின்‌ முடிவுக்காகக்‌ காத்திருந்தார்‌. 
அவர்‌ விடுதலை செய்யப்பட்டிருக்க வேண்டும்‌. 


சமாதானப்படுத்தும்‌ முடிவு 
(24:22, 23) 
பேலிக்ஸ்‌ தமது கைகளில்‌ ரோம சேனாதிபதியான 
கிலவுதியு லீசியாவின்‌ அறிக்கையை வைத்திருந்தார்‌ என்பதை 
யூதத்‌ தலைவர்கள்‌ அறியாதிருந்தார்கள்‌ என்று முன்னரே நான்‌ 
குறிப்பிட்டேன்‌. தேசாதிபதி கிறிஸ்தவம்‌ பற்றிச்‌ சற்றுப்‌ புரிந்து 
கொள்ளுதலுடன்‌ இருந்தார்‌ என்பதையும்‌ அவர்கள்‌ உணரா 
இருந்தார்கள்‌. பேலிக்ஸ்‌, “இந்த மார்க்கத்தின்‌ விஷயங்களை 


149 


விவரமாய்‌ அறிந்திருந்தார்‌” (வ. 22) என்று லூக்கா கூறினார்‌. 
“மார்க்கம்‌” பற்றி பேலிக்ஸ்‌ அறிந்திருந்தது எவ்விதம்‌ என்பதை 
லூக்கா கூறவில்லை. ஒருவேளை, கொர்நேலியு என்ற பெயரு 
டைய ஒரு ரோம அதிகாரி (10:1-48) தமது நம்பிக்கையைத்‌ 
தேசாதிபதியினிடத்தில்‌ பகிர்ந்து கொண்டிருக்கலாம்‌. ஒரு 
வேளை சுவிசேஷகனான பிலிப்பு “இயேசுவைப்‌ பற்றிப்‌ 
பிரசங்கித்திருந்ததால்‌” (8:35) பேலிக்ஸ்‌ கேள்விப்பட்டிருந்திருக்‌ 
கலாம்‌ (8:40; 21:8). ஒருவேளை, தேசாதிபதி என்ற முறையில்‌ 
என்ன நடக்கின்றது என்பதைத்‌ தாம்‌ கவனித்தது தமது பணி 
யென்று மட்டும்‌ அவர்‌ இதைக்‌ கூறியிருக்கலாம்‌. எப்படி 
யிருப்பினும்‌ பேலிக்ஸ்‌ இதைப்‌ பற்றிப்‌ பெற்ற அறிவானது 
அவரது இருதயத்தையடையாமல்‌, அவரது மூளையை 
மட்டுமே அடைந்திருந்தது என்பது உறுதி. “அவர்‌ ஒளியைக்‌ 
கண்டிருந்தார்‌, ஆனால்‌ இருளிலே வாழ்வதைத்‌ தேர்ந்து 
கொண்டார்‌.” 

அவரது அறிவானது அவருடைய வாழ்வை மாற்றா 
திருந்தாலும்‌ கூட, யூதர்களின்‌ கருத்துக்கு அவர்‌ இசைந்து 
செல்வதிலிருந்து அவரைப்‌ பாதுகாத்தது. “மரணத்துக்காவது 
விலங்குக்காவது” ஏற்ற குற்றமொன்றும்‌ பவுலிடத்தில்‌ காணப்‌ 
படவில்லை (23:29) என்பது தெளிவாயிற்று, அவர்‌ விடுதலை 
செய்யப்பட்டிருக்க வேண்டும்‌,” ஆனால்‌ தேசாதிபதி நீதி 
செய்வதைக்‌ காட்டிலும்‌ யூதருக்குத்‌ தயவு செய்வது பற்றி அதிக 
அக்கறையாயிருந்தார்‌ (24:27ஐக்‌ கவனிக்கவும்‌). மேலும்‌, அவர்‌ 
ஏற்கனவே தமது பேராசை கொண்ட கைகளைப்‌ பவுல்‌ 
குறிப்பிட்டிருந்த நிதியில்‌ வைப்பது எப்படி என்பதைக்‌ குறித்து 
ஆராய்ந்து கொண்டிருந்தார்‌ (வ. 26ஐக்‌ கவனிக்கவும்‌). 

ஆகையால்‌ பேலிக்ஸ்‌, “சேனாதிபதியாகிய லீசியா வரும்‌ 
போது உங்கள்‌ காரியங்களைக்‌ திட்டமாய்‌ விசாரிப்பேன்‌” 
(வ. 22ஆ) என்று கூறி யூத முக்கியஸ்தர்களை அமர்த்தினார்‌. 
பேலிக்ஸ்‌ லீசியாவை அழைத்தார்‌ என்றோ அல்லது அந்த 
சேனாதிபதி இந்த வழக்கு விசாரணைக்காக எப்பொழுதாவது 
செசரியாவுக்கு வந்தார்‌ என்றோ எவ்விகச்‌ சுட்டிக்காட்டுதலும்‌ 
தரப்படவில்லை. தேசாதிபதியின்‌ வார்த்தைகள்‌ அவர்‌ தம்‌ 
முடிவை மேற்கொள்ளாததற்கு ஒரு காரணமாக, கள்ளிப்‌ 
போடுவதற்கு ஒரு சாக்குப்‌ போக்காக இருந்தன. பேலிக்ஸ்‌ 
விஷயங்களைக்‌ தள்ளிப்‌ போடுவதில்‌ விருப்பமுடையவராகக்‌ 








120 


காணப்பட்டார்‌ (வ. 25ஐக்‌ கவனிக்கவும்‌). பேலிக்ஸ்‌ இட 
மாற்றப்படும்‌ வரையிலும்‌ வழக்கை விட்டு விடுவதென்று 
யூதத்தலைவர்கள்‌ முடிவு செய்தனர்‌ (25:1, 2ஐக்‌ கவனிக்கவும்‌). 

அதே வேளையில்‌ பேலிக்ஸ்‌, “பவுலைக்‌ காவல்‌ பண்ணவும்‌, 
கண்டிப்பில்லாமல்‌ நடத்தவும்‌, அவனுக்கு ஊழியஞ்‌ செய்றெ 
தற்கும்‌ அவனைக்‌ கண்டு கொள்ளுகிறதற்கும்‌ வருகிற அவனு 
டைய மனுஷர்களில்‌ ஒருவரையும்‌ தடை செய்யாதிருக்கவும்‌ 
நூற்றுக்கு அதிபதியானவனுக்குக்‌ கட்டளையிட்டு, அவர்‌ 
களைக்‌ காத்திருக்கும்படி செய்தான்‌” (24:23). அப்போஸ்‌ 
குலரின்‌ சூழ்நிலையானது பின்னாளில்‌ அவர்‌ ரோமாபுரியில்‌ 
தம்மைக்‌ காத்திருக்கிற சேவகனுடனே தனித்துக்‌ குடியிருக்கும்‌ 
படியும்‌ (28:16, 20) ஆனால்‌ “தன்னிடத்தில்‌ வந்த யாவரையும்‌ 
ஏற்றுக்‌” கொள்ள முடிந்திருந்தபடியும்‌ (28:30) போலவே 
இருந்தது. 

அடுத்த இரண்டு ஆண்டுகளையும்‌ இவ்வழியிலேயே 
செலவிட்டார்‌ (24:27). அந்தக்‌ காலத்தில்‌ பவுல்‌, தேவனுடைய 
திட்டம்‌ என்னவாக இருந்தது என்று ஆச்சரியப்பட்டிருக்க 
வேண்டும்‌. அவர்‌ ரோமாபுரியை நெருங்கியதாகக்‌ காணப்பட 
வில்லை, நிச்சயமாகவே பயணத்தையும்‌ பிரசங்கித்தலையும்‌ 
அவர்‌ தவற விட்டுவிட்டார்‌. ஒருவேளை அவர்‌ பின்னாளில்‌ 
ரோமாபுரியில்‌ செய்தது போல (28:31) தமது சிறையறைக்குள்‌ 
பிரசங்கம்‌ செய்திருக்கலாம்‌ மற்றும்‌ சில நிருபங்களை எழுதி 
யிருக்கலாம்‌.” ஒருவேளை அவர்‌ முந்திய இருபது ஆண்டுகளில்‌ 
பெற்றிருந்த உடல்‌ மற்றும்‌ மனரீதியான உபாதிகளில்‌ இருந்து 
நிவாரணம்‌ பெறுவதற்கு காலத்தைத்‌ தேவன்‌ அவருக்குக்‌ 
கொடுத்திருக்கலாம்‌. 

இந்த இரண்டாண்டு இடைவெளியானது லூக்கா தமது 
சுவிசேஷ நூல்‌ மற்றும்‌ நடபடிகளின்‌ முதல்‌ பாகத்தை எழுது 
வதற்கும்‌, ஆராய்ச்சி செய்வதற்கும்‌ அவகாசத்தையும்‌ வாய்ப்‌ 
பையும்‌ ஏற்படுத்தியிருக்கலாம்‌ என்று எழுத்தாளர்களில்‌ பலர்‌ 
நினைக்கின்றார்கள்‌.” அந்த நாட்களில்‌ லூக்கா, இயேசுவின்‌ 
வாழ்விலும்‌, எருசலேம்‌ சபையின்‌ தொடக்க நாட்களிலும்‌ 
முக்கிய பங்கு வகித்தவர்களில்‌ பலரைப்‌ பேட்டி கண்டிருக்க 
முடியும்‌ லூக்‌. 1:3ஐக்‌ கவனிக்கவும்‌). பவுலுடன்‌ அவர்‌ தமது 
ஊழியம்‌ மற்றும்‌ பயணங்கள்‌ பற்றி மறு கண்ணோட்டம்‌ 
காணப்‌ பல நீண்ட மணி நேரங்களைச்‌ செலவிட்டிருக்க 


151 


முடியும்‌. பர்ட்டன்‌ காஃப்மன்‌ அவர்கள்‌ பின்‌ வருமாறு 
கூறினார்‌: 


கிறிஸ்தவத்தின்‌ மகிமையுள்ள தொடக்கங்கள்‌ பற்றிய 
சாட்சியங்களை விசாரித்துப்‌ பேட்டி கண்டது என்று 
லூக்கா மேற்கொண்ட கடினமான செயல்பாடுகளின்‌ 
விஷயத்திலே, அப்போஸ்தலரான பவுலினால்‌ அனு 
பவிக்கப்பட்ட அநீதிகள்‌ யாவும்‌ கிருபையுள்ள 
அருளிரக்கத்தால்‌ மேற்கொண்டு ஜெயிக்கப்பட்டதென்று 
ஒருவர்‌ கூறலாம்‌, இந்த நிகழ்ச்சியில்‌ ஏற்பட்ட பாடுகளும்‌ 
தாமதமும்‌ பிரியமுள்ள வைத்தியனாகிய லூக்காவுக்கு 
இன்றியமையாத எழுத்துக்கள்‌ எழுதுவதற்கு அவகாசம்‌ 
அளித்தது. 





தேவனுடைய நோக்கங்கள்‌ எவைகளாயிருந்தாலும்‌, பவுல்‌ 
அவைகளுக்குத்‌ தம்மைப்‌ பொறுமையுடன்‌ கீழ்ப்படுத்தினார்‌. 
“கர்த்தருக்குள்‌ எப்பொழுதும்‌ சந்தோஷமாயிருங்கள்‌; 
சந்தோஷமாயிருங்கள்‌ என்று மறுபடியும்‌ சொல்லுகிறேன்‌” 
(பிலி. 4:4) என்பதை அவர்‌ ஒரு சிறையறைக்குள்‌ இருந்து 
கொண்டு எழுதினார்‌ என்பதை நினைவில்‌ வையுங்கள்‌. 


முடிவுரை 

அந்தோனியோ கோட்டையில்‌ இருந்த நூற்றுக்கு அதிபதி 
யொருவர்‌ அப்போஸ்தலரை, “காவலில்‌ வைக்கப்பட்டிருக்கிற 
பவுல்‌” (23:18) என்று குறிப்பிட்டார்‌. நடபடிகளின்‌ கடை சி ஏழு 
அதிகாரங்களில்‌ பவுலைப்‌ பற்றி விளக்கப்படுத்த அந்தச்‌ 
சொற்றொடரே பயன்படுத்தப்படுகின்றது. பவுல்‌ தம்மை, 
“கிறிஸ்து இயேசுவினிமித்தம்‌ கட்டுண்டவன்‌” (எபே. 3:1) 
என்றும்‌ “கர்த்தர்‌ நிமித்தம்‌ கட்டுண்டவன்‌” (எபே. 4:1) என்றும்‌ 
அழைத்துக்‌ கொண்டார்‌. பவுல்‌ தம்மை ரோமாபுரியின்‌ சிறைக்‌ 
கைதியென்று கருதாமல்‌, “கர்த்தருக்காகச்‌ சிறைப்பட்டவர்‌” 
என்று கருதினார்‌ என்பதைக்‌ கவனியுங்கள்‌! கர்த்தர்‌ பவுலை 
எங்கு இருக்க வேண்டும்‌ என்று விரும்பினாரோ, அங்கு பவுல்‌ 
இருந்ததாகப்‌ பவுல்‌ நம்பியதால்‌ தமக்குக்‌ கிடைத்தது பற்றிப்‌ 
பவுல்‌ ஒப்புரவுடன்‌ இருந்தார்‌; கர்த்தர்‌ மிகச்‌ சிறந்தவற்றை 
அறிவார்‌ என்றும்‌ எல்லாவற்றையும்‌ செயல்படுத்துவார்‌ என்றும்‌ 








152 


அவர்‌ விசுவாசித்தார்‌! 

சில கிறிஸ்தவர்கள்‌ உண்மையாகவே சிறையில்‌ இருக்கின்‌ 
றார்கள்‌. இன்னும்‌ பலர்‌, சூழ்நிலைகள்‌, அவர்களின்‌ கட்டுப்‌ 
பாட்டிற்கு அப்பாற்பட்ட சக்திகள்‌ ஆகியவற்றால்‌ சிறைப்‌ 
பட்டிருப்பதாக உணருகின்றார்கள்‌. நீங்கள்‌ அவ்விதமாய்‌ 
உணர்ந்தால்‌, பவுலைப்‌ போல உங்கள்‌ சூழ்நிலையில்‌ நீங்கள்‌ 
ஒப்புரவாயிருக்கின்றீர்களா? அல்லது நீங்கள்‌ மாற்ற முடியாத 
நிலைகள்‌ குறித்து சலிப்பும்‌ கவலையும்‌ அடைந்திருக்கின்றீர்‌ 
களா? உங்களால்‌ முடிந்த யாவற்றையும்‌ நீங்கள்‌ செய்த பிறகு, 
தேவனுடைய கரங்களில்‌ எல்லாவற்றையும்‌ ஒப்புக்‌ கொடுக்க 
நீங்கள்‌ விருப்பமுள்ளவர்களாயிருக்கின்றீர்களா? 

டெக்ஸாஸின்‌ வீனஸில்‌ உள்ள சிறைக்‌ கைதிகளிடத்திலான 
எனது ஊழியத்தில்‌, சிறைச்‌ சுவர்களின்‌ பின்னால்‌ கிறிஸ்து 
வுக்குள்‌ ஆவியிலும்‌ உணர்விலும்‌ விடுதலையாயிருந்த பலரை 
நான்‌ கண்டேன்‌ (ரோமர்‌ 8:2; கலா. 5:1). சிறைக்கு வெளியே, 
பாவத்தினால்‌ மற்றும்‌ சொந்த பயங்களினால்‌ (லேவி. 26:17) 
சிறைப்பட்டிருந்த திரளான கூட்டங்களையும்‌ நான்‌ கண்டிருக்‌ 
கின்றேன்‌ (ரோமர்‌ 6:17). வாழ்க்கையில்‌ விடுதலையாயிருத்தல்‌ 
அல்லது சிறைப்பட்டிருத்தல்‌ என்பது அடிப்படையில்‌ 
மனநிலையைப்‌ பொறுத்ததாகும்‌. கர்த்தருக்குள்‌ நம்பிக்கையா 
யிருக்கிறவா்கள்‌, “கற்சுவர்கள்‌ ஒரு சிறைச்‌ சாலையையோ 
இரும்புக்‌ கம்பிகள்‌ ஒரு கூட்டையோ ஏற்படுத்துவதில்லை” “0 
என்ற ரிச்சர்ட்‌ லொவேலஸின்‌ வார்த்தைகள்‌ உண்மையானவை 
என்று காண்கின்றார்கள்‌. 











பிரசங்கக்‌ குறிப்புகள்‌ 


C. புரூஸ்‌ வொயிட்‌ அவர்கள்‌ அதிகாரம்‌ 24ஐ ஒரு பாடத்தில்‌ 
முடித்துள்ளார்‌: (1) ஒரு பொய்ச்‌ சாட்சி (வ. 1-9); (2) ஒரு நல்ல 
பதில்‌ (வ. 10-23); (3) ஒரு உறுதியான பிரசங்கம்‌ (வ. 24, 25); 
(4) ஒரு பயம்‌ நிறைந்த பதில்செயல்‌ (வ. 25-27) (வெளியிடப்‌ 
படாத பிரசங்கம்‌). 

வார்ரென்‌ 94. வயர்ஸ்ப்‌ அவர்கள்‌ இந்த அதிகாரத்தை 
முக்கிய பாத்திரங்களின்‌ அடிப்படையில்‌ பிரித்தார்‌: 
(1) தெர்த்துல்லு: பொய்க்‌ குற்றச்சாட்டு (வ. 1-9); (2) பவுல்‌: 





153 


உண்மையான பதில்கள்‌ (வ. 10-21); (3) பேலிக்ஸ்‌: மதியீனமான 
மனப்பான்மை (வ. 22-27). (The Bible Exposition Commentary, vol. 1.) 


குறிப்புகள்‌ 

1இக்கடிதமானது பல வெளியீடுகளில்‌, பல வடிவங்களில்‌ வந்துள்ளது. பல 
நடைகளில்‌ இருந்து தழுவியமைக்கப்பட்டதாக எனது நடை உள்ளது. “கர்த்தர்‌ 
உறுதிப்பாட்டின்‌ செய்தியுடன்‌ அவருக்குத்‌ தோன்றிய பிறகு அவரால்‌ இந்த 
மனப்பான்மையைக்‌ கொண்டிருக்க முடிந்தது (23:11). “நம்பிக்கை மறுபடியும்‌ 
தூண்டப்பட்டது” என்ற பாடத்தில்‌ காணவும்‌. “எருசலேமில்‌ இருந்த குறுகிய 
காலமும்‌, ரோமாபுரிப்‌ பயணமும்‌, 28:30க்குப்‌ பிறகு பவுல்‌ சிறையில்‌ செலவிட்ட 
காலமும்‌ செசரியாவில்‌ இருந்த இரண்டு ஆண்டுகள்‌ மற்றும்‌ ரோமாபுரியில்‌ இருந்த 
இரண்டு ஆண்டுகள்‌ ஆகியவற்றுடன்‌ சேர்க்கப்படும்போது, மொத்தம்‌ குறைந்தது 
ஐந்து ஆண்டுகளாவது ஆகியிருக்க வேண்டும்‌. “அப்‌. 23:30க்கான குறிப்புகளைக்‌ 
காணவும்‌. “இது பவுல்‌ செசரியா வந்து சேர்ந்த பின்பு ஐந்து நாட்களுக்குப்‌ பிறகு 
நடந்திருக்கலாம்‌, ஆனால்‌ இது பவுல்‌ சென்று விட்டார்‌ என்று யூதர்கள்‌ அறிந்ததில்‌ 
இருந்து ஐந்து நாட்களுக்குப்‌ பின்பு என்றும்‌ இருக்க முடியும்‌. “அப்‌. 23:2க்கான 
குறிப்புகளைக்‌ காணவும்‌. ”“நியாய சாதுரியன்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள 
கிரேக்க வார்த்தையானது “பேச்சாளர்‌” என்ற நேரடி அர்த்தம்‌ கொண்டதாகும்‌. 
“எருசலேம்‌ கடல்‌ மட்டத்தில்‌ இருந்து சுமார்‌ 2400 அடி உயரத்தில்‌ இருந்தது; 
செசரியாவோ கடற்கரையில்‌ இருந்தது. ”Wபlia Barclay, இச்சகப்‌ பேச்சு பற்றிய 
தேவனுடைய மனப்பான்மையை நீதி. 26:28ல்‌ வாசிக்கவும்‌. அப்‌. 13:50; 14:5, 19; 
17:5-9, 15; 18:12-16; 19:23-41 ஆதியவற்றைக்‌ காணவும்‌. 

ழத்‌. 2:23; 21:11; 26:71; மாற்‌. 1:24; லூக்‌. 4:34; 18:37; யோவா. 1:45 
ஆயெவற்றைக்‌ கவனிக்கவும்‌. “அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 4” இதழில்‌ 
அப்‌. 18:13க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌. இந்த இதழில்‌ அப்‌. 21:28, 29க்கான 
குறிப்புகளைக்‌ காணவும்‌. '*இது பவுலை “சவுக்கால்‌ அடித்து விசாரிக்க” வேண்டும்‌ 
(22:24) என்பதற்கான ஒரு குறிப்பென்று மெக்கார்வி நினைத்தார்‌ (New Commentary 
on Acts of Apostles, vol. 2 [Delight, Ark.: Gospel Light Publishing Co., n.d.], 235). 
இவ்வார்த்தைகளை அப்‌. 26:2ல்‌ உள்ள கூற்றுடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கவும்‌. 
“டுதாமுது கொள்ளும்படியாக?” என்ற சொற்றொடரானது தேவாலயத்தில்‌ 
தொழுது கொள்ளுவதையோ, அப்பகுதியில்‌ இருந்த சககறிஸ்தவர்களுடன்‌ கூடி 
ஆராதிப்பதையோ அல்லது இவ்விரண்டையுமோ குறிக்கலாம்‌. தாம்‌ எருசலேம்‌ 
வந்தது சமாதான நோக்கத்திற்குத்‌ தானே தவிர, கலகமூட்டும்‌ நோக்கங்களுக்காக 
அல்ல என்பதே பவுலின்‌ கருத்தாக இருந்தது. '”அவர்‌ எருசலேமுக்குப்‌ பன்னிரண்டு 
நாட்களுக்கு முன்‌ சென்றார்‌ என்பதே இதை எடுத்துக்‌ கொள்ளுகின்ற மிக எளிய 
வழி முறையாகும்‌. பவுல்‌ செசரியாவுக்கு வந்து ஐந்து நாட்களுக்குப்‌ பிறகு விசாரணை 
நடைபெற்றதால்‌, பவுல்‌ எருசலேமில்‌ ஏழு நாட்கள்‌ மட்டுமே இருந்திருக்க இது 


124 


இடமளிக்கின்றது. நடந்தவை எல்லாவற்றுக்கும்‌ காலம்‌ போதுமானதல்ல என்பதால்‌, 
இந்தப்‌ பன்னிரெண்டு நாட்கள்‌ என்பது அவர்‌ எருசலேமில்‌ இருந்த நாட்களை 
மட்டுமே குறிப்பதாகச்‌ சிலர்‌ நினைக்கின்றனர்‌, அதில்‌ அவர்‌ சிறையில்‌ இருந்த 
நாட்களும்‌ உள்ளடங்குகின்றன. எவ்வழியிலும்‌, பன்னிரெண்டு நாட்களில்‌ 
அதிகமான நாட்கள்‌ அவர்‌ சிறையில்‌ தான்‌ இருந்தார்‌, எனவே தொந்தரவு 
உண்டாகக்‌ காரணமாயிருப்பதற்கு அவர்‌ சொற்ப காலத்தையே பெற்றிருந்தார்‌. 
பவுல்‌, யாக்கோபு, பேதுரு மற்றும்‌ யோவான்‌ (கலா. 2:9) ஆகியோருடன்‌ 
ஏற்படுத்திக்‌ கொண்ட ஒரு ஒப்பந்தத்திற்கு மதிப்பளித்துக்‌ கொண்டிருக்கவும்‌ 
வாய்ப்புண்டு. "யூதர்கள்‌ கிறிஸ்தவத்தை ஒரு மதபேதம்‌ என்று அழைத்ததாகப்‌ பவுல்‌ 
கூறினார்‌; அவர்‌ அப்படி அழைக்கவில்லை. சபை என்பது எப்பொழுதுமே 
மதபேதமாக இருந்ததில்லை, இருக்கப்‌ போவதுமில்லை (K]Vயில்‌ இவ்விடத்தில்‌ 
“heresy” என்றுள்ளது, ஆனால்‌ அதே கிரேக்க வார்த்தை வசனம்‌ 5ல்‌ “9001” என்று 
மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது). “31௭௦, இவ்வாறு விளக்கமளிக்கிறார்‌. 
நீதிமான்களும்‌ அநீதிமான்௧களுமாகிய மரித்தோர்‌ யாவரும்‌ உயிர்த்தெழு 
குலைப்‌ பற்றிப்‌ புதிய ஏற்பாட்டில்‌ பல இடங்களில்‌ பேசப்பட்டிருந்தாலும்‌ (யோவா. 
5:28, 29ஐக்‌ கவனிக்கவும்‌), பவுல்‌ இவ்விடத்தில்‌ மட்டுமே இதைப்‌ பேசியிருக்‌ 
கின்றார்‌. வழக்கமாகப்‌ பவுல்‌ உயிர்த்தெழுதலைப்‌ பற்றிப்‌ பேசும்‌ பொழுதோ 
அல்லது எழுதும்‌ பொழுதோ, நீதிமான்களின்‌ உயிர்த்தெழுதலைப்‌ பற்றி மட்டும்‌ 
வலியுறுத்துவார்‌ (எடுத்துக்காட்டு: 1 கொரிந்தியர்‌ 15). “பிரதான ஆசாரியர்‌ ஒரு 
சதுசேயராயிருந்தார்‌, மற்றவர்களும்‌ அவருடன்‌ இருந்திருக்கலாம்‌; ஆனால்‌ 
தேசாதிபதியின்‌ முன்பாக அவர்கள்‌ பவுலுக்கு அறைகூவல்‌ விடுக்கத்‌ தயங்கினார்கள்‌, 
ஏனென்றால்‌, பேலிக்ஸ்‌ முன்னிலையில்‌ அவர்கள்‌ ஒன்றுபட்ட அணியினராய்‌ 
இருக்கவே விரும்பினார்கள்‌. “”மூலப்பகுஇயில்‌ “1 exercise myself” என்றுள்ளது 
(யில்‌ காணவும்‌). The Cotton Patch Version என்ற மொழிபெயர்ப்பில்‌ “1 constantly 
give myself workouts” என்றுள்ளது. ஆவிக்குரிய “பயிற்சி” என்பது உடற்பயிற்சியைக்‌ 
காட்டிலும்‌ அதிக முக்கியமானதாகும்‌. 2*“தாணிக்கைகள்‌” என்ற சொற்றொடரானது 
தேவாலயத்தில்‌ பலிகளைக்‌ குறிப்பிடக்‌ கூடும்‌, ஆனால்‌ மூப்பர்கள்‌ ஆலோசனை 
கூறும்‌ வரையிலும்‌ (21:23, 24) பவுல்‌ தேவாலயத்தில்‌ பலியெதுவும்‌ செலுத்தும்‌ 
நோக்கத்தில்‌ இருந்ததில்லை. அப்படி அவர்‌ திட்டமிட்டிருந்தால்‌, அவர்களின்‌ 
நோக்கத்தை நிறைவேற்ற அது அவர்களின்‌ ஆலோசனையைக்‌ காட்டிலும்‌ 
அதிகமாய்ப்‌ பயன்பட்டிருக்கும்‌. “காணிக்கைகள்‌” என்ற சொற்றொடரானது யூதக்‌ 
கிறிஸ்தவர்களுக்குக்‌ கொண்டு வரப்பட்ட அன்பின்‌ காணிக்கையையே குறிக்கின்றது 
(2 கொரி. 9:12ல்‌ “அநேகர்‌ தேவனை ஸ்கோத்தரிப்பது” என்பது காணிக்கையினால்‌ 





உண்டாக்கப்படும்‌ என்ற ஒரு நோக்கத்தைக்‌ காணுகின்றோம்‌). “பவுல்‌ தமது கூற்று 
“தவறான செயல்‌” என்றோ அல்லது அக்கூற்றுக்காக மன்னிப்புக்‌ கேட்டுக்‌ 
கொண்டோ இருக்கவில்லை. “நான்‌ செய்த ஓரே குற்றம்‌, எனக்குக்‌ கூறப்பட்ட 
வேலையைச்‌ செய்ததுதான்‌” என்று நான்‌ சொன்னால்‌ எதை அர்த்தப்படுத்து 
கின்றேனோ அதையேதான்‌ அவர்‌ அர்த்தப்படுத்தினார்‌ - அதாவது அவர்‌, 
“என்னிடத்தில்‌ ஒரு குற்றமுமில்லை” என்றார்‌. 2£உயிர்த்தெழுதலில்‌ நம்பிக்கை 
கொள்வது ஒரு குற்றமென்றால்‌, சங்கத்தில்‌ இருந்த பரிசேயர்கள்‌ எல்லாரும்‌ 
அக்குற்றத்தைச்‌ செய்தவர்கள்‌ ஆவார்களே! “இயேசுவின்‌ விசாரணைகள்‌ மற்றும்‌ 
பவுலின்‌ விசாரணைகள்‌ ஆகியவற்றிற்கு மத்தியில்‌ இவ்விடத்தில்‌ மீண்டும்‌ ஒரு 
ஒத்திசைவு காணப்படுகின்றது. இருவருமே குற்றமற்றவர்கள்‌ என்று மறுபடி மறுபடி 
காணப்பட்டனர்‌, ஆனாலும்‌ விடுதலை செய்யப்படாதிருந்தனர்‌. “நாம்‌ அறிந்த 
வரையிலும்‌ இந்த எழுத்துக்களில்‌ எவையும்‌ பாதுகாத்து வைக்கப்படவில்லை. “சிறை 
நிருபங்கள்‌” (எபேசியர்‌, பிலிப்பியர்‌, கொலோசெயர்‌ மற்றும்‌ பிலேமோன்‌) 


155 


செசரியாவிலிருந்து எழுதப்பட்டதாகச்‌ சிலர்‌ கருத்துத்‌ தெரிவிக்கின்றனர்‌. ஆனால்‌ 
அவைகள்‌ ரோமாபுரியில்‌ இருந்து எழுதப்பட்டன என்பதே மிகவும்‌ ஏற்புடைய 
கருத்தாக உள்ளது (பிலி. 4:22ஐக்‌ காணவும்‌). பவுல்‌ செசரியாவில்‌ சிறையிருக்கையில்‌ 
எபிரெயருக்கு நிருபத்தை எழுதினார்‌ என்றொரு கருத்தும்‌ கூறப்படுகின்றது, ஆனால்‌ 
எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியது யார்‌ என்பது நம்மால்‌ உறுதியாய்க்‌ கூற 
முடியாதாகையால்‌, இதுவும்‌ ஒரு யூகமாகவே இருக்க வேண்டும்‌. “பவுல்‌ 
எருசலேமை அடைந்தபோது லூக்காவும்‌ அந்த அப்போஸ்தலருடன்‌ இருந்ததால்‌ 
(21:17), மற்றும்‌ இரு ஆண்டுகளுக்குப்‌ பிறகு பவுல்‌ ரோமாபுரிக்குப்‌ புறப்பட்டபோது 
(27:1) லூக்கா அவருடன்‌ இருந்ததால்‌, அந்த இரு ஆண்டுகளிலும்‌ லூக்கா அங்கிருந்த 
பொதுப்‌ பகுதியில்‌ தங்கியிருந்திருக்கலாம்‌ என்ற கருத்து நிலவுகின்றது. “ted in 
Christopher Morley, ed., The Shorter Bartlett's Familiar Quotations (New York: Permabooks, 
1953), 223. 


156 


“எனக்குச்‌ சமயமான 
பாது!” [24. 2௮-27] 


சக பிரசங்கியார்‌ ஒருவர்‌, “தள்ளிப்போடுதல்‌”” பற்றிய 
பிரசங்கத்தை, “இது மிகவும்‌ தேவையான ஒரு கருத்து ஆகும்‌ 
... நூன்‌ இதைப்‌ பிரசங்கிக்க வேண்டுமென்று பல மாதங்களாக 
விரும்பிக்‌ கொண்டிருந்தேன்‌ ... ஆனால்‌ சில காரணங்களுக்காக 
இதை தள்ளிப்‌ போட வேண்டியதாயிற்று!” என்று கூறியதன்‌ 
மூலம்‌ அறிமுகப்படுத்தி வைத்தார்‌! 

நமது பணிகளை, விசேஷமாக நாம்‌ மகிழ்வுடன்‌ அனுபவிக்‌ 
காத பணிகளைத்‌ தள்ளி வைக்கும்‌ குற்றத்தை நாம்‌ யாவருமே 
செய்தவர்களாய்‌ இருக்கின்றோம்‌. மாணவர்கள்‌ பருவத்‌ 
தேர்வுகள்‌ எழுதுவதைத்‌ தள்ளி வைக்கின்றார்கள்‌; கணவர்கள்‌ 
வீடுகளில்‌ பழுது நீக்கும்‌ பணிகளைச்‌ செய்வதைத்‌ தள்ளி 
வைக்கின்றார்கள்‌; அமெரிக்கர்கள்‌ தங்களின்‌ வருமான வரிக்‌ 
கணக்குப்‌ படிவங்களை நிரப்பி அனுப்புவதை ஏப்ரல்‌ 15ம்‌ தேதி 
வரை தள்ளி வைக்கின்றார்கள்‌. 

நாம்‌ தள்ளிப்‌ போடுகின்ற பல வேலைகள்‌ அற்பமானவை 
களாய்‌ இருக்கையில்‌, நாம்‌ தள்ளிப்‌ போடுகின்ற சில பணிகள்‌ 
மற்றும்‌ முடிவுகள்‌ மிக முக்யெமானவைகளாய்‌ இருக்கின்றன. 
யாரோ ஒருவர்‌ பின்வருமாறு எழுதியிருக்கின்றார்‌. 


நாளைய தினத்தில்‌ - அவர்‌ அழிந்து போனவராயிருக்கப்‌ 
போகின்றார்‌ 

நாளைய தினத்தில்‌ - அவரிலும்‌ அன்பானவர்‌, வீரமானவர்‌ 
எவரும்‌ இரார்‌. 

ஆனால்‌ அவர்‌ இறந்து, காட்சியில்‌ இருந்து மறையும்‌ 
பொழுது அவர்‌ விட்டுச்‌ செல்பவை யாவும்‌, 

அவர்‌ உயிருடன்‌ இருந்த பொழுது நாளை செய்யலாம்‌ 
என்று அவர்‌ கள்ளி வைத்திருந்த செயல்களேயாகும்‌.' 





157 


கிறிஸ்தவராகுதல்‌ என்பதைக்‌ தள்ளிப்‌ போடுதல்‌ என்பது 
மிகவும்‌ குறிப்பிடத்‌ தக்கதாகும்‌. சாத்தான்‌ தனது பிசாசு 
களுடன்‌ ஒரு மாநாடு நடத்தியதாகக்‌ கதையொன்று கூறப்‌ 
படுகின்றது. கிறிஸ்தவர்களாகுபவர்களின்‌ எண்ணிக்கை பற்றிய 
தனது கவலையைக்‌ தெரிவித்த அவன்‌ அச்செயல்பாட்டை 
எப்படி தாமதப்படுத்தலாம்‌ என்பதற்கு ஆலோசனை 
கேட்டான்‌. ஒரு பிசாசு, “நாம்‌ மக்களிடம்‌, பரலோகம்‌ என்று 
ஒன்றும்‌ இல்லை, எனவே அவர்கள்‌ கிறிஸ்தவர்களாகத்‌ 
தேவையில்லை என்று கூற முடியும்‌” என்றது. சாத்தான்‌ அதற்கு, 
“இல்லை, அது வேலைக்கு உதவாது. தேவனை நம்புகின்ற 
எல்லாருமே இந்த வாழ்வுக்கு அப்பால்‌ தேவனோடு கூட - 
இருக்கக்‌ கூடிய இடம்‌ ஒன்று இருப்பதை அறிவார்களே” 
என்றான்‌. இன்னொரு பிசாசு: “நாம்‌ மக்களிடம்‌, நரகம்‌ என்று 
ஒன்றும்‌ இல்லை, எனவே அவர்கள்‌ கறிஸ்தவர்களாவது பற்றிக்‌ 
கவலைப்படத்‌ தேவையில்லை என்று கூற முடியும்‌” என்றது. 
சாத்தான்‌ அதற்கு, “அதுவும்‌ வேலைக்கு உதவாது. உலகத்தில்‌ 
உள்ள அநீதியைப்‌ பார்க்கும்‌ எவரும்‌, எல்லாம்‌ சரியாக்கப்படக்‌ 
கூடிய வேளையொன்று இருக்கிறது என்பதை அறிவார்களே” 
என்றான்‌. கடை சியில்‌ ஒரு பிசாசு, “நாம்‌ மக்களிடம்‌, அவர்கள்‌ 
கிறிஸ்தவர்களாக வேண்டும்‌, பரலோகமும்‌ பாதாளமும்‌ 
உண்டு - ஆனால்‌ அதற்கு அவசரம்‌ ஒன்றுமில்லை என்று கூற 
முடியும்‌” என்ற ஆலோசனையைத்‌ தந்தது. சாத்தான்‌ சிரித்துக்‌ 
கொண்டே “அற்புதமான யோசனை! நாம்‌ பிரசங்கிக்கக்‌ கூடிய 
வேறு எந்தச்‌ செய்தியைக்‌ காட்டிலும்‌, இந்தச்‌ செய்தியானது 
அதிகமானவர்களை இழந்து போகச்‌ செய்யும்‌!” என்று 
கூறினான்‌. இந்தக்‌ கதை கற்பனையானதே, ஆனால்‌ இதன்‌ 
செய்தி கற்பனையானதல்ல: “அவசரம்‌ ஒன்றுமில்லை” என்ற 
செய்தியானது பல ஆயிரக்கணக்கானோரை ஆயத்தமின்றியே 
தேவனை எதிர்கொள்ளும்படி அனுப்பியுள்ளது. 

குள்ளிப்போடுதல்‌ பற்றி நடபடிகள்‌ புத்தகத்தில்‌ காணப்‌ 
படும்‌ மிகச்‌ சிறந்த எடுத்துக்காட்டை மையமாகக்‌ கொண்டு 
இப்பாடம்‌ அமைக்கப்பட்டுள்ளது: அதாவது அதிகாரம்‌ 24ல்‌ 
தேசாதிபதி பேலிக்ஸின்‌ மனமாற்றமின்மையென்பதே 
இப்பாடமாகும்‌. அந்த அதிகாரத்தை நான்‌ படிக்கையில்‌, முதல்‌ 
பாகத்தில்‌ பவுல்‌ பேலிக்ஸ்‌ முன்பாக நின்றது மற்றும்‌ கடைசி 
பாகத்தில்‌ பேலிக்ஸ்‌ பவுலின்‌ முன்பாக நின்றது ஆகியவற்றிற்‌ 














128 


கிடையே இருந்த ஒற்றுமைகள்‌ குறித்து அதிர்ந்தேன்‌. பவுல்‌ ஒரு 
நாளின்‌ ஒரு பகுதி மட்டுமே விசாரணையில்‌ இருந்தார்‌; 
பேலிக்ஸோ இரண்டாண்டு காலம்‌ விசாரணையில்‌ இருந்தார்‌. 


விசாரணையில்‌ இருவர்‌ (24:24) 

“பவுல்‌ பாதுகாப்புச்‌ சிறைக்குள்‌ திரும்பிய பிறகு] சில 
நாளுக்குப்‌ பின்பு பேலிக்ஸ்‌ யூதஸ்திரீ்யாகிய தன்‌ மனைவி 
துருசில்லாளுடனே கூட வந்து” (வ. 24௮). தேசாதிபதி என்ற 
அவரது கடமைகளில்‌ ஒரு பகுதியாக அவர்‌ (பேலிக்ஸ்‌) - தமது 
பகுதியைப்‌ பற்றிய ஆய்வு செய்யும்‌ பயணங்கள்‌, மற்ற 
அதிகாரிகளை மரியாதையினிமித்தம்‌ சந்தித்தல்‌, மற்றும்‌ இது 
போன்ற - பயணங்கள்‌ மேற்கொள்ள வேண்டியிருந்தது. 
அப்படிப்பட்ட ஒரு பயணத்திலிருந்து திரும்பும்‌ பொழுது, 
கேசாதிபதியும்‌ அவரது மனைவியும்‌ செசரியாவுக்குத்‌ திரும்பி 
வந்து சேர்ந்தார்கள்‌. 

இன்னும்‌ நாம்‌ அதிகமாய்ச்‌ செல்லுமுன்னர்‌, புகழ்‌ மிக்க 
இத்தம்பதிகளைப்‌ பற்றிய வாழ்க்கைச்‌ சுருக்கத்தைக்‌ காண்பது 
முறையானதாகும்‌. கிலவுதியுவின்‌ தாயாகிய அந்தோனியோ 
வின்‌ வீட்டில்‌ பேலிக்ஸ்‌ ஒரு அடிமையாகப்‌ பிறந்திருந்தார்‌. 
அந்தோனியோ, பேலிக்ஸ்‌ மீதும்‌ அவரது சகோதரரான 
பல்லாஸ்‌ மீதும்‌ ஆழ்ந்த பாசம்‌ வைத்து அவர்களை விடுதலை 
செய்து விட்டார்‌. பல்லாஸ்‌, கிலவுதியுவுக்கு மிகவும்‌ பிரியமான 
வராகி, கிலவுதியு பேரரசரான பிறகு, இராஜ்யத்தில்‌ அதிக 
செல்வாக்கைச்‌ செலுத்தினார்‌. பல்லாஸின்‌ செல்வாக்கின்‌ 
மூலமாகவே பேலிக்ஸ க்கு முதலில்‌ சமாரியாவில்‌ அதிகாரம்‌ 
செலுத்தும்‌ இடம்‌ ஒன்றும்‌ பிறகு யூதேயாவின்‌ அதிகாரியாகும்‌ 
வாய்ப்பும்‌ தரப்பட்டது. அடிமை நிலையிலிருந்து இப்படிப்‌ 
பட்ட பதவிக்கு உயர்த்தப்பட்ட முதல்‌ நபர்‌ பேலிக்ஸ்‌ ஆவார்‌ 
என்பது வரலாறு கூறும்‌ உண்மையாகும்‌. 

பேலிக்ஸ்‌ பதவியைப்‌ பெற்றிருந்தாலும்‌, ஆளக்கூடிய 
இயற்கைப்‌ பண்புகள்‌ அவரிடத்தில்‌ இல்லை. ரோமர்களின்‌ 
வரலாற்றாளர்களில்‌ ஒருவரான டேசிட்டஸ்‌ என்பவர்‌, 
“ஓவ்வொரு வகைப்பட்ட கொடூரம்‌ மற்றும்‌ காமவுணர்வு 
ஆகியவற்றுடன்‌ | பேலிக்ஸ்‌] அரசனுக்குரிய அதிகாரத்தை 
அடிமையின்‌ உணர்வுடன்‌ செயல்படுத்தினார்‌”” என்று கூறி 

















159 


னார்‌. ஒரு எழுத்தாளர்‌ இந்தச்‌ தேசாதிபதியை கொடூரமான, 
ஊழல்‌ மிகுந்த, பொருளாசையுள்ள, இணங்கக்‌ கூடியவர்‌ 
என்று கூறியுள்ளார்‌. யூதேயாவில்‌ பெரிதும்‌ சமாதானமற்ற 
காலத்தில்‌ இவர்‌ தேசாதிபதியமாய்‌ இருந்தார்‌. மதிநுட்பமும்‌ 
இராஜ தந்திரமும்‌ உள்ள ஒரு மனிதராய்‌ அவர்‌ அந்தச்‌ 
சூழ்நிலையை மாற்றியிருக்க வேண்டும்‌, ஆனால்‌ பேலிக்ஸிடம்‌ 
இவ்விரு குணங்களில்‌ எதுவும்‌ இருந்ததில்லை. அவருடைய 
காட்டு மிரண்டித்தனமான ஆளுகை முறையே அதன்பின்‌ 
பத்தாண்டுக்கும்‌ சற்றுக்குறைவான காலமளவும்‌ யூதேயாவில்‌ 
எழுந்த கலகங்களுக்கும்‌ - எருசலேம்‌ அக்கலகத்தினால்‌ முற்றாக 
அழிவதற்கும்‌ - காரணியாயிற்றென்று வரலாற்றாளர்கள்‌ 
கூறுகின்றார்கள்‌. 

தேசாதிபதியின்‌ அருகில்‌ அமர்ந்திருந்த பெண்ணும்‌ கூட, 
சுயமைய நோக்கத்திலும்‌, கட்டுக்கடங்காத காம வெறியிலும்‌ 
அவருக்குச்‌ சரி நிகரான இணையாகவே விளங்கினாள்‌. அவள்‌ 
புகழ்ச்சியற்ற ஏரோது குடும்பத்தின்‌ ஒரு உறுப்பினராய்‌ 
இருந்தாள்‌.* அவளுடைய தகப்பனார்‌ அப்போஸ்தலரான 
யாக்கோபுவைக்‌ கொலை செய்திருந்தார்‌ (12:1, 2). 
அவளுடைய பெரிய சிற்றப்பா யோவான்‌ ஸ்நானனைக்‌ 
கொலை செய்தும்‌ (மத்‌. 14:1-12) மற்றும்‌ இயேசுவை ஏளனம்‌ 
செய்துமிருந்தார்‌ (லூக்‌. 23:6-12). அவளுடைய தாத்தாவின்‌ 
தகப்பனார்‌ குழந்தையாயிருந்த இயேசுவைக்‌ கொலை செய்ய 
முயற்சி செய்திருந்தார்‌ (மத்‌. 2). துருசில்லாளின்‌ பாட்டியினு 
டைய தாயாகிய மரியம்‌” என்ற பெண்மணி புகழ்‌ பெற்ற யூதக்‌ 
குடும்பம்‌ ஒன்றிலிருந்து வந்ததால்‌ துருசில்லாள்‌ “யூதஸ்திரீ” 
என்று அழைக்கப்பட்டாள்‌. துருசில்லாளுக்கு இரண்டாம்‌ 
ஏரோது அகிரிப்பா என்ற சகோதரனும்‌, பொ்னீக்கேயாள்‌ என்ற 
சகோதரியும்‌ இருந்தார்கள்‌, இவர்களை நாம்‌ அதிகாரம்‌ 25ல்‌ 
சந்திப்போம்‌. 

துருசில்லாளின்‌ புலன்‌ கவரும்‌ அழகைப்‌ புகழ்வதில்‌ வரலாற்‌ 
றாளர்கள்‌ ஒரே கருத்துடையவர்களாய்‌ இருக்கின்றார்கள்‌. 
குளோவிஸ்‌ சேப்பல்‌ என்பவர்‌, அவள்‌ “வெளிப்புறத்தில்‌ அழகு 
டையவளாயும்‌ உட்புறத்தில்‌ அழுகியவளாயும்‌ இருந்தாள்‌” 
என்று கூறினார்‌. துருசில்லாள்‌ அந்தத்‌ தேசாதிபதியின்‌ 
மூன்றாவது மனைவியாய்‌ இருந்தாள்‌.” அவளுக்குப்‌ பதினாறு 
வயதாய்‌ இருக்கும்பொழுது அவளுடைய கணவரிடம்‌ இருந்த 














160 


அவளை பேலிக்ஸ்‌ தவறிழைக்கச்‌ செய்தார்‌. துருசில்லாளுக்கு 
அப்பொழுது இருபது வயது கூட ஆகியிருந்ததில்லை, ஆனால்‌ 
உலகத்தின்‌ வழிகளில்‌ அவள்‌ தேறினவளாய்‌ இருந்தாள்‌. 

நாம்‌ படிக்கும்‌ வரலாறு நடந்த காலத்தில்‌, பேலிக்ஸ௫ம்‌ 
துருசில்லாளும்‌ செசரியாவுக்குத்‌ திரும்பி வந்திருந்தார்கள்‌. 
பவுல்‌ வந்திருந்தார்‌ என்ற செய்தியைக்‌ கேள்விப்பட்ட 
அவர்கள்‌ - விசேஷமாக துருசில்லாள்‌ - அவரைக்‌ காணவும்‌ 
அவர்‌ பேசுவதைக்‌ கேட்கவும்‌ ஆர்வமாய்‌ இருந்தார்கள்‌. 
மேற்கத்திய வசனத்தில்‌ இவ்விடத்தில்‌, துருசில்லாள்‌ “பவுலைக்‌ 
காணவும்‌, அவர்‌ பேசுவதைக்‌ கேட்கவும்‌ விரும்பியதால்‌, 
அவளைத்‌ திருப்திப்படுத்த விரும்பி [பேலிக்ஸ்‌] பவுலை 
அழைப்பித்தார்‌” என்ற கூடுதல்‌ விபரம்‌ சேர்க்கப்பட்டுள்ளது. 
துருசில்லாள்‌ பவுல்‌ பேசுவதைக்‌ கேட்க விரும்பியது ஏன்‌? அந்த 
சலிப்பான மாலை வேளையில்‌ பொழுதுபோக்க அவள்‌ 
விரும்பினாளா, அல்லது மார்க்கத்தைப்‌ பற்றிக்‌ கற்றுக்‌ கொள்‌ 
வதில்‌ அவள்‌ உண்மையான விருப்பம்‌ கொண்டிருந்தாளா? 
அவளது ஆர்வம்‌ உண்மையானதென்று நாம்‌ நம்புவோம்‌. 

காரணம்‌ எதுவாயிருப்பினும்‌, பேலிக்ஸ்‌ “பவுலை அழைப்‌ 
பித்தார்‌” (24:24). 0.0. கிராஃபோர்டு அவர்கள்‌ அக்காட்சி 
யைப்‌ பின்வருமாறு சித்தரித்தார்‌: 





கிறிஸ்துவைப்‌ பற்றும்‌ விசுவாசத்தைப்‌ பற்றி அதிகமாய்ப்‌ 
பவுல்‌ கூறும்படி கேட்பதற்கு காவலறையில்‌ இருந்து 
அவரைக்‌ கொண்டு வர பேலிக்ஸ்‌ கட்டளையிடுகின்றார்‌ 
.. சலவைப்‌ படிக்கட்டுகளின்‌ வழியே சங்கிலிகள்‌ சலக்‌ 
சலக்‌ என்று ஓலிக்க, பவுல்‌ அவர்கள்‌ முன்னிலையில்‌ 
நடந்து வருகின்றார்‌, அவரது ஆடைகளில்‌ இருந்து 
சிறையின்‌ துர்நாற்றம்‌ வெளிப்படுகின்றது, அவர்‌ 
ஏறக்குறைய அறுபது வயதுள்ள சிறு மனிதராயிருந்தும்‌, 
எண்பது வயதுள்ளவர்போலக்‌ காணப்படுகின்றார்‌. அவர்‌ 
தேசாதிபதியையும்‌, அருகில்‌ இருந்த பெண்மணியையும்‌ 
பார்த்து மரியாதையுடன்‌ வணக்கம்‌ செலுத்துகின்றார்‌. 
அவர்களின்‌ வேண்டுகோளுக்கிணங்கி, விசுவாசத்தின்‌ 
முதற்‌ கொள்கைகளை அவர்களுக்கு விவரிக்கத்‌ 
தொடங்குகின்றார்‌. 


161 


குற்றச்சாட்டுகள்‌ (24:24, 25) 

பேலிக்ஸ்‌ மற்றும்‌ துருசில்லாள்‌ ஆகியோர்‌ முன்பாகப்‌ பவுல்‌ 
நின்றபொழுது, பின்வரக்‌ கூடிய தலைப்புகள்‌ பலவற்றைப்‌ 
பற்றி மனதில்‌ பதியக்கூடிய வகையில்‌ உரையாடல்‌ செய்து 
அவர்களை வசீகரித்திருக்க முடியும்‌: கிரேக்க தத்துவம்‌, 
பழங்காலப்‌ புராணம்‌, தமது பயணங்களில்‌ அவர்‌ கண்டிருந்த 
அதிசயங்கள்‌ போன்றவை. இருப்பினும்‌, பவுல்‌ அவர்களுடைய 
பாராட்டுக்களை அல்ல ஆனால்‌ அவர்களுடைய ஆத்துமாக்‌ 
களை ஆதாயம்‌ செய்வதிலேயே ஆர்வமாய்‌ இருந்தார்‌.” அவார்‌ 
“கிறிஸ்துவைப்‌ பற்றும்‌ விசுவாசத்தை” ப்‌ பற்றி அவர்களிடத்தில்‌ 
பேசினார்‌ (வ. 24இ). துருசில்லாள்‌ யூதப்‌ பின்னணியைக்‌ 
கொண்டிருந்ததால்‌, பவுல்‌ அநேகமாகப்‌ பழைய ஏற்பாட்டுத்‌ 
தீர்க்கதரிசனங்களில்‌ தொடங்கி, அவைகள்‌ இயேசுவின்‌ 
வாழ்வில்‌ நிறைவேறியதை விளக்கியிருந்திருப்பார்‌ (17:2, 3ஐக்‌ 
காணவும்‌). அவர்‌ இயேசுவின்‌ சிலுவை மரணம்‌ மற்றும்‌ உயிர்த்‌ 
தெழுதல்‌ பற்றியும்‌, இரட்சிப்புக்கு அவரில்‌ நம்பிக்கை வைக்க 
வேண்டிய அவசியத்தைப்‌ பற்றியும்‌ நிச்சயமாகக்‌ கூறியிருந்‌ 
இருப்பார்‌ (4:12; 2:37, 38). 

பிறகு பவுலின்‌ உரையாடலில்‌ எதிர்பாராத ஒரு திருப்பம்‌ 
ஏற்பட்டது. இயேசுவின்‌ மீதுள்ள விசுவாசமானது ஒழுக்க 
ரீதியான மறைவான அர்த்தங்களும்‌ மற்றும்‌ ஒழுக்க ரீதியான 
வாழ்வு அவசியம்‌ என்பதையும்‌ கொண்டுள்ளது என்று அவார்‌ 
சுட்டிக்காட்டிய போது, அவரது கருத்து தனிப்பட்ட வகையில்‌ 
அவர்களை வேதனைக்குள்ளாக்கியிருக்க வேண்டும்‌. சில 
வேளைகளில்‌ மக்கள்‌, “பிரசங்கியாரே, நீங்கள்‌ பிரசங்கிப்பதை 








நிறுத்தி விட்டு, தேவையின்றிக்‌ குறுக்கிடத்‌ தொடங்கி விட்டீர்‌ 
கள்‌” என்று கூறுவதைக்‌ கேட்டிருக்கின்றேன்‌. விரைவிலேயோ 
அல்லது தாமதமாகவோ, நல்ல பிரசங்கம்‌ என்பது குறுக்கிடு 
குலாகவே ஆகும்‌; நாம்‌ வாழும்‌ நிலைக்குப்‌ பிரசங்கியார்கள்‌ 
இறங்கி வந்து உணர்த்த வேண்டியதாய்‌ இருக்கின்றது. 
பவுலின்‌ உரையானது பொருத்தமானதாகவும்‌, கடிந்து 
கொள்வதாகவும்‌, கடுமை தணியாததாகவும்‌, மற்றும்‌ இடர்ப்‌ 
பாடு உடையதாகவும்‌ இருந்தது. அந்த அப்போஸ்தலரின்‌ 
மூன்று கருத்துப்‌ பிரசங்கப்‌ புறக்குறிப்பை லூக்கா பதிவு 


162 


செய்தார்‌: “அவன்‌, நீதியையும்‌, இச்சையடக்கத்தையம்‌, இனி 
வரும்‌ நியாயத்தர்ப்பையும்‌ குறித்துப்‌ பேசுகையில்‌” (வ. 25௮; 
அடிக்கோடிட்டவை என்னால்‌ வலியுறுத்தப்படுகின்றன?. 
பேலிக்ஸின்‌ முன்னிலையில்‌ பவுல்‌ விசாரிக்கப்பட்ட போது, 
அவருக்கெதிராக மூன்று குற்றச்சாட்டுகள்‌ ஏற்படுத்தப்பட்டன 
(24:5, 6) - அவைகள்‌ யாவும்‌ பொய்யான குற்றச்சாட்டுகளாய்‌ 
இருந்தன. இப்பொழுது உண்மையில்‌, பேலிக்ஸ்‌ மற்றும்‌ 
துருசில்லாள்‌ ஆகியோருக்கு எதிராக மூன்று குற்றச்சாட்டுகள்‌ 
எழுப்பப்பட்டன - இவைகள்‌ வேதனை தரக்கூடிய உண்மை 
யான குற்றச்சாட்டுகளாய்‌ இருந்தன. 

அநீதி மற்றும்‌ தவறான செயல்‌ ஆகியவற்றில்‌ ஓன்று 
போலிருந்த அந்தத்‌ த.ம்‌.புதிகளுக்கு, பவுல்‌ நீதியைப்‌” பற்றிப்‌ 
பேசினார்‌. “நீதி” என்று மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க 








வார்த்தையானது, சரியானகைச்‌ செய்தலைக்‌ குறிப்பிட 
முடியும்‌. சங்கதக்காரர்‌ கர்த்தரிடத்தில்‌: “உமது கற்பனைகளெல்‌ 
லாம்‌ நீதியுள்ளவைகள்‌” என்று கூறினார்‌ (சங்‌. 119:172௮அ). 
இயேசு, “இப்படி எல்லா நீதியையும்‌ நிறைவேற்றுவது நமக்கு 
ஏற்றதாயிருக்கிறது” (மத்‌. 3:15) என்றார்‌. இந்த வார்த்தை 
தேவனுடைய பார்வையில்‌ நேர்மையானவராய்க்‌ கணக்கிடப்‌ 
படுவதையும்‌ குறிப்பிட முடியும்‌ (பிலி. 3:9). ஆபிரகாமுடைய 
விசுவாசம்‌ “அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது” 
(ரோமர்‌ 4:3௮). நீதி என்பது “நியாயம்‌” என்ற கருத்தையும்‌ 
கொண்டுள்ளது, அது சமானமான மற்றும்‌ நல்லதாக உள்ளது - 
தேசாதிபதியும்‌ அவரது மனைவியும்‌ இப்பண்புகளுக்கு 
அந்நியர்களாய்‌ இருந்தார்கள்‌. 

எளிமையாகக்‌ கூறுவதென்றால்‌, பவுல்‌ பாவத்தைப்‌ பற்றி - 
குறிப்பாகப்‌ பேலிக்ஸம்‌ துருசில்லாளும்‌ பாவிகள்‌ என்றும்‌, 
அவர்களுக்குத்‌ தேவனுடைய கிருபை தேவையென்றும்‌ - 
பிரசங்கித்தார்‌! பரிசுத்த ஆவியானவர்‌ “பாவத்தைக்‌ குறித்தும்‌, 
நீதியைக்‌ குறித்தும்‌, ... உலகத்தைக்‌ கண்டித்து உணர்த்துவார்‌” 
(யோவா. 16:8) என்று இயேசு கூறினார்‌. இன்றைய நாட்களில்‌ 
உலகின்‌ தேவை பெருகியுள்ளது, ஏனென்றால்‌ அது பாவத்தைப்‌ 
பற்றிய உணர்வையே இழந்து நிற்கின்றது. புகழ்‌ பெற்ற 
எழுத்தாளரும்‌ கவிஞருமான பில்லிஸ்‌ மெக்கின்லி அவர்கள்‌, 
“மக்கள்‌ இப்பொழுது பாவம்‌ நிறைந்தவர்களாய்‌ இருப்ப 


163 


தில்லை. அவர்கள்‌ பக்குமற்றவர்களாகவோ அல்லது நல்ல 
வாய்ப்புக்குக்‌ கீமானவர்களாகவோ அல்லது பயமுறுத்தப்‌ 
பட்டவர்களாகவோ அல்லது மிகவும்‌ குறிப்பாக, வியாதிப்‌ 
பட்டவர்களாகவோ மட்டுமே இருக்கின்றார்கள்‌”.” உலகம்‌ 
விரும்புன்றதோ இல்லையோ, பாவம்‌ என்பது இன்னமும்‌ 
இருக்கின்றது (ரோமர்‌ 6:23)! 

அமெரிக்க அதிபராய்‌ இருந்த கால்வின்‌ கூலிட்ஜ்‌ அவர்கள்‌ 
ஒருமுறை சபை ஆராதனை முடிந்து இரும்புகையில்‌, பிரசங்கி 
யாரின்‌ தலைப்பு பற்றி அவரிடத்தில்‌ கேட்கப்பட்டது. அதிகம்‌ 
பேசுபவரென்று அறியப்பட்டிராத அந்த அதிபர்‌ “பாவம்‌” 
என்று பதில்‌ கொடுத்தார்‌. விசாரித்தவர்‌ விடாது தொடர்ந்தார்‌: 
“அதைப்‌ பற்றி அவர்‌ என்ன கூறினார்‌?” கூலிட்ஜ்‌ அவர்கள்‌, 
“அவர்‌ அதற்கு எதிரானவராக இருந்தார்‌” என்று பதில்‌ 
கொடுத்தார்‌. ஒரு பிரசங்கியார்‌ பாவத்திற்கு “எதிராக” மட்டும்‌ 
இருக்கும்‌ வரையிலும்‌ அவரது பிரசங்கத்தைப்‌ பலர்‌ மறுப்ப 
தில்லை. இருப்பினும்‌ பவுல்‌, வசதியற்ற விதத்தில்‌ தனிப்பட்ட 
வாழ்வில்‌ குறுக்கிட்டார்‌. இச்சை நிறைந்த வாழ்வில்‌ 
ஈடுபட்டிருந்த அவ்விருவரிடத்திலும்‌ பவுல்‌ “இச்சையடக்கம்‌” 
பற்றிப்‌ பேசினார்‌. 

இச்சையடக்கம்‌ பற்றிக்‌ கூறுவதற்கு வேதாகமத்தில்‌ ஏராள 
மானவை உண்டு. இச்சையடக்கம்‌ என்பது ஆவியின்‌ கனிகளில்‌ 
ஒன்று ஆகும்‌. (கலா. 5:23) - அது கிறிஸ்தவ கிருபைகளில்‌ ஒன்று 
ஆகும்‌ (2 பேது. 1:6). “இச்சையடக்கம்‌” என்பதற்கான ஆங்கில 
வார்த்தையும்‌ (5e!ீ-contro1) இவ்விதமாய்‌ மொழிபெயர்க்கப்‌ 
பட்டுள்ள கிரேக்க வார்த்தையும்‌ ஆகிய இரண்டுமே சுய 
ஒழுக்கத்தை, ஒருவரின்‌ விருப்பங்களை அடக்குகின்ற 
உள்ளான பலத்தை,"!' “மாம்சத்தையும்‌ அதின்‌ ஆசை இச்சை 
களையும்‌” சிலுவையில்‌ அறையக்‌ கூடிய பலத்தை (கலா. 
2:24அ) குறிப்பிடுகின்றன. இச்சையடக்கம்‌ உள்ளவர்‌ தவறான 
வைகளில்‌ இருந்து விலகியிருக்கின்றார்‌.'? 

பவுலின்‌ நாட்களில்‌ இவ்வார்த்தையானது, “ஒருவர்‌ தம்‌ 
ஒழுக்கத்தைக்‌ கட்டுப்படுத்தப்‌ பயிற்சி செய்து, தமது கற்பைக்‌ 
காத்துக்‌ கொள்வதைக்‌ குறிப்பதாகவும்‌” இருந்தது (எடுத்துக்‌ 
காட்டிற்கு 1 கொரி. 7:9ஐக்‌ காணவும்‌). ஐயத்திற்டெ மின்றி, 
பாலியல்‌ பாவத்தில்‌ வெட்க உணர்வின்றி வாழ்ந்து கொண்டி 
ருந்த தம்பதிகளுக்கு இது அபாயமானதொரு செய்தியாக 

















164 


இருந்தது (1 கொரி. 9:10). இதே போன்ற செய்தியொன்றைத்‌ 
துருசில்லாளின்‌ பெரிய சிற்றப்பாவுக்கு யோவான்ஸ்நானன்‌ 
போதித்த பொழுது, யோவான்‌ தமது தலையை இழந்தார்‌ 
(மத்‌. 14:4, 10)! இருப்பினும்‌, இது பேலிக்ஸ 0ம்‌ துருசில்லாளும்‌ 
கேட்கத்‌ தேவையானதொரு செய்தியாய்‌ இருந்தது - பவுல்‌ 
அதைப்‌ பிரசங்கிக்கத்‌ தயங்கவில்லை! 

இன்றைய நாட்களில்‌ நமது சமுதாயத்தில்‌ உயர்ந்த 
பட்சமாய்‌ வளர்ந்துள்ள பாலியல்‌ பாவத்திற்கு எதிராகப்‌ 
பிரசங்கிக்கக்கூடி ய தைரியமுள்ள மனிதர்கள்‌ நமக்குத்‌ தேவை 
(2 தீமோ. 4:1-4ஐக்‌ காணவும்‌). பல ஆயிரக்கணக்கான மக்கள்‌ 
வேசித்தனம்‌, விபசாரம்‌ ஆகிய பாவங்களை அவைகளின்‌ 
உடனடியான அல்லது நித்தியமான விளைவுகள்‌ பற்றிய 
சிறிதளவு எண்ணத்துடனோ அல்லது அந்த எண்ணமின்றியோ 
செய்கின்றார்கள்‌ (ரோமர்‌ 13:9; 1 கொரி. 6:18-20; கலா. 5:19-21). 
“... விபசாரம்‌ பண்ணுகிறவன்‌ மதிகெட்டவன்‌ ...” (நீதி. 6:32௮) 
என்பது உண்மையாகவே இன்றும்‌ நிலைத்துள்ளது! 

விளக்கப்படுத்துவதற்கு மூன்றாவது சத்தியமொன்றைப்‌ 
பவுல்‌ கொண்டிருந்தார்‌. “ஒருவர்‌ நேர்மையாக அல்லது 
இச்சையடக்கமாக வாழ்வதோ அல்லது வாழாமல்‌ இருப்பதோ 
என்ன மாறுபாட்டை ஏற்படுத்தி விடுகின்றது?” என்ற 
கேள்விக்கு அவர்‌ பதில்‌ கொடுக்க வேண்டியதாயிருந்தது. 
பேலிக்ஸ மம்‌, துருசில்லாளும்‌, “பவுலே, நீ தெய்வபக்தியுள்ள, 
இச்சையடக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தாய்‌, அது உன்னை 
எங்கு கொண்டு வந்திருக்கின்றது? நீ எங்களுக்கு முன்பாக 
விலங்குடன்‌ மற்றும்‌ சிறைச்சாலையின்‌ மங்கிய உடையுடன்‌ 
நிற்கின்றாய்‌. ஆனால்‌ நாங்கள்‌ எங்களுக்குப்‌ பிரியமானபடி 
வாழ்கின்றோம்‌, இங்கு ராஜ உடையில்‌ அரியணைகளில்‌ 
அமர்ந்திருக்கன்றோம்‌!” என்று பவுலிடம்‌ கூறியிருக்க முடியும்‌. 
தேவன்‌ இந்த வாழ்விலேயே எல்லாக்‌ கணக்குகளையும்‌ கூர்த்து 
விடுவதில்லை என்பதை அவர்கள்‌ புரிந்து கொள்வது தேவையா 
யிருந்தது. அந்த வேளைக்காக மட்டுமே வாழ்ந்திருந்த ஒரு 
ஜோடியினிடத்தில்‌, பவுல்‌ “இனி வரும்‌ நியாயத்தீர்ப்பு” பற்றிப்‌ 
பேசினர்‌. 

பேலிக்ஸ்‌ மற்றும்‌ துருசில்லாள்‌ ஆகியோரின்‌ அரியணை 
களுக்கு முன்பாகப்‌ பவுல்‌ நின்றிருந்தார்‌, ஆனால்‌ அவர்கள்‌ ஒரு 
நாளிலே தங்களின்‌ சுய இச்சைகள்‌ மற்றும்‌ மீறுதல்களுக்காகக்‌ 











165 


கணக்கொப்புவிக்க நித்திய அரியணையொன்றின்‌ முன்பாக 
நிற்க வேண்டியதைப்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌ என்று அவர்‌ 
விரும்பினார்‌ (ரோமர்‌ 14:12; 2 கொரி. 5:10; வெளி. 20:11-15). 
பவுல்‌ இதை அத்தேனியர்களுக்கு அறிவித்திருந்தார்‌: 


இப்பொழுதோ மனந்திரும்ப வேண்டுமென்று எங்கு 
முள்ள மனுஷரெல்லாருக்கும்‌ கட்டளையிடுகிறார்‌. 
மேலும்‌ ஒரு நாளைக்‌ குறித்திருக்றொர்‌; அதிலே அவர்‌ 
தாம்‌ நியமித்த மனுஷனைக்‌ கொண்டு, பூலோகத்தை 
நீதியாய்‌ நியாயந்தீர்ப்பார்‌; அந்த மனுஷனை மரித்‌ 
தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதின்‌ நிச்சயத்தை 
எல்லாருக்கும்‌ விளங்கப்‌ பண்ணினார்‌ 

(அப்‌. 17:30ஆ, 31). 


இன்றைய நாட்களில்‌ பல பிரசங்க மேடைகளில்‌, நியாயத்‌ 
தீர்ப்பு என்பது தவிர்க்கப்பட்ட தொரு தலைப்பாக இருக்‌ 
கின்றது. இந்த வாழ்வுக்குப்‌ பிறகு பிரகாசமுள்ள பரலோகத்‌ 
திற்குரிய வரவேற்புக்‌ குழுவொன்று எல்லாரையும்‌ வாழ்த்தி 
வரவேற்கும்‌ என்று நம்புவதற்கே மக்கள்‌ விரும்புகின்றார்கள்‌. '“ 
ஆயினும்‌, எபிரெயர்‌ ஆசிரியர்‌ வலியுறுத்துவதின்படி,, 


அன்றியும்‌ ஒரே தரம்‌ மரிப்பதும்‌ பின்பு தியாயத்தர்ப்‌ 
படை வதும்‌ [எல்லா] மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற 
படியே (எபி. 9:27; அடிக்கோடிட்டவை என்னால்‌ 
வலியுறுத்தப்படுகின்றன). 


.. நூம்‌ மனப்பூர்வமாய்ப்‌ பாவஞ்‌ செய்கிறவா்களா 
யிருந்தால்‌, பாவங்களினிமித்தம்‌ செலுத்தத்தக்க 
வேறொரு பலி இனியிராமல்‌, நியாயத்த/ ப்பு வருமென்று 
பயத்தோடே எதிர்பார்க்குதலும்‌, விரோதிகளைப்‌ 
பட்சிக்கும்‌ கோபாக்கினையுமே இருக்கும்‌ 
(எபி. 10:26, 27). 


பழி வாங்குதல்‌ எனக்குரியது, நானே பதிற்‌ செய்வேன்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ ... ஜீவனுள்ள தேவனு 
டைய கைகளில்‌ விழுகிறது பயங்கரமாயிருக்குமே 
(எபி. 10:30, 31).1° 


166 


பதில்செயல்‌ (24:25) 

பவுலின்‌ விசாரணையின்‌ பொழுது, குற்றச்சாட்டு 
களுக்கான அவரது பதில்‌ பற்றி நாம்‌ வியப்படையவில்லை: 
உடனடியாக அவர்‌ தம்மைத்‌ தற்காத்துக்கொள்ளத்‌ தொடங்‌ 
கினார்‌. ஆனால்‌ உண்மையில்‌ பவுல்‌ பேலிக்ஸ்‌ மீதும்‌ துருசில்‌ 
லாள்‌ மீதும்‌ நீதியின்மை, சுய இச்சை மற்றும்‌ நியாயத்தீர்ப்பு 
பற்றிய அவர்களின்‌ மாறுபாடான எண்ணம்‌ ஆகியவை பற்றி 
குற்றம்‌ சாட்டிய போது, தேசாதிபதியின்‌ பதில்செயலானது 
எதிர்‌ பாராததாக, திகைக்கச்‌ செய்யவும்‌ கூடியதாக இருந்தது. '* 
ஒரு கணம்‌ அவர்‌ ஊமையாக, “நடுங்குவது” தவிர வேறெதுவும்‌ 
செய்ய முடியாதவரானார்‌ (வ. 25; KIV). “அவன்‌ [பவுல்‌], 
நீதியையும்‌, இச்சையடக்கத்தையும்‌, இனிவரும்‌ நியாயத்‌ 
தீர்ப்பையும்‌ குறித்துப்‌ பேசுகையில்‌, பேலிக்ஸ்‌ பயமடைந்து” 
(வ. 25௮, ஆ). ASVயில்‌ “பேலிக்ஸ்‌ பயமுறுத்தப்பட்டார்‌” 
என்றுள்ளது. 

குளோவியஸ்‌ சேப்பல்‌ அவர்கள்‌, தாம்‌ அங்கிருந்து 
கொண்டு காட்சியைக்‌ கவனித்ததாகக்‌ கற்பனை செய்தார்‌: 





அவரை நான்‌ கவனிக்கையில்‌, அவர்‌ தமது கை மூட்டிகள்‌ 
வெளுத்துப்‌ போகும்‌ வரை, தமது விரல்‌ நகங்கள்‌ தமது 
உள்ளங்‌ கைகளில்‌ ஆழப்பதியும்‌ வரை கைகளை 
அழுத்திப்‌ பிசைந்து கொண்டிருந்தார்‌. அவருடைய 
முகத்தில்‌ வியர்வையின்‌ பெருந்துளிகள்‌ வழிந்தோடி யதை 
நான்‌ கண்டேன்‌. கடுமையான குளிரில்‌ அகப்பட்ட 
மனிதர்‌ போல அவர்‌ நடுங்கியதை நான்‌ கண்டேன்‌. 


பேலிக்ஸைப்‌ பற்றி நாம்‌ அறிந்துள்ள வகையில்‌, அவர்‌ 
தொடப்படும்‌ மனச்சான்று உள்ளவராய்‌ இருந்தார்‌ என்று 
கற்பனை செய்வது கடினமாகும்‌. தேவனுடைய வசனம்‌ என்ற 
கண்ணாடியில்‌ (யாக்‌. 1:23-25) அவர்‌ தம்‌ சுய உருவத்தை - 
அத்துடன்‌ நித்தியத்தின்‌ கண நேரத்‌ தோற்றத்தை - அவர்‌ 
கண்டார்‌, அவர்‌ கண்டது அவருக்கு மரண பயத்தை 
ஏற்படுத்தியது. 

துருசில்லாள்‌ பயந்தாள்‌ என்பதற்கோ அல்லது பவுலின்‌ 
செய்தியினால்‌ வேறு வகையில்‌ தொடப்பட்டாள்‌ 
என்பதற்கோ சுட்டிக்காட்டுதல்‌ எதுவும்‌ இல்லை. இந்த அழகு 





167 


மங்கை சுவிசேஷத்தில்‌ எப்பொழுதாவது ஆர்வத்துடன்‌ 
இருந்திருந்தால்‌, அதை ஏற்றுக்‌ கொள்வது என்பது அவளது 
வாழ்க்கை முறையில்‌ மாற்றம்‌ ஏற்படுத்தும்‌ என்பதை அறிந்து, 
விரைவிலேயே ஆர்வமிழந்தாள்‌. 


விளைவு (24:25-27) 

இது பேலிக்ஸூக்கு சத்தியத்தின்‌ வாய்ப்பாக - ஒரு 
பொன்னான வாய்ப்பாக - இருந்தது. அந்த தேசாதிபதி வருத்தத்‌ 
துடன்‌, “சகோதரனே, நான்‌ என்ன செய்ய வேண்டும்‌?” என்று 
கதறியிருந்தால்‌ (அப்‌. 2:37ஐக்‌ காணவும்‌), அவரது வாழ்வும்‌ - 
மற்றும்‌ அவரது நித்தியமும்‌ - எவ்விதமாய்‌ மாறியிருந்திருக்கும்‌! 
அதற்குப்‌ பதில்‌ அவர்‌, “பொறு!” என்று அலறினார்‌. அவரது 
பயமானது, அவரைத்‌ தீமையிலிருந்து நீதிக்குத்‌ திருப்புவதற்குப்‌ 
போதுமானதாய்‌ இராதிருந்தும்‌, அந்தப்‌ பேட்டியை 
இடைவெட்ட அப்பயம்‌ போதுமானதாயிருந்தது,'” அவர்‌, 
“இப்பொழுது நீ போகலாம்‌, எனக்குச்‌ சமயமானபோது'* 
உன்னை அழைப்பிப்பேன்‌””” (24:25இ) என்று கூறினார்‌. பவுல்‌ 
பேலிக்ஸின்‌ முன்பு விசாரணையில்‌ இருந்தபோது, தேசாதிபதி 
முடிவெடுப்பதைத்‌ கள்ளிப்‌ போட்டிருந்தார்‌ (வ. 22); பேலிக்ஸ்‌ 
கர்த்தருக்கு முன்பு விசாரணையில்‌ இருந்த போது, அவர்‌ 
(பேலிக்ஸ்‌) முடி வெடுப்பதை மறுபடியும்‌ தள்ளிப்‌ போட்டார்‌. 
“அவர்‌ தம்முடைய சொந்த வழக்கையே ஒத்தி வைத்தார்‌. ”2 

அந்த நாளில்‌ பேலிக்ஸ்‌ முடிவெடுப்பதைத்‌ தாமதப்படுத்‌ 
தியதற்குக்‌ “காரணங்கள்‌” கொண்டிருந்தார்‌: அது மிகவும்‌ 
தாமதமான நேரமாய்‌ இருந்தது; அவரும்‌ துருசில்லாளும்‌ 
பயணத்தினால்‌ களைத்திருந்தார்கள்‌; அவரது சிந்தையில்‌ மற்ற 
விஷயங்கள்‌ இருந்தன (யூதர்கள்‌ தொடர்ந்து கலகத்தின்‌ 
விளிம்பிலேயே இருந்தார்கள்‌).”' பவுல்‌ கூறியதைக்‌ கவனிக்கச்‌ 
சிறந்த சமயம்‌ “பிற்பாடு” வரும்‌ என்று அவருக்குக்‌ காணப்‌ 
பட்டது ஏற்புடையதாயிருந்தது. இருப்பினும்‌, தள்ளிப்‌ 
போட்டதினால்‌ பேலிக்ஸ்‌ தமது வாழ்வுக்‌ காலத்தில்‌ ஒரு 
மாபெரும்‌ சந்தர்ப்பத்தை இழந்து நின்றார்‌ என்ற உண்மை 
அப்படியே நிலைநிற்கின்றது. 

1 நாயில்‌, “When I have a convenient season, I will call for thee” 




















என்றுள்ளது. NIVயிலும்‌ கூட, “When 1 find it convenient, I will send 


168 


fr you” என்றுதான்‌ உள்ளது. பாவம்‌ நிறைந்த வாழ்க்கை 
முறையை மாற்றுவதற்கு, இலாபந்தரும்‌ ஒரு பதவியை விட்டு 
விடுவதற்கு, அழகான மனைவியைக்‌ தள்ளி வைப்பதற்கு 
அவருக்கு “சமயம்‌” வாய்க்கவே இல்லை! 

நாட்கள்‌ சென்றபொழுது, பேலிக்ஸ்‌ மறுபடியும்‌ பவுலைச்‌ 
சந்திக்க நேரம்‌ கிடைத்தது: “அவன்‌ அநேகந்தரம்‌ அவனை 
அழைத்து, அவனுடனே பேசினான்‌” (வ. 26ஆ). இருப்பினும்‌ 
அந்த ஆளுநர்‌, “கிறிஸ்துவைப்‌ பற்றும்‌ விசுவாசத்தைக்‌ குறித்து” 
கேட்பதற்காகப்‌ பவுலை அழைப்பிக்கவில்லை (வ. 24ஈ). அதன்‌ 
பின்பு அவர்‌ எப்பொழுதாவது பவுலின்‌ முன்னிலையில்‌ 
பயந்தாரா என்பதை லூக்கா பதிவு செய்யவில்லை. “பேலிக்ஸ்‌, 
பொருள்‌ சார்ந்த, அதிகார வெறி மிகுந்த, பணத்தைப்‌ பற்றும்‌ 
குன்மை கொண்ட தமது இருதயத்தின்‌ வெறுமையை நிரப்பக்‌ 
கர்த்தரை அநுமதிக்கும்‌ தமது வாய்ப்பை” தவற விட்டார்‌.” 
அவருடைய ஆவிக்குரிய “வாய்ப்பின்‌ ஜன்னல்‌” அடைபட்டுப்‌ 
போயிற்று. 

நாகரீகப்‌ பாங்கின்‌ சிறு பிழம்பு கூட பேலிக்ஸிடம்‌ 
அணைந்து போயிருந்தது. பவுலைச்‌ சிறைப்படுத்தியிருந்த 
இரும்புக்‌ கம்பிகளைப்‌ போலவே பேலிக்ஸின்‌ இருதயமும்‌ 
கடினமடைந்திருந்தது (எபி. 4:7). ஆவிக்குரிய ஆர்வம்‌ அனைத்‌ 
தும்‌ அகன்று போயிருந்தது.” “அவன்‌ பவுலை விடுதலை 
பண்ணும்படி தனக்கு அவன்‌ பணங்‌ கொடுப்பானென்று 
நம்பிக்கையுள்ளவனாய்‌ ...””” இப்பொழுது தேசாதிபதி பவுலை 
அழைப்பித்துப்‌ பேசினார்‌ (அப்‌. 24:26௮). பவுல்‌ இயேசுவைப்‌ 
பற்றிப்‌ பேச முயற்சி செய்கையில்‌, பேலிக்ஸ்‌ அவரை இடை 
மறித்து, “ஆம்‌, இது மிகவும்‌ ஆர்வம்‌ தரக்கூடிய விஷயம்‌ தான்‌, 
ஆனால்‌ யூதருக்கு தர்மப்பணம்‌ கொண்டு வந்ததாக நீர்‌ 
முன்னால்‌ கூறிய விஷயம்‌ இதை விட அதிக ஆர்வம்‌ 
குரக்கூடியதாகும்‌””” என்று கூறியதை என்னால்‌ கற்பனை 
செய்ய முடிகின்றது. பேலிக்ஸ்‌ அவரை கிண்டலான பரிதாபத்து 
டன்‌ பார்த்து: “பவுலே, உம்மை இந்நிலையில்‌ காண்பதை நான்‌ 
வெறுக்கின்றேன்‌. நிதி அதாரமுள்ள நண்பர்கள்‌ உமக்கு 
இருக்கின்றார்கள்‌ என்பது சரிதானே? நான்‌ ஒரு நியாயமான 
மனிதன்‌. ஏற்பாடுகள்‌ செய்யப்படலாம்‌ ...” என்று கூறினார்‌. 

KJV மற்றும்‌ NKJVயில்‌, கூடுதல்‌ சொற்றொடருள்ள மாற்று 
வசனம்‌ ஒன்று பிரதிபலிக்கப்படுகின்றது: “அவன்‌ பவுலை 


























169 


விடுதலை பண்ணும்படி.” மூல வசனத்தில்‌ இவ்வார்த்தைகள்‌ 
இருந்தாலும்‌, இல்லாவிட்டாலும்‌, பேலிக்ஸ்‌ விடுதலை என்ற 
எண்ணத்தைப்‌ பவுலின்‌ முன்‌ ஊசலாட வைத்து, தனக்குத்‌ 
தாராளமான இலஞ்சம்‌ ஒன்றை எதிர்பார்த்தார்‌.” ரோமச்‌ 
சட்டத்தின்படி, இலஞ்சம்‌ பெறுதல்‌ தடை செய்யப்‌ 
பட்டிருந்தது, ஆனால்‌ பேலிக்ஸ்‌ போன்ற அதிகாரிகளுக்கு அது 
வாழ்க்கையின்‌ உண்மையாக இருந்தது. 

இலஞ்சத்தைப்‌ பற்றிய வேதாகம உபதேசம்‌ தெளிவாய்‌ 
இருக்கின்றது,” அந்த உபதேசத்தின்‌ வல்லமையுள்ள பயன்‌ 
பாடாக இவ்வரலாறு விளங்குகின்றது. லெஞ்சம்‌ கொடுப்பதை 
நியாயப்படுத்தும்‌ சூழ்நிலை என்று ஒன்றிருக்குமென்றால்‌, அது 
இந்தச்‌ சூழ்நிலையாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌. பவுல்‌ 
விடுதலையாகி வந்து பிரசங்கிக்கவும்‌ போதிக்கவும்‌ வேண்டு 
மென்று தேவன்‌ நிச்சயமாகவே விரும்புவார்‌ என்று பவுலின்‌ 
நண்பர்கள்‌ காரணங்‌ காண்பித்து, ஒரு ஊழல்‌ மிக்க அதிகாரியை 
“இந்த ஒருமுறை” மட்டும்‌ விலை கொடுத்து வாங்குவது 
விரும்பத்தக்கதேயாகும்‌ என்றும்‌ முடிவு செய்திருக்கலாம்‌. 
பணம்‌ கொண்டிருந்த பல நண்பர்கள்‌ பவுலுக்கு இருந்தார்கள்‌; 
ஆனால்‌, தனிச்சிறப்புள்ள வகையில்‌, இலஞ்சம்‌ எதுவும்‌ 
தரப்படவில்லை. “வழிமுறைகள்‌” தேவனுடைய வசனத்தை 
மீறும்‌ பொழுது, “நிறைவான நோக்கமானது” ஒருபொழுதும்‌ 
“வழி முறைகளை நியாயப்படுத்துவதில்லை”!28 

நாட்கள்‌ வாரங்களாக, வாரங்கள்‌ மாதங்களாக, இரண்டு 
ஆண்டுகள்‌ கடந்து சென்றன (வ. 27அ).”” பவுலுக்கும்‌ 
பேலிக்ஸ௰க்கும்‌ இடையில்‌ வார்த்தைகள்‌ பரிமாறிக்‌ 
கொள்ளப்பட்டன, ஆனால்‌ பணம்‌ எதுவும்‌ பரிமாறப்பட 
வில்லை. இரண்டு ஆண்டுகள்‌ முடிந்த போது, “பேலிக்ஸ்‌ 
என்பவனுக்குப்‌ பதிலாய்‌ பொர்க்கியுபெஸ்து தேசாதிபதியாக 
வந்தான்‌; அப்பொழுது பேலிக்ஸ்‌ யூதருக்குத்‌ தயவு செய்ய 
மனதாய்ப்‌ பவுலைக்‌ காவலில்‌ வைத்து விட்டுப்‌ போனான்‌” 
(வ. 27ஆ). நீரோவினால்‌ கி.பி. 59ல்‌ பேலிக்ஸ்‌ பதவியினின்று 
நீக்கப்பட்டு ரோமாபுரிக்கு வரும்படி கட்டளை பெற்றார்‌.” 
அவர்‌ ஏன்‌ நீக்கப்பட்டார்‌ என்பதையும்‌, அவர்‌ ஏன்‌ யூதருக்குத்‌ 
குயவு செய்ய மனதாயிருந்தார்‌ என்பதையும்‌ வரலாறு 
தெளிவாக விளக்குகின்றது: 


170 


செசரியா யூதர்களின்‌ நகரமா அல்லது கிரேக்கர்களின்‌ 
நகரமா என்பது பற்றிய வாதம்‌ நெடுநாட்களாய்‌ 
நீடித்திருந்தது, யூதர்களும்‌ கிரேக்கர்களும்‌ இதற்காக 
ஒருவரையொருவர்‌ குத்திக்‌ கிழித்தார்கள்‌. யூதர்கள்‌ 
வெற்றி பெற்றிருந்த ஒரு காலம்‌ வெடித்தது. புறஜாதி 
யாருக்கு உதவும்படி பேலிக்ஸ்‌ தமது துருப்புகளை அனுப்‌ 
பினார்‌. ஆயிரக்கணக்கான யூதர்கள்‌ கொல்லப்‌ 
பட்டார்கள்‌, பேலிக்ஸின்‌ அனுமதியுடன்‌ மற்றும்‌ 
உற்சாகப்படுத்துதலுடன்‌ அந்தத்‌ துருப்புகள்‌ நகரில்‌ 
இருந்த பணக்கார யூதர்களின்‌ வீடுகளில்‌ புகுந்து 
கொள்ளையடித்தார்கள்‌. 

ரோம மாகாணங்களில்‌ உள்ள எல்லாரும்‌ பெற்றிருந்த 
உரிமைப்படியே யூதர்கள்‌ செயல்பட்டார்கள்‌ - தங்கள்‌ 
தேசாதிபதியைப்‌ பற்றி அவர்கள்‌ ரோமாபுரிக்கு முறையீடு 
செய்தார்கள்‌. அதனால்தான்‌ பேலிக்ஸ்‌, பவுல்‌ விடுதலை 
செய்யப்பட வேண்டும்‌ என்பதை உணர்ந்திருந்தும்‌ 
அவரைச்‌ சிறையிலேயே விட்டுச்‌ சென்றார்‌. அவர்‌ 
யூதர்களின்‌ ஆதரவைப்‌ பெற விரும்பினார்‌.” 


யூதார்களைச்‌ சமாதானப்படுத்த பேலிக்ஸ்‌ செய்த முயற்சி 
களைப்‌ பற்றி வில்லியம்‌ பார்க்ளே அவர்கள்‌, “அது எந்த 
நோக்கத்திற்கும்‌ பயன்படாது போயிற்று. அவர்‌ தமது தேசாதி 
பதி பதவியிலிருந்து நீக்கப்பட்டு, தனது சகோதரன்‌ பல்லாஸின்‌ 
செல்வாக்கினால்‌ மட்டுமே கொலைக்‌ தண்டனையில்‌ இருந்து 
தப்பித்துக்‌ கொள்ள முடிந்தது” பேலிக்ஸ்‌ கால்‌ நாட்டிற்கு 
(அதாவது பிரான்ஸ்‌) நாடு கடத்தப்பட்டு, அங்கே இறந்தார்‌. 
துருசில்லாளும்‌, அவர்களின்‌ மகனும்‌ பின்னாளில்‌, வெசுவி 
யாஸ்‌ என்ற எரிமலை வெடித்தபோது அதில்‌ அகப்பட்டு 
அழிந்தார்கள்‌. இவ்விதமாக உலகத்தை ஆதாயம்‌ செய்ய 
முயற்சி செய்து அதனால்‌ தங்கள்‌ ஆத்துமாவை இழந்து போன 
ஒரு தம்பதியின்‌ வாழ்வு வருத்தத்தில்‌ முடிவடைந்தது 
(மத்‌. 16:26) - பவுல்‌ கர்த்தரைப்‌ பற்றிப்‌ பேசியதை அவர்கள்‌ 
கேட்ட நன்னாளைப்‌ பற்றி நினைக்கையில்‌ இந்த வரலாற்றில்‌ 
உள்ள வருத்தம்‌ இருமடங்காகின்றது. “வாயிலிருந்தோ அல்லது 
பேனாவிலிருந்தோ வருகின்ற வருத்தம்‌ தரும்‌ வார்த்தைகள்‌ 
எல்லாவற்றிலும்‌ “அப்படிச்‌ செய்திருக்கலாம்‌!” ” என்பதே 
மிகவும்‌ வருத்தம்‌ தரும்‌ வார்த்தைகள்‌ ஆகும்‌!” 











171 


முடிவுரை 

அப்‌. 24 பற்றிய நமது பாடத்தில்‌, விசாரணையில்‌ இருந்த 
மூவரை நாம்‌ கண்டோம்‌: பவுல்‌, பேலிக்ஸ்‌ மற்றும்‌ 
துருசில்லாள்‌. இதை நாம்‌ முடிக்கும்‌ முன்பு, வாழ்க்கைக்கான 
விசாரணைக்குட்படுத்தப்பட்ட நான்காவது நபரைப்‌ பற்றி 
நாம்‌ கவனிக்க விரும்புகின்றோம்‌: அது நீங்கள்‌ தான்‌! இன்றைய 
நாளில்‌ நீங்கள்‌ பரிசுத்தமான தேவனுடைய அரியணைக்கு 
முன்பாகக்‌ குற்றம்‌ சாட்டப்பட்டு நிற்கின்றீர்கள்‌. நீங்கள்‌ ஒரு 
பாவியென்று குற்றம்‌ சாட்டப்பட்டிருக்கின்றீர்கள்‌. உங்களுக்கு 
முன்பாகத்‌ இறந்த நிலையில்‌ உள்ள ஓரே வாய்ப்பு “குற்றம்‌” 
என்பதேயாகும்‌ (ரோமர்‌ 3:23). நாம்‌ யாவருமே ஆவிக்குரிய 
முறையில்‌ அசுத்தமானவர்கள்‌, “எங்களுடைய நீதிகளெல்லாம்‌ 
அழுக்கான கந்தையைப்‌ போல இருக்கிறது” (ஏசா. 64:6ஆ). 

தேவன்‌ உங்களை மன்னிக்கின்றாரா இல்லையா என்பது 
அவருடைய வசனத்திற்கு உங்களுடைய பதில்செயலைப்‌ 
பொறுத்ததாகும்‌. சிலர்‌ துருசில்லாளைப்‌ போல - அஜாக்கிரதை 
யாய்‌, தேவனுடைய கிருபையைப்‌ புறக்கணித்தல்‌ என்ற - பதில்‌ 
செயல்‌ செய்கின்றார்கள்‌. இன்னும்‌ பலர்‌ பேலிக்ஸைப்‌ போலப்‌ 
பதில்செயல்‌ செய்கின்றார்கள்‌. உங்கள்‌ சொந்த ஆத்துமா 
விற்குள்ளாகப்‌ பாருங்கள்‌: “வரப்‌ போகிற நியாயத்தீர்ப்பு” பற்றி 
எண்ணுகையில்‌ உங்கள்‌ இருதயம்‌ வேகமாய்த்‌ துடிக்கின்றதா? 
கர்த்தருடைய மறுவருகையைப்‌ பற்றி ஆலோசிக்கையில்‌ 
உங்கள்‌ நெஞ்சில்‌ மகிழ்ச்சி நிறையாது, பயம்‌ குடி கொள்ளு 
கின்றதா? நீங்கள்‌ பேலிக்ஸைப்‌ போல நடுக்கமடைந்தும்‌, 
உங்கள்‌ வாழ்க்கையில்‌ இலக்குகளை மாற்றத்‌ திட்டமிடா 
இருக்கின்றீர்களா? பேலிக்ஸின்‌ பரிதாபமான வரலாற்றில்‌ 
இருந்து கற்றுக்‌ கொள்ளுங்கள்‌: தேவனுடைய கிருபைக்கு 
உங்களை ஒப்புக்‌ கொடுங்கள்‌ - அதை இப்பொழுதே 
செய்யுங்கள்‌! 

எட்வர்டு யங்‌ அவர்கள்‌, “கள்ளிப்‌ போடுதல்‌ என்பது காலத்‌ 
தைக்‌ களவாடுகின்றது””” என்று கூறினார்‌. அது ஆத்துமாக்‌ 
களையும்‌ களவாடுகின்றது. பழைய ஆங்கிலப்‌ பழமொழி ஒன்று 
“இந்த நாட்களில்‌ ஒன்று எந்த நாளாகவும்‌ இருப்பதில்லை” 
என்று கூறுகின்றது. பிரசங்கியாரான நண்பர்‌ ஜெஃ டெய்லர்‌ 
சமீபத்தில்‌, “ஏதாவது ஒரு நாள்‌ என்பது நாட்காட்டியில்‌ 








172 


ல்லை” என்று விளக்கமளிக்கார்‌. வேதாகமம்‌ பின்வருமா 
ம தத்‌ த மாறு 
அறிவிக்கின்றது: 


நாளைய தினத்தைக்‌ குறித்துப்‌ பெருமை பாராட்டாதே; 
ஒரு நாள்‌ பிறப்பிப்பதை அறியாயே (நீதி. 27:1).* 





அநுக்கிரக காலத்திலே நான்‌ உனக்குச்‌ செவி கொடுத்து, 
இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன்‌ என்று 
சொல்லியிருக்கிறாரே; இதோ, இப்பொழுதே அநுக்கிரக 
காலம்‌, இப்பொழுதே இரட்சணிய நாள்‌ (2 கொரி. 6:2). 


இன்று அவருடைய சத்தத்தைக்‌ கேட்பீர்களாகில்‌ உங்கள்‌ 
இருதயங்களைக்‌ கடினப்படுத்தாதிருங்கள்‌ (எபி. 4:7௮). 


“ஒரு நாள்‌ என்பது நீங்கள்‌ சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்‌ 
படிவதற்கு உங்களின்‌ கடை சி நாளாயிருக்கும்‌” என்று யாரோ 
ஒருவர்‌ கூறினார்‌. இதுவே அந்த நாளாய்‌ இருக்கலாம்‌. நீங்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ வரத்‌ தேவையானால்‌, இப்பொழுதே அதைச்‌ 
செய்யுங்கள்‌! 





காட்சி-உதவிக்‌ குறிப்புகள்‌ 


வகுப்பு ஒன்றின்‌ ஆர்வத்தைக்‌ கவருவதற்கு நீங்கள்‌ 
தொடக்கத்தில்‌ பயன்படுத்தக்கூடிய ஒரு வழி முறை இதோ: 
கரும்பலகையின்‌ மேற்பகுதியில்‌, “உலகத்திலேயே மிகக்‌ 
கனமான எடையுள்ளது” என்று எழுதுங்கள்‌. அதன்‌ கீழே, 
யானையின்‌ உருவம்‌, எடை தூக்குபவர்கள்‌ பயன்படுத்தும்‌ 
எடைக்‌ கற்கள்‌, மற்றும்‌ சில எடையுள்ள பொருட்களை 
வரையுங்கள்‌. வகுப்பில்‌ இருப்பவர்களிடத்தில்‌ “உலகத்தி 
லேயே அதிக எடையுள்ளதாக” நீங்கள்‌ நினைப்பது எது என்று 
கேளுங்கள்‌. பிறகு "Wiஜ!" என்ற வார்த்தையை "94441" என்று 
மாற்றி, மிகக்‌ கனமான காத்திருத்தல்‌ (39/40 என்பது கீழ்ப்படியக்‌ 
காத்திருத்தல்தான்‌ என்று குறிப்பிடுங்கள்‌. 

பேலிக்ஸைப்‌ பற்றிப்‌ பிரசங்கிக்கும்‌ வேளையில்‌, நான்‌ 
கரும்பலகையில்‌ எளிய சித்திரம்‌ ஒன்றுடன்‌ எளிய புறக்குறிப்‌ 
பையும்‌ வரைந்து காட்டுவதுண்டு: (1) தேவ பக்தியில்லாத கேட்‌ 
பவர்‌ ஒருவர்‌, (2) பயமில்லாத பிரசங்கியார்‌ ஒருவர்‌, 


173 


(3) ஆராயும்‌ பிரசங்கம்‌ ஒன்று மற்றும்‌ (4) ஏமாற்றமளிக்கும்‌ 
விளைவுகள்‌. “கேட்பவர்‌” பற்றிப்‌ பேசுகையில்‌ நான்‌ 
கரும்பலகையில்‌ பேலிக்ஸ்‌ மற்றும்‌ துருசில்லாள்‌ ஆகியோரைச்‌ 
சித்திரமாக வரைவதுண்டு. “பிரசங்கியார்‌” பற்றி விவாதிக்‌ 
கையில்‌ நான்‌ விலங்கிடப்பட்ட பவுலை வரைவதுண்டு. 
“பிரசங்கம்‌” என்ற கருத்துக்கு வருகையில்‌ நான்‌ பவுலின்‌ மூன்று 
கருத்துக்களை அட்டவணைப்படுத்துவதுண்டு. கடைசியாக, 
“விளைவுகள்‌” என்பதை “பயமடைந்தார்‌, ஆனால்‌ காத்திருந்‌ 
தார்‌” (அல்லது “நடுநடுங்கி, “வசதியான சமயத்திற்காக” 
காத்திருந்தார்‌”) என்ற வார்த்தைகளை எழுதி முக்கியப்‌ 
படுத்துவதுண்டு. 





பிரசங்கக்‌ குறிப்புகள்‌ 


பிரசங்கம்‌: 

நீதி 

இச்சையடக்கம்‌ 
இனிவரும்‌ நியாயத்‌ தீர்ப்பு 


“பயமடைந்தார்‌, ஆனால்‌ 
காத்திருந்தார்‌” 


“அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 1” இதழில்‌, 
நடபடிகளில்‌ மனமாற்றம்‌ என்ற தலைப்பில்‌ பதிமூன்று 
தொடர்ப்‌ பிரசங்கங்களின்‌ கருத்துக்‌ தரப்பட்டிருந்தது. 
பேலிக்ஸின்‌ மனமாற்றமில்லாமை என்பது அப்பாடங்களில்‌ 
ஒன்று ஆகும்‌. நீங்கள்‌ படித்துள்ள மனமாற்ற நிகழ்ச்சிகள்‌ 
சிலவற்றை மறுகண்ணோட்டமிட்டுப்‌ பிறகு பின்வருமாறு 
தொடக்கத்தில்‌ குறிப்பிட நீங்கள்‌ விரும்பலாம்‌: “ஓவ்வொரு 
வரும்‌ ஏற்றுக்‌ கொள்பவர்களாய்‌ இருப்பதில்லை யென்பதால்‌, 
மனமாற்ற.மில்லாக நிகழ்ச்சிகள்‌ சில இல்லாதிருந்தால்‌ நாம்‌ 





174 


வியப்படைவோம்‌, மனித இயல்பின்‌ இருப்பு அப்படியாக 
உள்ளது. இன்றைய நாளில்‌ நாம்‌ மனமாற்ற மில்லாமைக்கான 
சிறந்த நிகழ்ச்சி ஒன்றைப்‌ படிப்போம்‌.” இந்தப்‌ பிரசங்கங்களை 
நீங்கள்‌ தனிப்பட்ட தொடர்களாகப்‌ பிரசங்கித்தால்‌, பவுலின்‌ 
விசாரணை பற்றி இணைவைத்‌ தரும்‌ குறிப்புகளை இப்பாடத்‌ 
திலிருந்து நீக்கி விடுங்கள்‌. நீங்கள்‌ பயன்படுத்தும்‌ மொழி 
பெயர்ப்புக்குத்‌ தக்காற்‌ போன்று தலைப்பை மாற்றி உறுதிப்‌ 
படுத்தவும்‌ நீங்கள்‌ விரும்பக்கூடும்‌. 

வில்லியம்‌ ஸ்மிட்டி அவர்கள்‌, “பாவிகளுக்கான முன்‌ 
மாதிரி, பேலிக்ஸ்‌” என்ற தலைப்புள்ள ஒரு பிரசங்கத்திற்குப்‌ 
பின்வரும்‌ கருத்துக்களை ஆலோசனையாகத்‌ தந்துள்ளார்‌: 
(1) சில பாவிகளைப்‌ போல, பேலிக்ஸ 0ம்‌ சத்தியத்தைப்‌ பற்றி 
“முழு நிறைவான அறிவுடையவராய்‌” இருந்தார்‌. (2) எல்லாப்‌ 
பாவிகளையும்‌ போல, பேலிக்ஸூம்‌ தீர்மானம்‌ செய்வதன்‌ 
குறுக்குச்‌ சாலைக்கு வந்தார்‌. (3) பல பாவிகளைப்‌ போல, 
பேலிக்ஸமம்‌ தேவனுடைய செய்தியாளர்‌ மற்றும்‌ செய்தி 
யிடமிருந்து புறம்பே திரும்பினார்‌. (4) திரளான பாவிகளின்‌ 
கூட்டத்தாரைப்‌ போல, தேவனுடைய வசனத்தைக்‌ கேட்டு 
விசுவாசிப்பதற்கு பேலிக்ஸ்‌ மறுபடியும்‌ “ஒரு வசதியான 
சமயத்தை” ஒருக்காலும்‌ காணாதிருந்தார்‌. (William H. Smitty, 300 
Sermon Outlines from the New Testament [Nashville, Tenn.: Broadman 
Press, 1983], 46.) 


குறிப்புகள்‌ 

Quoted in Paul Rogers, “Three Responses at Athens,” The Preacher ’s Periodical (May 
1985), 5:20. 2Quoted in J. W. McGarvey, New Commentary on Acts of Apostles, vol. 2 (Delight, 
Ark.: Gospel Light Publishing Co., n.d.), 239. “0. Campbell Morgan, The Acts of the Apostles 
(Grand Rapids, Mich.: Fleming H. Revell, 1988 ed.), 388. “அப்போஸ்தலருடைய 
நடபடிகள்‌, பாகம்‌ 3” இதழில்‌ “ஏரோதின்‌ குடும்பம்‌” என்ற வரைபடத்தையும்‌ அதே 
இதழில்‌ துருசில்லாள்‌ பற்றிய குறிப்புகளையும்‌ காணவும்‌. “மரியம்‌ என்பவள்‌ பெரிய 
ஏரோதின்‌ மனைவிகளில்‌ ஒருத்தியும்‌, அரிஸ்தோபுலுவின்‌ தாயுமாவாள்‌, 
துருசில்லாள்‌ இவள்‌ வழியில்‌ வந்தவளாவாள்‌. “அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, 
பாகம்‌ 3” இதழில்‌ “ஏரோதின்‌ குடும்பம்‌” என்ற வரைபடத்தையும்‌ அதே இதழில்‌ 
மரியம்‌ மற்றும்‌ அவளது வாரிசுகள்‌ பற்றிய குறிப்புகளையும்‌ காணவும்‌. “பேலிக்ஸின்‌ 
திருமணங்கள்‌ யாவுமே சமூக வாழ்வில்‌ ஏற்றத்திற்குச்‌ செல்லும்‌ சாதனைகளாகவே 
இருந்தன; மூன்று மனைவிகளுமே அரச குடும்பத்தில்‌ பிறந்தவர்களாய்‌ 


175 


இருந்தார்கள்‌. அவர்களில்‌ ஒருத்தி அந்தோனி - கிளியோபாட்ராவின்‌ பேத்தியாய்‌ 
இருந்தாள்‌. “பேலிக்ஸூம்‌ துருசில்லாளும்‌ எவ்வளவு மோசமானவர்களாய்‌ 
இருந்தாலும்‌, அவர்களும்‌ இரட்சிக்கப்பட வேண்டுமென்றே தேவன்‌ விரும்பினார்‌ 
(2 பேது. 3:9). அவர்கள்‌ “கடினமானவர்களாய்‌”” இருந்திருக்கலாம்‌, ஆனால்‌ 
இரட்சிப்பிற்கேற்ற கிறிஸ்துவைப்‌ பற்றிய அறிவினிடத்திற்கு வந்த (மந்திரவாதி 
சீமோன்‌, சிறைச்சாலை அதிகாரி, சவுல்‌ முதலியவர்களைக்‌ காட்டிலும்‌) “அதிக 
கடினமுடையவர்கள்‌'” அல்ல. £“நீதி” என்பது பவுலுக்கு மிகவும்‌ பிரியமான 
வார்த்தைகளில்‌ ஒன்று ஆகும்‌; அவர்‌ தம்‌ நிருபங்களில்‌ இவ்வார்த்தையை 
ஐம்பத்தியாறு முறைகள்‌ பயன்‌ படுத்தினார்‌. “0௦120 in Warren W. Wiersbe, The Bible 
Exposition Commentary, vol. 1 (Wheaton, 111.: Victor Books, 1989), 501. 1 கொரிந்தியர்‌ 
9:25 மற்றும்‌ தீத்து 1:8 ஆகியவற்றையும்‌ காணவும்‌. 

11“இச்சையடக்கம்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வார்த்தையானது 
“பலத்தி[லிருந்து] வெளியே” என்று அர்த்தப்படும்‌ கூட்டு வார்த்தையாகும்‌. '?“ Sef 
Control” என்பதற்குப்‌ பதில்‌ K]Vயில்‌ “  (சழளகா௦௦” என்றுள்ளது, இது இன்றைய நாட்‌ 
களில்‌ தவறிலிருந்து விலகியிருத்தல்‌ என்று அர்த்தப்படுகின்றது. Simon J. Kistemaker, 
New Testament Commentary: Exposition of the Acts of the Apostles (Grand Rapids, Mich.: 
Baker Book House, 1990), 852. “நமது நாட்களில்‌ மிக அதிகமாய்ப்‌ பதிப்பிடப்படுகின்ற 
“மரணத்திற்கருகாமையின்‌ அனுபவங்கள்‌” என்பவை (யாவும்‌ இல்லாவிட்டாலும்‌ 
அவைகளில்‌ பெரும்பான்மையானவை) மரணத்திற்கு அப்பால்‌ மனிதர்கள்‌ யாவரும்‌ 
சந்தோஷமான, பரவசமான இருப்பை அடைவார்கள்‌ என்ற உணர்வைத்‌ 
குருபவைகளாயிருப்பதாகவே சந்தேகிக்கப்‌ படுகின்றன. வேதாகமமோ, இதற்கு 
மாறான ஒன்றைப்‌ போதிக்கின்றது (மத்‌. 7:13, 14). £2 தெச. 1:1-9; 1 பேது. 4:17-19; 
2 பேது. 2:9-14; 3:3-10 உள்ளிட்ட மற்ற வேத வசனப்‌ பகுதிகளும்‌ பயன்படுத்தப்‌ 
படலாம்‌. '*தேசாதிபதியிடமிருந்து, மாறுபாடு, திட்டுதல்‌ அல்லது கோபத்தைக்‌ கூட 
நாம்‌ எதிர்பார்த்திருந்திருக்கலாம்‌. '”“லெளகக துக்கத்தின்‌” (2 கொரி. 7:10) 
எடுத்துக்காட்டாக பேலிக்ஸ்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளார்‌. “உண்மையில்‌ முக்கிய 
மானதற்கு நாம்‌ “நேரத்தைக்‌ காண்பது” அல்லது நமக்குச்‌ சமயம்‌ வாய்ப்பது என்பது 
அரிது; மாறாக நாம்‌ “நேரத்தை ஏற்படுத்திக்‌ கொள்ள?” வேண்டும்‌. இதை 
அத்தேனியர்களின்‌ பதில்செயலுடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கவும்‌ (17:32). “Morgan, 388. 

2தள்ளிப்போடுதலுக்கு பேலிக்ஸ்‌ மற்றும்‌ உள்ளூரில்‌ உள்ளவர்களால்‌ 
கொடுக்கப்படும்‌ மிகப்‌ பொதுவான சாக்குப்‌ போக்குகளின்‌ இணைவை 
இவ்விடத்தில்‌ சுட்டிக்காட்ட வேண்டும்‌. “021116, 328. “தள்ளிப்‌ போடுதலின்‌ 
அபாயங்களை வலியுறுத்த வேண்டும்‌: (1) இன்னொரு வாய்ப்புக்‌ கடைக்குமுன்‌ 
அவர்‌ இறந்து போகலாம்‌; (2) கர்த்தர்‌ மறுபடியும்‌ வந்து விடலாம்‌; (3) இருதயம்‌ 
கடினப்பட்டு விடலாம்‌. சுவிசேஷத்தின்‌ அழைப்பை ஒருவர்‌ புறக்கணிக்கும்‌ 
ஒவ்வொரு வேளையிலும்‌ அவரது இருதயம்‌ சிறிது அதிகமாய்க்‌ கடினமடை கின்றது. 
4வ்சனப்பகுதியில்‌, “அதே வேளையில்‌, அவன்‌ தனக்குப்‌ பணம்‌ கொடுக்கப்படும்‌ 
என்று நம்பிக்கையுள்ளவனாயிருந்தான்‌” என்றுள்ளது. “அதே வேளையில்‌” என்ற 
வார்த்தையானது ஆரம்பத்தில்‌ பேலிக்ஸினிடத்தில்‌ ஆர்வங்களில்‌ முரண்பாடு 
இருந்ததைச்‌ சுட்டிக்‌ காட்டியதாக நான்‌ எடுத்துக்‌ கொள்கின்றேன்‌. இருப்பினும்‌, 
பேலிக்ஸ்‌ சுவிசேஷத்தில்‌ கொண்டிருந்த வினயமான ஆர்வமெதையும்‌ அவரது 
பொருளாசையானது விழுங்கிப்‌ போடுவதற்கு அதிகமான காலம்‌ ஆகிவிடவில்லை. 
அப்‌. 24:17க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌. “£பேலிக்ஸ்‌, இராஜ வம்சத்தைச்‌ சேர்ந்த 
மனைவியைக்‌ கொண்ட ஆளுநராகவும்‌, அவரது சகோதரர்‌ ரோமாபுரியில்‌ இருந்த 
மிகப்‌ பெரும்‌ பணக்காரர்களில்‌ ஒருவராகவும்‌ இருந்தனர்‌; சராசரியான இலஞ்சம்‌ 
போதுமானதாயிருந்திராது. “யாத்‌. 23:8; உபா. 16:19; 2 நாளா. 19:7; சங்‌. 15:5, 27 





176 


ஆகியவற்றைக்‌ காணவும்‌. “இலஞ்சம்‌ என்பது பல பகுதிகளில்‌ வாழ்வின்‌ 
வழிமுறையாய்‌ இருக்கின்றது - ஏறக்குறைய அது ஒவ்வொரு வாங்குதல்‌ அல்லது 
செயல்பாட்டின்‌ மீதும்‌ “கூடுதல்‌ வரி” யாகவே இருக்கின்றது. இலஞ்சத்தைப்‌ பற்றிய 
வேதாகமத்தின்‌ உபதேசங்களுடன்‌ பலர்‌ அன்றாடம்‌ வாழ்க்கையில்‌ போராடு 
கின்றார்கள்‌, இது எனது வாழ்க்கையில்‌ நான்‌ ஒருபோதும்‌ செய்ய நேர்ந்ததாக 
இல்லை. இந்த முரண்பாடுகள்‌ எல்லாவற்றையும்‌ தீர்ப்பது எப்படி என்றும்‌ எனக்குத்‌ 
தெரியவில்லை; இப்படிப்பட்ட சுமையுடன்‌ வாழ்பவர்களுக்காக நான்‌ பரிதாபப்‌ 
படவும்‌, எனது ஜெபங்களை ஏறெடுக்கவுமே என்னால்‌ முடியும்‌. ”'பேலிக்ஸால்‌ 
வாக்குறுதியளிக்கப்பட்ட இந்த இரண்டாவது அழைப்பித்தல்‌ நடக்கவில்லை 
என்பது உறுதி (24:22). “பவுலை விடுதலை செய்வது என்பதே சட்டப்படி பேலிக்ஸ்‌ 
செய்திருக்க வேண்டிய ஒரே நடவடிக்கையாக இருந்தது, எனவே மீண்டும்‌ 
ஒருமுறை ஒன்றுமே செய்யாமலிருப்பதை - முடிவு வரை நிலையாயிருப்பதை அவர்‌ 
தேர்ந்து கொண்டார்‌. ஆவிக்குரிய வகையில்‌ பேலிக்ஸே சிறைப்பட்ட வராயிருந்தார்‌, 
பவுலோ கிறிஸ்துவுக்குள்‌ விடுதலையானவராய்‌ இருந்தார்‌. ஒரு வசன நடையில்‌ 
“துருசில்லாளினிமித்தம்‌ காவலில்‌ வைத்து விட்டுப்‌ போனான்‌” என்றும்‌ 
காணப்படுகின்றது. ஒருவேளை துருசில்லாள்‌, தன்னைக்‌ கண்டித்த வார்த்தை 
கூறியவருக்கெதிராய்‌ விரோதம்‌ கொண்டிருந்த (மாற்‌. 6:19) அவளது அத்தையாகிய 
ஏரோதியாளின்‌ அடிச்சுவடுகளில்‌ நடந்திருக்கலாம்‌. 

வசனம்‌ 27, நடபடிகளின்‌ நாள்‌ வரிசையைக்‌ கணக்கிடுவதற்குத்‌ திறவுகோல்‌ 
குறிப்பாக உள்ளது: பவுல்‌ இரு ஆண்டுகளுக்கு முன்பு கி.பி. 57ல்‌ எருசலேமில்‌ கைது 
செய்யப்பட்டிருந்தார்‌; பெஸ்து தேசாதிபதியானவுடன்‌ ஒரு குறுகிய காலத்தில்‌ (௫. பி. 
602) அவர்‌ ரோமாபுரிக்குப்‌ பயணம்‌ தொடங்கி, அங்கு இரண்டு ஆண்டுகள்‌ 
தங்கியிருந்தார்‌ (28:30), எனவே இப்புத்தகத்தின்‌ நிகழ்ச்சிகள்‌ கி.பி. 62வுடன்‌ 
நிறைவடை கின்றன. “William Barclay, The Acts of the Apostles, The Daily Study Bible 
Series, rev. ed. (Philadelphia: Westminster Press, 1976), 171. “மேற்கூறியது. “John Whittier, 
Maud Muller, 53. John Bartlett, The Shorter Bartlett's Familiar Quotations, ed. Christo- 
pher Morley (New York: Permabooks, 1953), 438. “லூக்கா 12:19-21; யாக்கோபு 
4:13, 14ஐயும்‌ காணவும்‌. 


177 


மறும்‌ கூறுகுல்‌- 
அல்லது நீனைஷாருகல்‌? 
[25:1-12)] 


அதிகாரம்‌ 25 முதன்முதலாகப்‌ படிக்கையில்‌ கொட்டாவி 
விடும்படியாக நாம்‌ சோதிக்கப்படுகின்றோம்‌. இவை 
எல்லாவற்றையும்‌ நாம்‌ ஏற்கனவே கண்டிருக்கின்றோம்‌: 
விசாரணையில்‌ பவுல்‌, பலவீனமான ஒரு தேசாதிபதி, பழி 
வாங்கும்‌ ஆலோசனைச்‌ சங்கம்‌, மிகக்‌ கொடூரமான சூழ்ச்சி. 
உங்களைப்‌ பற்றி எனக்குத்‌ தெரியாது, ஆனால்‌ மறு ஒளிபரப்பு 
கள்‌ (£5) என்பவை எனக்குப்‌ பிரியமானவைகள்‌ அல்ல. சில 
மக்கள்‌ புத்தகங்களை மறுபடியும்‌ மறுபடியும்‌ வாசிக்கவும்‌, 
திரைப்படங்கள்‌ அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை 
மீண்டும்‌ மீண்டும்‌ பார்க்கவும்‌ விரும்புகின்றார்கள்‌, ஆனால்‌ 
நான்‌ அப்படிச்‌ செய்வதை விரும்புவதில்லை. ' இருப்பினும்‌ 
மறுபடியும்‌ ஒன்றை நான்‌ வாசிக்கவோ அல்லது கவனிக்கவோ 
நேர்ந்தால்‌, முதல்‌ முறை நான்‌ கவனிக்கத்‌ தவறிய அல்லது 
கவனித்தும்‌ மறந்து போன விஷயங்களைக்‌ காண்பது என்னு 
டைய மாறாத பழக்கமாகும்‌. அதிகாரம்‌ 22 அதைப்‌ போன்ற 
தேயாகும்‌. “அதே பழைய வரலாறு” மீண்டும்‌ இதில்‌ கூறப்படுவ 
தாகக்‌ காணப்பட்டாலும்‌, நன்கு கவனித்தால்‌, இதில்‌ நீங்கள்‌ 
புதிய சிந்தனைகளையும்‌ சத்தியங்களையும்‌ கண்டறியலாம்‌. 


மறுபடியும்‌ கூறுதல்‌ மட்டுந்தானா? 
(25:1-9) 


அதே பாத்திரங்கள்‌ (வ. 1, 2) 
அதிகாரம்‌ 24ல்‌ வரலாறு தொடங்கியது போலவே 
இவ்விடத்திலும்‌ வரலாறு தொடங்குகின்றது. இதில்‌ திறவு 


178 


கோல்‌ பங்கேற்பாளர்களில்‌ ஒருவராயிருந்தவர்‌ ரோம அதிகாரி 
யாவார்‌ - இவர்‌ வேறொரு நபராய்‌ இருந்த போதிலும்‌ ரோம 
தேசாதிபதிமாய்‌ இருந்தார்‌. அதிகாரம்‌ 24ன்‌ கடைசி வசனத்தில்‌, 
“பேலிக்ஸ்‌ என்பவனுக்குப்‌ பதிலாய்ப்‌ பொர்க்கியு பெஸ்து 
தேசாதிபதியாக வந்தான்‌” (24:27 அ) என்று கூறப்‌ பட்டுள்ளது. 
இந்த அதிகாரம்‌, “பெஸ்து என்பவன்‌ நாட்டிற்கு அதிபதியாக 
வந்து” (25:1௮) என்று தொடங்குகின்றது. 

பெஸ்துவைப்‌ பற்றி நாம்‌ அதிகமாய்‌ அறியவில்லை. அவர்‌ 
ரோமாபுரியில்‌ இருந்த பிரபுக்களின்‌ குடும்பங்கள்‌ ஒன்றின்‌ 
உறுப்பினராய்‌ இருந்திருப்பார்‌ என்பது உறுதி. இவர்‌ ஞான 
மான, நேர்மையான மற்றும்‌ ஒப்புக்‌ கொள்ளும்‌ பண்புகள்‌ 
கொண்ட வராயிருந்தார்‌ என்று வரலாற்றாளராகிய யோசிப்‌ 
பஸ்‌ அவர்கள்‌ விளக்கினார்‌. இவர்‌ தனக்கு முன்பிருந்தவர்கள்‌ 
(ஆட்சியாளர்கள்‌) மற்றும்‌ தமக்குப்‌ பின்‌ வந்தவர்கள்‌ 
(ஆட்சியாளர்கள்‌) யாரைக்காட்டிலும்‌ அதிக நீதியுணர்வும்‌, 
மிதமான போக்கும்‌ கொண்டிருந்தார்‌ என்பதை நாம்‌ ஒப்புக்‌ 
கொள்ள வேண்டும்‌. இவர்‌ யூதேயா மாகாணத்தில்‌ இருந்த 
திருடர்கள்‌ மற்றும்‌ கொலைகாரர்களை ஒழிக்கும்‌ பணியை 
அதிகமாய்ச்‌ செய்தார்‌ என்றும்‌ யோசிப்பஸ்‌ கூறினார்‌. 
துரதிர்ஷ்டவசமாக இவர்‌ பதவி ஏற்று இரண்டு ஆண்டுகளான 
போது இவர்‌ மரணமடைந்தார்‌. பேலிக்ஸ்‌ மற்றும்‌ பெஸ்து 
ஆகியோர்‌ ஒவ்வொரு அம்சத்திலும்‌ ஒன்றுபோலானவர்‌ 
களல்ல; ஆனால்‌ பலஸ்தீனத்தில்‌ ரோம தேசாதிபதிகள்‌ என்ற 
வகையில்‌ - நாம்‌ காணப்போகின்றபடி - இவ்விருவருமே யூதர்‌ 
களைச்‌ சாந்தப்படுத்த விருப்பம்‌ கொண்டிருந்தார்கள்‌. 

தொடக்கத்தில்‌, ஒரு நல்ல தேசாதிபதியாயிருக்க வேண்டும்‌ 
என்ற பெஸ்துவின்‌ தீர்மானமானது நம்‌ உள்ளங்களில்‌ அதிக 
மதிப்பை ஏற்படுத்துகின்றது. அவர்‌ அந்த நாட்டிற்கு வந்து 
மூன்று நாட்களேயான பிறகு, அவர்‌, “... செசரியாவிலிருந்து 
எருசலேமுக்குப்‌ போனார்‌” (வ. 1ஆ). எருசலேமில்‌ இருந்த 
யூதத்தலைவர்களைப்‌ பெஸ்து உடனடியாகச்‌ சந்திப்பதற்குப்‌ 
பல காரணங்கள்‌ இருந்தன: அவர்‌ அவர்களுக்குத்‌ தம்‌ 
மரியாதையைச்‌ செலுத்த வேண்டியிருந்தது (வசனம்‌ 13ஐக்‌ 
காணவும்‌). அவர்‌ அவர்களை அறிய வேண்டியிருந்தது; மற்றும்‌ 
அவர்களும்‌ அவரை அறிய வேண்டியிருந்தது. அவர்களுடைய 
மாபெரும்‌ அக்கறைக்குரியவர்களை அவர்‌ கண்டறிந்து, அவை 





179 


களை நிறைவேற்றுவதாக அவர்‌ உறுதியளிக்க வேண்டி 
யிருந்தது. மிக முக்கியமாக, அவர்‌ தமது மாபெரும்‌ அறை 
கூவலைச்‌ சந்திக்க வேண்டுமென்றால்‌, அவர்களின்‌ ஓத்து 
ழைப்பு அவருக்குத்‌ தேவையாயிருந்தது: யூதேயாவில்‌ இருந்த 
அரசில்‌ மற்றும்‌ சமூக ரீதியான அமைதியின்மை என்பதே 
அம்மாபெரும்‌ அறைகூவலாகும்‌. 

பெஸ்து எருசலேமை அடைந்த பொழுது, நடபடிகளில்‌ 
நாம்‌ அடிக்கடிக்‌ காணும்‌ காட்சியொன்றை அவர்‌ சந்தித்தார்‌: 
“பிரதான ஆசாரியனும்‌, யூதரில்‌ முதன்மையானவர்களும்‌” 
(வ. 2௮) - வேறு வார்த்தைகளில்‌ சொல்லுவதென்றால்‌, 
சனதெரீன்‌ சங்கத்தார்‌. கடந்த விசாரணை நடந்த இரண்டு 
ஆண்டுகளில்‌ சங்கத்தின்‌ தலைவர்‌ மாறியிருந்தார்‌. அனனி 
யாவுக்குப்‌” பதிலாக (23:2; 24:1) இப்பொழுது இஸ்மவேல்‌” 
பிரதான ஆசாரியராய்‌ இருந்தார்‌. இருப்பினும்‌ இஸ்மவேலும்‌ 
அனனியாவும்‌ ஒரே குட்டையில்‌ ஊறிய மட்டைகள்‌ போல 
இருந்தார்கள்‌; இவரும்‌ கொடுமையானவராகவும்‌, சுயநலந்‌ 
தேடுபவராகவும்‌ இருந்தார்‌. 

நாட்டின்‌ விஷயங்கள்‌ பற்றி யூதத்தலைவர்களும்‌ விவாதிப்‌ 
பதற்காக பெஸ்து அமர்ந்த பொழுது, அவர்‌ ஒருவேளை, 
வீழ்ச்சியுறும்‌ பொருளாதாரம்‌, குற்றங்கள்‌ அதிகரிப்பு, அவர்‌ 
களின்‌ எண்ணப்படி ரோமரின்‌ அநீதிகள்‌ போன்றவற்றைப்‌ 
பேசும்படி எதிர்பார்த்திருந்திருப்பார்‌. அதற்குப்‌ பதிலாக, 
அவர்களின்‌ திட்டத்தின்‌ முதன்மையாக இருந்தது நீதிமன்றத்‌ 
இல்‌ இன்னும்‌ முடிவாகாத ஒரு வழக்கைப்‌ பற்றியது என்பதை 
அறிந்த அவர்‌ ஆச்சரியப்பட்டார்‌. அவ்வழக்கானது பேலிக்ஸ்‌ 
அவர்கள்‌ செசரியாவின்‌ சிறையில்‌ அடைத்து விட்டுப்‌ போன 
கூடாரத்‌ தொழில்‌ செய்யும்‌ ஒரு கிழவனைப்‌ பற்றியதா 
யிருந்தது (24:27)! “அப்பொழுது பிரதான ஆசாரியனும்‌ யூதரில்‌ 
முதன்மையானவர்களும்‌ அவனிடத்தில்‌ வந்து, பவுலுக்கு 
விரோதமாகப்‌ பிராது பண்ணி” (25:2). 

அங்கு என்ன நடந்தது என்பதைப்‌ பற்றி தேசாதிபதி 
பின்னால்‌ இவ்விதம்‌ அறிக்கை தயாரித்தார்‌: “நான்‌ எருசலேமில்‌ 
இருந்த போது, பிரதான ஆசாரியர்களும்‌ யூதருடைய மூப்பர்‌ 
களும்‌ அவனை(பவுலை]க்‌ குறித்து என்னிடத்தில்‌ பிராது 
பண்ணி, அவனுக்கு விரோதமாகக்‌ தீர்ப்பு செய்ய வேண்டு 
மென்று” கேட்டுக்‌ கொண்டார்கள்‌?” (வ. 127.” யூதர்கள்‌, 











180 


“... இவன்‌ இனி உயிரோடிருக்கிறது தகாதென்று சொல்லிக்‌ 
கூக்குரலிட்டார்கள்‌” (வ. 24) என்று அவர்‌ கூறினார்‌. ஒரு 
வேளை அவர்கள்‌ பவுலைக்‌ தங்களிடத்தில்‌ ஒப்படைக்கும்படி 
அவரைக்‌ கேட்டிருக்கலாம்‌. பெஸ்துவிடம்‌ அவர்கள்‌, 
“பேலிக்ஸ்‌ அந்தக்‌ கலகக்காரனை எங்களிடத்தில்‌ ஒப்பு 
வித்திருக்க முடியும்‌, ஆனால்‌ அந்தக்‌ கை தேர்ந்த அரசியல்‌ 
வாதிக்கு நீதியைப்‌ பற்றி ஒன்றும்‌ தெரியவில்லை” என்று 
கூறுவதை என்னால்‌ கேட்க முடிகின்றது. 

விசாரணையின்றி பெஸ்து ஒரு குற்றத்‌ தீர்ப்பு அளிக்கும்படி 
அவர்கள்‌ விரும்பினார்கள்‌, ஆனால்‌ அவரோ, “குற்றஞ்சாட்டப்‌ 
பட்ட மனுஷன்‌ குற்றஞ்சாட்டினவர்களுக்கு முகமுகமாய்‌ 
நின்று, சாட்டின குற்றத்துக்குத்‌ தனக்காக எதிருத்தரவு சொல்ல 
அவனுக்கு இடங்கிடைக்கிறதற்கு முன்னே, குற்றஞ்சாட்டின 
வார்கள்‌ பட்சமாய்‌ அவனை மரணத்திற்கு ஒப்புக்‌ கொடுக்கிறது 
ரோமருக்கு வழக்கமல்ல” (வ. 16) என்று பதில்‌ கொடுத்தார்‌. 
சிறை வைக்கப்பட்டிருக்கும்‌ மனிதர்‌ ஒருவர்‌ எவ்வளவு 
பயங்கரமான குற்றங்கள்‌ செய்திருந்தாலும்‌, அவருக்கு நேர்மை 
யான விசாரணையைக்‌ கோர உரிமையிருக்கின்றது என்றே 
ரோமச்‌ சட்டம்‌ கூறியது! 


அதே சூழ்ச்சி (வ. 2-5) 

நீதியின்‌ உணர்வுடன்‌ செயல்படும்‌ ரோம அதிகாரியுடன்‌ 
தாங்கள்‌ பேசியதை உணர்ந்த சங்க உறுப்பினர்கள்‌ ஆச்சரியப்‌ 
பட்டிருக்க வேண்டும்‌. இருப்பினும்‌, அவர்கள்‌ இரண்டாவது 
திட்டமொன்றைத்‌ தயாராக வைத்திருந்தார்கள்‌. தேசாதிபதி 
விசாரணையை எருசலேமில்‌ வைப்பதாக இருந்தால்‌ அதற்கு 
அவர்கள்‌ ஒப்புக்‌ கொள்ளத்‌ தயாராயிருந்தார்கள்‌. அவர்கள்‌, 
“பவுலுக்கு விரோதமாய்ப்‌ பிராது பண்ணி, ... தங்கள்மேல்‌ 
தயவுசெய்து, அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்கவேண்டு 
மென்று வேண்டிக்‌ கொண்டார்கள்‌” (வ. 2ஆ, 3). அது ஒரு 
நியாயமான வேண்டுதலாகக்‌ காணப்பட்டது. தேசாதிபதி 
தமது நீதி விசாரணையை செசரியாவிலோ அல்லது 
எருசலேமிலோ நடத்த முடியும்‌ (யோவா. 19:13ஐக்‌ காணவும்‌), 
எனவே ஏன்‌ எருசலேமில்‌ வைத்துக்‌ கொள்ளக்கூடாது? 

“தயவு செய்து” என்ற வார்த்தையைக்‌ கவனியுங்கள்‌. “தயவு 
செய்து” என்று மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வார்த்தை 





181 


யானது பல மொழிபெயர்ப்புக்களில்‌ “சலுகை செய்து” என்று 
தரவழைக்கப்பட்டுள்ளது. கிஸ்ட்மேக்கர்‌ அவர்கள்‌, “சலுகை 
என்ற வார்த்தையானது ... ஒருமைச்‌ சொல்லில்‌ 40/4 றம 41௦ 
(ஒன்றுக்குப்‌ பதில்‌ ஒன்று செய்தல்‌) என்ற கருத்தை வெளிப்‌ 
படுத்துகின்றது” என்று சுட்டிக்காட்டினார்‌. தேசாதிபதியிடத்‌ 
இல்‌ யூதர்கள்‌ பின்வரும்‌ இறுதி அறிவிப்பைச்‌ செய்தார்கள்‌: 
“நாங்கள்‌ உமக்கு உதவ வேண்டுமென்று நீர்‌ நினைக்கால்‌, நீர்‌ 
முதலில்‌ எங்களுக்கு உதவும்‌. பவுலை எங்களுக்குத்‌ தாரும்‌.” 

மேம்போக்காகப்‌ பார்த்தால்‌, யூதர்கள்‌ நியாயத்தை 
வேண்டி நின்றார்கள்‌. ஆனால்‌ அதன்‌ கீழேயோ, அவர்கள்‌ 
அநீதியினகைத்‌ திட்டமிட்டார்கள்‌ - ஏனென்றால்‌ அவர்கள்‌, 
“அவனை [பவுலை] வழியிலே கொன்று போடும்படி சர்ப்பனை 
யான யோசனையுள்ளவர்களாய்‌ ...” (வ. 3௮) இருந்தார்கள்‌. 
மறுபடியும்‌ அதே நிகழ்ச்சி! இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு, 
சனதகெரீன்‌ சங்கத்‌ தலைவர்கள்‌ ரோமச்‌ சேனாதிபதியினிடத்‌ 
தில்‌, பவுலை அவர்களிடத்தில்‌ கொண்டு வரும்படிக்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருந்ததுடன்‌, தங்கள்‌ சக சூழ்ச்சிக்காரர்களுடன்‌ 
இணைந்து, சேவகரை மேற்கொண்டு அந்த அப்போஸ்தலரைக்‌ 
கொலை செய்யவும்‌ இரகசியமாய்த்‌ திட்டமிட்டிருந்தார்கள்‌ 
(23:12-15). இவ்வேளையில்‌, ஆயுதமேந்திய மனிதர்கள்‌” 
யூதேயாவின்‌ மலைத்‌ தேசத்தில்‌ ஒளிந்திருந்து பவுலும்‌ அவரது 
காவலாளியும்‌” எருசலேமை நெருங்குகையில்‌ அவர்கள்‌ மேல்‌ 
கைபோட முடியும்‌. 

இருதயமுள்ளவர்கள்‌ தங்கள்‌ கோபத்தைத்‌ களரவிட்டால்‌ 
மட்டுமே காலமானது இருதயத்தின்‌ கசப்புணர்வைக்‌ குறைக்க 
முடியும்‌ (எபே. 4:31ஐக்‌ காணவும்‌). யூதக்‌ தலைவர்களோ 
தங்கள்‌ வெறுப்புணர்வை இடைவிடாமல்‌ எரியூட்டி வளர்த்‌ 
தார்கள்‌, அது முன்னிருந்ததைக்‌ காட்டிலும்‌ அதிகமாய்க்‌ 
கொழுந்து விட்டு எரிந்தது (எபி. 12:15)!" 

யூதர்களின்‌ கொலைச்‌ சூழ்ச்சியைப்‌ பெஸ்து அறியாதிருந் 
திருக்கலாம்‌,' ஆனால்‌ அவர்‌ தமது அதிகார வேலையைச்‌ 
செய்ய வேண்டும்‌ என்று அறிந்திருந்தார்‌." 





அதற்குப்‌ பெஸ்து பிரதியுத்தரமாக: பவுலைச்‌ செசரியா 
விலே காவல்‌ பண்ணியிருக்றெதே; நானும்‌ சீக்கிரமாக 
அங்கே போகிறேன்‌. ஆகையால்‌ உங்களில்‌ திறமுள்ளவர்‌ 





182 


கள்‌ கூடவந்து, அந்த மனுஷனிடத்தில்‌ குற்றம்‌ ஏதாகிலும்‌ 
உண்டானால்‌, அந்தக்‌ குற்றத்தை அவன்மேல்‌ 
சாட்டட்டும்‌ என்றான்‌ (வ. 4, 5). 


பெஸ்து, “உங்களுக்குத்‌ தயவு செய்வதற்காக, நான்‌ அந்த 
வழக்கை மறுபடியும்‌ விசாரிக்கிறேன்‌, ஆனால்‌ நான்‌ தேசாதிபதி 
என்பதை ஒருபொழுதும்‌ மறந்து விட வேண்டாம்‌. நீங்கள்‌ 
தான்‌ என்னுடைய திட்டத்திற்கு இசைய வேண்டுமே தவிர, 
நான்‌ உங்கள்‌ திட்டத்திற்கு இசைவதில்லை” என்று கூறினார்‌. 

மீண்டும்‌ ஒருமுறை தேவனுடைய அருளிரக்கம்‌ செயல்‌ 
படுத்தப்பட்டது (நீதி. 21:1), ஏனெனில்‌ தேசாதிபதி பவுலை 
எருசலேமுக்குக்‌ கூட்டி வரச்‌ சம்மதித்திருந்தால்‌, அந்த 
அப்போஸ்தலர்‌ உயிரை இழக்க நேரிட்டிருக்கும்‌. ஜான்‌ 
வெஸ்லி அவர்கள்‌ குறிப்பிட்டபடி, “எப்படிப்பட்ட காணப்‌ 
படாத ஊற்றுக்களின்‌ மூலம்‌ தேவன்‌ இவ்வுலகத்தின்‌ மேல்‌ 
ஆளுகை செய்கின்றார்‌! பேரரசின்‌ அனுகூலங்களை பாதுகாப்ப 
தில்‌ பேலிக்ஸின்‌ அக்கறையானது பவுலின்‌ உயிரைக்‌ காப்பதற்‌ 
குரிய வழியாயிற்று/””? 





அதே வழக்கு (வ. 6, 7) 

பெஸ்துவின்‌ பதில்‌ அளிப்புக்கு யூதத்‌ தலைவர்கள்‌ 
குயக்கத்துடன்‌ ஒப்புக்‌ கொண்ட பிறகு, தேசாதிபதி தமது 
எருசலேம்‌ பயணத்தை விரைவில்‌ முடித்துக்‌ கொண்டார்‌. 
பிறகு, “அவன்‌ அவர்களிடத்திலே ஏறக்குறையப்‌ பத்து நாள்‌ 
சஞ்சரித்து, பின்பு செசரியாவுக்குப்‌ போய்‌” (வ. 6௮), யூதத்‌ 
தலைவர்களும்‌ அவருடன்‌ பயணம்‌ செய்தார்கள்‌ (வ. 5). 

யூதர்களுடன்‌ ஒத்துழைக்கத்‌ தமக்கிருந்த விருப்பத்தைக்‌ 
காட்டுவதற்காகப்‌ பெஸ்து தமது மற்ற காரியங்களை ஒத்திப்‌ 
போட்டு, “மறுநாளிலே நியாயாசனத்தில்‌ உட்கார்ந்து ...? 
(வ. 6ஆ).' அவர்‌ அந்த விஷயத்தைத்‌ திறமையாகவும்‌ தீர்மான 
மாகவும்‌ முடிவு கட்டத்‌ தீர்மானித்தார்‌. பின்னாளில்‌ அவர்‌, 
“ஆகையால்‌ அவர்கள்‌ [யூதர்கள்‌] இங்கே கூடி வந்த போது, 
நான்‌ எவ்வளவும்‌ தாமதம்‌ பண்ணாமல்‌, மறுநாள்‌ நியாயா 
சனத்தில்‌ உட்கார்ந்து, அந்த மனுஷனைக்‌ கொண்டு வரும்படி 
கட்டளையிட்டேன்‌” (வ. 17) என்று அறிவித்தார்‌. 

சேவகர்கள்‌ பவுலைக்‌ கூட்டிச்‌ செல்ல வந்தபோது, அவர்‌ 











183 


ஆச்சரியப்பட்டிருக்க வேண்டும்‌, அதிர்ச்சியடைந்துமிருக்க 
வேண்டும்‌. அவர்‌ முன்னாள்‌ தேசாதிபதியினால்‌ ஏற்கனவே 
விசாரிக்கப்பட்டு, குற்றமற்றவர்‌ என்று காணப்பட்டிருந்தார்‌ 
(24:26). இன்னொரு விசாரணை என்பது அவருக்குத்‌ தேவை 
யில்லாத ஒரு மறுநிகழ்ச்சியாக இருந்தது! 

பவுல்‌ கொண்டு வரப்பட்ட உடன்‌, பெஸ்து யூதத்‌ தலைவர்‌ 
கள்‌ தங்களின்‌ வழக்கை முன்‌ வைக்க அனுமதித்தார்‌. இந்த 
முறை அவர்களைப்‌ பிரதிநிதித்துவப்‌ படுத்துவதற்கு மென்மை 
யான நாவு கொண்ட நியாய சாதுரியன்‌ (24:1) அங்கிருக்க 
வில்லை. மாறாக, அவர்கள்‌ எல்லாரும்‌, “.. அவனை[பவுலைச்‌ 
சூழ்ந்து நின்று, தங்களால்‌ ரூபிக்கக்‌ கூடாத அநேகங்‌ கொடிய 
குற்றங்களை அவன்‌ மேல்‌ சாட்டினார்கள்‌” (25:7). அந்தக்‌ 
குற்றச்சாட்டுகள்‌, நியாயாதிபதியாயிருந்த பெஸ்துவுக்குப்‌ 
புதியவைகளாய்‌ இருந்திருக்கலாம்‌, ஆனால்‌ அவை யாவும்‌ 
அதிகாரங்கள்‌ 21 மற்றும்‌ 24ல்‌ கூறப்பட்ட அதே களைப்‌ 
புறுத்தும்‌ குற்றச்சாட்டுகளாகவே இருந்தன (21:28; 24:10-21), 
அவைகளில்‌ அரசியல்‌ திரிவு'* என்ற ஒரு சிறு மாறுபாடு 
மட்டுமே இருந்தது. எப்படியிருப்பினும்‌, குறுக்கு விசாரணை 
யில்‌ “அவர்களால்‌ நிரூபிக்கப்படக்‌ கூடாத” குற்றச்சாட்டு 
களாகவே அவை நிலைநின்றன (25:77 ஆ; 24:13ஐக்‌ காணவும்‌). 

நான்‌ காணுகின்றபடி, அக்காட்சியானது குழப்பமான 
தாகவும்‌, கூச்சலுடையதாகவும்‌ கூட இருந்தது. வழக்குத்‌ 
தொடுப்பவர்கள்‌ தங்களின்‌ வழக்கு முன்‌ வைக்கப்படும்‌ 
வரையிலும்‌ அமர்ந்திருக்க வேண்டும்‌ (வ. 18). ஒவ்வொருவராக 
வரிசை முறைப்படி பேசுவதே சரியான செயல்முறையாகும்‌. 
அதற்குப்‌ பதிலாக, எருசலேமிலிருந்து வந்திருந்த தலைவர்கள்‌ 
யாவரும்‌ பவுலைச்‌ சூழ்ந்து நின்று கொண்டு (வ. 7) தங்கள்‌ 
வெறுப்புணர்வை அவர்‌ மீதும்‌ பொழிந்தார்கள்‌. அதே 
வேளையில்‌ செசரியாவில்‌ இருந்து வந்திருந்த உள்ளூர்‌ யூதர்கள்‌ 
பார்வையாளர்களிடையில்‌ நின்று கொண்டு பவுல்‌ “இனி 
உயிரோடிருக்றெது தகாதென்று” (வ. 24) கூக்குரலிட்டார்கள்‌. 

இந்த மிகையுணர்வு வெடிப்பினால்‌ எதைச்‌ சாதிக்கலா 
மென்று யூதர்கள்‌ எதிர்பார்த்திருக்க முடியும்‌? தங்களின்‌ 
தவறான மற்றும்‌ இட்டுக்‌ கட்டிய குற்றச்சாட்டுகளால்‌ பவுலை 
ஒருபோதும்‌ குற்றந்‌ தீர்க்க முடியாது என்று அறிந்திருந்த அந்த 
யூதா்கள்‌, நாட்டின்‌ சட்ட ஒழுங்கைப்‌ பராமரிப்பதில்‌ அக்கறை 











184 


யாயிருந்த புதிய தேசாதிபதியைப்‌ பயமுறுத்தலாம்‌ என்று 
நம்பியிருந்தார்கள்‌ என்பது கெளிவு. 


அதே முறையீடு (வ. 8) 

இந்த வேளையில்‌, இவ்வழக்கைத்‌ தீர்த்து வைக்காமல்‌ 
போனதற்காகப்‌ பேலிக்ஸை பெஸ்து சபித்துக்‌ கொண்டிருந்‌ 
திருக்க வேண்டும்‌! யூத மக்களிடத்தில்‌ ரோம நீதியைக்‌ காத்துக்‌ 
கொள்வதென்பது அவர்‌ யூதகித்திருந்தப்டி அவ்வளவு எளிதாய்‌ 
இருக்கவில்லை! 

ஒழுங்கு நிலையை மீட்டமைத்த பிறகு, தேசாதிபதி, 
பவுலைப்‌ பேச அனுமதித்தார்‌. பவுலின்‌ தற்காப்பு வாதத்தை 
லூக்கா ஒரு சில வார்த்தைகளில்‌ சுருக்கிக்‌ கூறினார்‌: “நான்‌ 
யூதருடைய வேதப்‌ பிரமாணத்துக்காகிலும்‌, தேவாலயத்துக்கா 
கிலும்‌, இராயருக்காகிலும்‌ விரோதமாக ஒரு குற்றமும்‌ 
செய்யவில்லையென்று சொன்னான்‌” (வ. 8).'” சங்கத்தார்‌ 
மறுபடியும்‌ பாவம்‌, பரிசுத்த இடத்தை அவமதித்தல்‌, மற்றும்‌ 
கிளர்ச்சி செய்தல்‌ என்ற குற்றச்சாட்டுகளைப்‌ பவுலின்‌ மீது 
சுமத்தியிருப்பார்கள்‌: பாவம்‌ - “யூதர்களின்‌ பிரமாணத்தை” 
மீறியது; பரிசுத்த இடத்தை அவமதித்தல்‌ - “தேவாலயத்தைத்‌” 
தட்டுப்படுத்தியது; மற்றும்‌ கிளர்ச்சி செய்தல்‌ - ரோமாபுரிக்கு 
எதிராகக்‌ கலகம்‌ செய்தது. 

இருப்பினும்‌ மூன்றாவது குற்றச்சாட்டுடன்‌ “இராயர்‌” 
என்ற புதிய வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. பவுலை யூதேயா 
வில்‌ விசாரணைகள்‌ செய்த போது இந்தப்‌ பேரரசப்‌ பட்டப்‌ 
பெயர்‌ இடம்‌ பெறவில்லை, வசனம்‌ 8ல்‌ இவ்வார்த்தை வெறும்‌ 
தற்செயலாகவே இடம்‌ பெறவில்லை. இந்த அதிகாரத்தில்‌ 
லூக்காவின்‌ வார்த்தைகள்‌ ரோமப்‌ பேரரசரை ஒன்பது இடங்‌ 
களில்‌ சித்தரிக்கின்றன: (ஆங்கில மொழியில்‌) “08288” என்ற 
வார்த்தையாக ஆறு முறைகளும்‌ (வ. 8, 10, 11, 12, 21), “the 
Emperor” என்ற வார்த்தையாக இரண்டு முறைகளும்‌ (வ. 21, 25) 
மற்றும்‌ “102” என்ற வார்த்தையாக ஒரு முறையும்‌ (வ. 26) 
சித்தரிக்கப்படுகின்றன. பலஸ்தனத்திலிருந்து ரோமாபுரிக்கு, 
கீழ்ப்பட்டவர்களிடமிருந்து மேல்‌ நிலையில்‌ உள்ள மனிதரிடத்‌ 
திற்கு கவனம்‌ திரும்பிக்‌ கொண்டிருந்தது (27:24ஐக்‌ காணவும்‌)! 

மூன்று குற்றச்சாட்டுகளிலும்‌ தாம்‌ “குற்றமற்றவர்‌” என்று 
பவுல்‌ முறையீடு செய்ததுடன்‌, மரித்தோர்‌ உயிர்த்தெழுவதைத்‌ 

















185 


தாம்‌ நம்புவதாலேயே “குற்றவாளி” என்றெண்ணப்படுவ 
தாகவும்‌ முறையிட்டு (24:20, 21ஐக்‌ காணவும்‌), இயேசு 
உயிரோடிருக்கிறார்‌ என்று தைரியமாய்‌ அறிக்கையிட்டார்‌ 
(25:19)! 


அதே அரசியல்‌ (வ. 9) 

பவுல்‌ முடித்த பொழுது, பெஸ்து திகைப்படைந்து 
குழப்பமுற்றார்‌ (வ. 20). பெஸ்து பேலிக்ஸைப்‌ போல “இந்த 
மார்க்கத்தின்‌ விஷயங்களை விவரமாய்‌ அறிந்திருந்த”தில்லை 
(24:22௮). பின்னாளில்‌ இதைப்‌ பற்றி மறுபடியும்‌ அவர்‌ 
கூறுகையில்‌, இரு சாராரின்‌ கூற்றுக்களுமே தமக்கு மதியற்ற 
கூற்றுகளாக ஒலித்ததாகக்‌ கண்டார்‌: 


அப்பொழுது குற்றஞ்சாட்டினவர்கள்‌ வந்து நின்று, நான்‌ 
நினைத்திருந்த குற்றங்களில்‌ ஒன்றையும்‌ அவன்மேல்‌ 
சுமத்தாமல்‌, தங்களுடைய மார்க்கத்தைக்‌ குறித்தும்‌, 
மரித்துப்‌ போன இயேசு என்னும்‌ ஒருவன்‌ உயிரோடிருக்‌ 
கிறானென்று பவுல்‌ சாதித்ததைக்‌ குறித்தும்‌ சில தர்க்க 
விஷயங்களை அவன்‌ பேரில்‌ விரோதமாய்ச்‌ 
சொன்னார்கள்‌ (25:18, 19). 


தேசாதிபதிக்கு இரு உண்மைகள்‌ பளிங்கு போலத்‌ தெளி 
வாய்த்‌ தெரிந்தன: முதலாவதாக, இவ்விஷயம்‌ மார்க்கரீதி 
யானதே தவிர, அரசியல்‌ ரீதியானதல்ல. (கல்லியோன்‌ 
இம்முடிவுக்கு வந்திருந்த போது, நியாயாசனத்திலிருந்து அந்த 
வழக்கைக்‌ தூக்கியெறிந்திருந்தார்‌ [18:14-16], பெஸ்துவும்‌ இதே 
செயலைத்தான்‌ செய்திருக்க வேண்டும்‌). இரண்டாவதாக, 
பவுல்‌ ஒரு குற்றவாளியல்ல. (பின்னாளில்‌ தேசாதிபதி, “இவன்‌ 
மரணத்துக்குப்‌ பாத்திரமானதொன்றையும்‌ செய்யவில்லை 
யென்றும்‌ நான்‌ அறிந்து கொண்டதினாலும்‌” [22:22அ] என்று 
ஒப்புக்‌ கொண்டார்‌.) இந்த இரு உண்மைகளும்‌ விஷயத்தை 
முடிவுக்குக்‌ கொண்டு வந்திருக்க வேண்டும்‌. பெஸ்து தமது 
நியாயாசனத்தில்‌ இருந்து, “பிரதிவாதி எனப்படுபவர்‌ “குற்ற 
வாளியல்ல' என்று நான்‌ காணுகின்றேன்‌” என்று அறிவித்திருக்க 
வேண்டும்‌ - ஆனால்‌ அவர்‌ அப்படிச்‌ செய்யவில்லை. 

தேசாதிபதி இருதலைக்‌ கொள்ளி எறும்பின்‌ நிலையில்‌ 
இருந்தார்‌: அவர்‌ ரோமாபுரியின்‌ மீது கொண்ட பயத்தினால்‌, 





186 


பவுலைக்‌ குற்றவாளி என்று கூறத்‌ துணியவில்லை, அவர்‌ 
யூதார்கள்‌ மீது கொண்ட பயத்தினால்‌, பவுலைக்‌ குற்றமற்றவர்‌ 
என்று கூறத்‌ துணியவில்லை. தமது புதிய பதவியில்‌ அவார்‌ 
பொறுப்பேற்ற இரு வாரங்களுக்கும்‌ குறைவான நாட்களில்‌ 
அவருடைய மேன்மையான கொள்கைகள்‌ யாவும்‌ நசுக்கப்‌ 
பட்டிருந்தன. அவருக்கு முன்னும்‌ பின்னும்‌ இருந்த மற்ற 
அரசியல்வாதிகளைப்‌ போலவே அவரும்‌ அரசியல்‌ ரீதியாகச்‌ 
சாதகமானது எது என்று அக்கறைப்படுவதில்‌ முடித்தார்‌. 
பெஸ்து தமது நிர்வாகத்தைக்‌ கட்டியெழுப்பவும்‌ அல்லது 
உடைத்தெறியவும்‌ வல்லமை கொண்ட கல்லான முகங்‌ 
கொண்ட யூதத்‌ தலைவர்களால்‌ சூழப்பட்டிருக்கும்போது 





தமது விருப்பத்‌ தேர்வுகளைக்‌ கவனித்துப்‌ பார்த்தார்‌. 
அவருடைய சிந்தனைச்‌ செயல்‌ முறையைக்‌ கற்பனை செய்வது 
கடினமல்ல: “இந்த மகிழ்ச்சியின்மைக்கு மையமாய்‌ இருப்பது 
யூத மார்க்கத்தின்‌ ஒரு கேள்வியேயாகும்‌, எனவே இதைத்‌ 
தீர்த்து வைப்பதற்கு எருசலேமே சிறந்த இடமாயிருக்கும்‌, 
ஏனெனில்‌ அவ்விடம்தான்‌ யூதமார்க்கத்தின்‌ மையமாகும்‌. அது 
சங்க உறுப்பினர்களையும்‌ சந்தோஷப்படுத்தும்‌. மறுபுறத்தில்‌ 
இந்தச்‌ செயலானது இக்கைதியைக்‌ கோபப்படுத்தக்கூடும்‌. 
எனவே அவனை விசாரித்து உறுதிப்படுத்திக்‌ கொள்ள 
வேண்டும்‌.” 

பெஸ்து, பவுலின்‌ பக்கம்‌ திரும்பினார்‌: “நீ எருசலேமுக்குப்‌ 
போய்‌, அவ்விடத்திலே இந்தக்‌ காரியங்களைக்‌ குறித்து எனக்கு 
முன்பாக நியாயம்‌ விசாரிக்கப்பட உனக்குச்‌ சம்மதியா?” 
(வ. 9ஆ). “எனக்கு முன்பாக” என்ற வார்த்தைகள்‌ பவுலுக்கு 
ஆதரவான தயவு செய்தல்‌ போல ஒலித்தாலும்‌ சட்ட விரோத 
மானதாக, தர்க்கப்‌ பொருத்தமற்றதாக, தய ஆலோசனையாக 
இருந்தது: பவுல்‌ ஏற்கனவே இரண்டு தரம்‌ குற்றமற்றவரென்று 
அறியப்பட்டிருந்ததால்‌ அது சட்ட விரோதமானது. முந்திய 
இரு விசாரணைகளிலும்‌ முடிவொன்று அடையப்படாதிருந்்‌ 
ததால்‌, மூன்றாவது விசாரணை மாறுபட்ட ஒரு விளைவை 








உண்டாக்க வேண்டியது ஏன்‌? என்பதால்‌ அது தர்க்கப்‌ 
பொருத்தமற்றது. கடைசியாக, பவுலின்‌ கண்ணோட்டத்‌ 
திலிருந்து பார்க்கையில்‌, அந்தத்‌ திட்டமான தய ஆலோசனை 
யின்‌ பேரில்‌ தீர்மானிக்கப்பட்ட தாயிருந்தது. யூதர்களின்‌ ஒரு 
சிறு கூட்டத்தாரால்‌ பேலிக்ஸ்‌ பயமுறுத்தப்பட்டிருக்க 


187 


முடிந்தது என்றால்‌, பவுலின்‌ மரணத்தை வற்புறுத்திய ஆயிரக்‌ 
கணக்கானவர்கள்‌ குழுமியிருக்கையில்‌ அவர்‌ இன்னும்‌ 
அதிகமாய்ப்‌ பயமுறுத்தப்படக்‌ கூடுமே. மற்றும்‌, யூதர்கள்‌ 
எவ்வளவு மூர்க்கத்தனம்‌ நிறைந்தவர்கள்‌ என்று யாருக்குத்‌ 
தெரியும்‌? பவுல்‌ அடிக்கடி அவர்களின்‌ சூழ்ச்சியினால்‌ 
உபத்திரவப்பட நேர்ந்திருந்ததே (9:24; 20:3; 23:14) 
இப்பொழுது அவர்களை நம்புவது எப்படி? 

பெஸ்து “யுதருக்குத்‌ தயவு செய்ய மனதாய்‌” (வ. 9௮) 
இருந்ததால்‌ இந்த ஏற்பாட்டைக்‌ கூறினார்‌ என்று லூக்கா 
குறிப்பிட்டார்‌. இவ்விடத்தில்‌ நாம்‌ இன்னொரு முறை அதே 
நிகழ்ச்சியைக்‌ காணுகின்றோம்‌: மீண்டுமொருமுறை, பலவீன 
மான ஒரு அதிகாரவர்க்கத்தார்‌ பவுலை அரசியல்‌ பகடைக்‌ 
காயாகப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள முடிவு செய்தார்‌. 

பெஸ்து பவுலிடத்தில்‌ “எருசலேமுக்குச்‌ செல்லச்‌ சம்மதியா” 
(வ. 9ஆ) என்று கேட்ட உண்மையைக்‌ கொண்டு தவறான 
எண்ணங்‌ கொண்டு விட வேண்டாம்‌. “ஒரு தேசாதிபதியின்‌ 
விசாரணை என்பது அவரது முடிவுக்கு ஒப்பனை செய்வதா 
கவே இருந்தது.” தேசாதிபதி பவுலுக்கு, தேர்ந்தெடுக்கும்‌ 
வாய்ப்பு ஒன்றைத்‌ தரவில்லை. அந்த அப்போஸ்தலர்‌ 
எருசலேமுக்குப்‌ போவார்‌ என்பதையே அவர்‌ அவரிடத்தில்‌ 
(பவுலிடத்தில்‌) கூறிக்‌ கொண்டிருந்தார்‌.” 





இல்லை - ஒரு நினைவூட்டுதல்‌! 
(25:10-12) 


நாம்‌ படிக்கும்‌ வரலாறு இந்த இடத்தில்‌ ஒரு முழு 
திருப்பத்தை மேற்கொள்ளுகின்றது. இந்த நிகழ்ச்சி மறுபடியும்‌ 
நிகழ்வதற்குப்‌ பதில்‌, ஒரு நினைவூட்டுதலாகின்றது, தேவன்‌ 
எப்பொழுதுமே “தப்பிக்கொள்ளும்படியான போக்கை” 
அருளுகின்றார்‌ என்பதற்கான மறு உறுதிப்பாடு ஆகின்றது 
(1 கொரி. 10:13). 





தேவன்‌ பவுலைப்‌ பாதுகாத்தார்‌ 
பலஸ்தீனத்தில்‌ இருந்த மிக அதிக வல்லமை நிறைந்த 
மனிதரைப்‌ பவுல்‌ எதிர்‌ கொண்டார்‌, பவுலின்‌ வாழ்க்கை 


188 


அந்தரத்தில்‌ ஊசலாடியது (யோவா. 19:10ஐக்‌ காணவும்‌) - அவர்‌ 
“முடியாது” என்று கூறினார்‌: 


அதற்குப்‌ பவுல்‌: நான்‌ இராயருடைய நியாயாசனத்துக்கு 
முன்பாக நிற்கிறேன்‌; அதற்கு முன்பாக நான்‌ நியாயம்‌ 
விசாரிக்கப்பட வேண்டியது; யூதருக்கு நான்‌ அநியாயம்‌ 
ஒன்றும்‌ செய்யவில்லை, அதை நீரும்‌ நன்றாய்‌ அறிந்திருக்‌ 
கிறீர்‌. நான்‌ அநியாயஞ்‌ செய்து, மரணத்துக்குப்‌ பாத்திர 
மானது ஏதாகிலும்‌ நடப்பித்ததுண்டானால்‌, நான்‌ சாகாத 
படிக்கு மனுக்‌ கேட்க மாட்டேன்‌. இவர்கள்‌ என்மேல்‌ 
சாட்டுகிற குற்றங்கள்‌ முற்றிலும்‌ அபத்தமானால்‌, 
அவர்களுக்குத்‌ தயவு பண்ணும்‌ பொருட்டு ஒருவரும்‌ 
என்னை அவர்களுக்கு ஒப்புக்‌ கொடுக்கலாகாது. 
இராயருக்கு அபயமிடுகிறேன்‌ என்றான்‌ (வ. 10, 11). 


ரோம தேசாதிபதி ஒருவருக்கும்‌, ரோமக்குடிமகன்‌ 
ஒருவருக்கும்‌ இடையேயான ஒரு அதிகாரப்‌ போராட்டத்‌ 
தைப்‌ பற்றி நமது வேதபாடப்‌ பகுதி கூறுகின்றது - தேவனு 
டைய உதவியுடன்‌, அந்தக்‌ குடிமகன்‌ வெற்றி பெற்றார்‌. 
பவுலின்‌ வார்த்தைகள்‌ ஜீவனுள்ள வேதாகமத்தில்‌ (The Living 
Bible) பின்வருமாறு பொழிப்புரைக்கப்பட்டுள்ளன: 








இல்லை! பேரரசர்‌ முன்பாக விசாரணைக்குட்படும்‌ எனது 
உரிமையை நான்‌ வேண்டுகிறேன்‌. நான்‌ குற்றவாளியல்ல 
என்று நீர்‌ நன்றாயறிவீர்‌. நான்‌ மரணத்திற்கேதுவான 
எதையாவது செய்திருந்தால்‌, மரிப்பதற்கு நான்‌ மறுக்க 
மாட்டேன்‌! ஆனால்‌ நான்‌ ஒன்றுமறியாதவனாக 
இருக்கும்பொழுது, என்னைக்‌ கொலை செய்யும்படி 
இந்த மனிதர்களிடத்தில்‌ ஒப்புவிப்பதற்கு உங்களுக்கோ 
அல்லது வேறு எவருக்குமோ, உரிமையில்லை. தான்‌ 
செசாருக்கு அபயயிடுகன்மேன்‌. 


ரோமக்குடிமகன்‌ ஒருவர்‌, தமது வழக்கு தவறாகக்‌ 
கையாளப்‌ படுகிறதென்று நம்பினால்‌, அவர்‌ செசாரிடத்தில்‌ 
முறையீடு செய்யும்‌ உரிமையைப்‌ பெற்றிருந்தார்‌. இந்த 
உரிமைக்கு (கொலைகாரர்கள்‌ அல்லது கொள்ளைக்காரர்கள்‌ 
கையும்‌ களவுமாகப்‌ பிடிபடுதல்‌ போன்ற) சில விதிவிலக்கு 
களும்‌ இருந்தன, ஆனால்‌ இது ரோமக்குடி மகனின்‌ அடிப்படை 


189 


7721 


உரிமையாய்‌ இருந்தது.” ஒரு குடிமகன்‌ “Caesarem appello 
என்று கூறிய பொழுது அவரது விஷயமானது அவருடைய 
நீதிபதியின்‌ கையிலிருந்து எடுக்கப்பட்டதாயிருந்தது. 

பவுல்‌ அபயமிட்ட வேளையில்‌ நீரோ என்பவர்‌ இராயராக 
(செசாராக) இருந்தார்‌. இவர்‌ கி.பி. 54ல்‌ அரியணை ஏறியி 
ருந்தார்‌. நீரோவின்‌ இரத்தக்‌ கறை படிந்த வரலாற்றை அறிந்‌ 
துள்ள நாம்‌, அவருடைய கரங்களில்‌ பவுல்‌ தம்மை ஒப்புவிக்க 
விருப்பம்‌ கொண்டார்‌ என்பதை வினோதமானதாக எண்ண 
லாம்‌. இருப்பினும்‌, நீரோவின்‌ ஆட்சியில்‌ (அவர்‌ செனகா” 
மற்றும்‌ சிலருடைய செல்வாக்கின்‌ கீழ்‌ இருந்த) முதல்‌ 
ஐந்தாண்டு காலமானது ரோமாபுரியாரின்‌ “பொற்காலம்‌” 
என்று கருதப்பட்டது என்பதை நினைவில்‌ வையுங்கள்‌. “கி.பி. 
64 மற்றும்‌ 65ன்‌ நிகழ்ச்சிகள்‌ பற்றி எச்சரிக்கை கி.பி. 59ல்‌ மிகச்‌ 
சிறிதளவே இருந்தது.” 

பெஸ்து நிச்சயமாகவே அகிர்ச்சியடைந்திருப்பார்‌. 
ரோமக்குடிமகன்‌ ஒவ்வொருவருமே ரோமாபுரிக்கு முறையீடு 
செய்ய உரிமை பெற்றிருந்தாலும்‌, சங்கடம்‌ மற்றும்‌ வசதிக்‌ 
குறைவு ஆகிய காரணங்களால்‌, ஒரு சிலர்‌ மட்டுமே அதைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொண்டிருந்தார்கள்‌. ஆயுதமேந்திய காவலனு 
டன்‌ தலைநகருக்குள்‌ நுழைவது என்பது எந்த ஒரு மனிதருக்கும்‌ 
விருப்பமாயிருந்ததில்லை. மேலும்‌, சராசரி மனிதர்‌ ஒருவர்‌ 
அங்கு பயணம்‌ செய்யவும்‌, தன்‌ வழக்கு எடுத்துக்‌ கொள்ளப்‌ 
படும்‌ நாள்‌ வரையிலும்‌ ரோமாபுரியில்‌ காத்திருக்கவும்‌ நேரம்‌ 
ஒதுக்குவது என்பது முடியாத செயலாகும்‌ (28:30ஐக்‌ காணவும்‌). 

கலக்கமடைந்த பெஸ்து, என்ன செய்வதென்று காண்‌ 
பதற்கு, “... தன்‌ ஆலோசனைக்காரருடனே ஆலோசித்து” 
(25:12௮). சந்தேகமின்றி அவர்கள்‌ அவரிடத்தில்‌, பவுல்‌ 
முழுமையாகத்‌ தமது உரிமைகளுக்குள்‌ நிலைநின்றிருந்தார்‌ 
என்றும்‌ - ரோமப்‌ பிரதிநிதி என்ற வகையில்‌ கேசாதிபதிக்கு 
வேறு தெரிவு எதுவும்‌ இல்லையென்றும்‌ கூறினார்கள்‌. பெஸ்து 
சிவந்த முகத்துடன்‌ தமது நியாயாசனத்திற்குத்‌ திரும்பி வந்து, 
அந்தப்‌ பழைமையான விதிமுறையை அறிவித்தார்‌: Caesarem 
appellesti; ad Caesarem ibis: “நீ இராயருக்கு அபயமிட்டாயே; 
இராயரிடத்திற்கே போகக்‌ கடவாய்‌” (வ. 12௮). 

பெஸ்து இவ்வார்த்தைகளைப்‌ பேசுகையில்‌, தமது உணர்வு 
களையும்‌ அதில்‌ கலந்திருக்கலாம்‌. “ஒன்றுமற்ற” ஒருவரிடம்‌ 




















190 


இருந்து எதிர்பாராது வந்த முயற்சித்‌ தடையினால்‌ அவார்‌ 
வேதனையடைந்திருக்கலாம்‌. அந்தச்‌ செயல்பாடு தமது 
நிர்வாகத்தைப்‌ பாதிக்காதபடி அதை எப்படிக்‌ கையாளுவது 
என்பது பற்றி நிச்சயமாக அவர்‌ படபடப்புடன்‌ இருந்திருப்‌ 
பார்‌. தொல்லை தரும்‌ இம்மனிதரும்‌, பாரம்‌ மிகுந்த இந்த 
வழக்கும்‌ விரைவிலேயே அவரது பொறுப்பிலிருந்து அகன்று 
போவது பற்றி அவர்‌ நிம்மதியடைந்தும்‌ இருப்பார்‌! 

தேசாதிபதி, “அவனை [பவுலை] இராயனிடத்திற்கு 
அனுப்புமளவும்‌ காவல்‌ பண்ணும்படி” (வ. 21) கட்டளை 
யிட்டார்‌. நீண்ட நாட்களுக்குப்‌ பிறகு, பவுல்‌ ரோமாபுரிக்கான 
குமது பயண வழியில்‌ இருந்தார்‌! 

பவுலின்‌ முறையீட்டைக்‌ கவனிக்கையில்‌ பல கேள்விகள்‌ 
நமது சிந்தையில்‌ வருகின்றன: பவுல்‌, இராயருக்கு அபயமிடும்‌ 
கும்‌ உரிமையை அறிந்திருந்தும்‌, அந்த உரிமையை அவர்‌ 
முன்னரே பயன்படுத்தாதது ஏன்‌? (இவ்விதமாய்‌ இரண்டு 
ஆண்டுகள்‌ செசரியாவில்‌ சிறைப்பட்டிருந்ததைத்‌ தவிர்த்திருக்‌ 
கலாமே.) கடைசியில்‌ அவர்‌ தமது உரிமையை வலியுறுத்தியது 
ஏன்‌? 

எருசலேமுக்குத்‌ திரும்பச்‌ செல்லுவது பற்றி பெஸ்து பேசிய 
நேரம்‌ வரைக்கும்‌, பவுல்‌ தாம்‌ ரோமாபுரிக்குச்‌ செல்வதற்கு 
ஒன்றுக்கு மேற்பட்ட விருப்பத்‌ தேர்வுகள்‌ பெற்றிருந்ததாக 
நினைத்தார்‌. இராயருக்கு அபயமிடுதல்‌ என்பது அவருக்கு 
முன்னால்‌ அப்படி யிருந்த ஒரு திறந்த கதவு ஆகும்‌, ஆனால்‌ அது 
மிகக்குறைந்த அளவே விரும்பத்தக்க கதவாய்‌ இருந்தது.” பவுல்‌ 
ரோமாபுரிக்கு ஒரு கைஇயாகச்‌ செல்வதை விரும்பவில்லை; 
மாறாக அவர்‌ ஒரு சுதந்திர மனிதராக - அவர்‌ விரும்பும்‌ 
இடத்திற்குச்‌ சுதந்திரமாகச்‌ செல்லவும்‌, அவர்‌ விரும்புமிடத்தில்‌ 
சுதந்திரமாகப்‌ பிரசங்கிக்றெவராகச்‌ செல்லவும்‌ - விரும்பினார்‌.” 
பேலிக்ஸ்‌ பாதுகாப்பின்‌ கழ்‌ சிறைப்பட்டிருந்த இரு ஆண்டு 
களில்‌, பவுல்‌ தாம்‌ எந்த நேரத்திலும்‌ விடுகலை செய்யப்படக்‌ 
கூடும்‌ என்று நம்பியிருந்தார்‌. பவுலை விடுதலை செய்யாமல்‌ 
பேலிக்ஸ்‌ நாட்டை விட்டுச்‌ சென்றபோது, அவரது முகத்தின்‌ 
முன்பாக ஒரு கதவு மூடியது.” 

தேசாதிபத்தியப்‌ பொறுப்பானது பெஸ்துவுக்கு - 
யூதர்களின்‌ தந்திரங்களைப்‌ பற்றிய புரிந்து கொள்ளுதலோ 
அல்லது கிறிஸ்தவத்தைப்‌ பற்றிய நன்மதிப்போ இல்லாத அந்த 




















191 


மனிதருக்கு - கொடுக்கப்பட்ட பொழுது, இன்னொரு கதவு 
அறைந்து மூடத்‌ தொடங்கியது. கடைசியில்‌ பவுல்‌ எருசலே 
முக்குக்‌ கூட்டிக்‌ கொண்டு போகப்படுவார்‌ என்று தேசாதிபதி 
தகவல்‌ கொடுத்த பொழுது, இராயருக்கு அபயமிடுவது என்ற 
ஒரே ஒரு கதவு தான்‌ திறந்திருந்தது. அந்தக்‌ கதவும்‌ மூடுவதற்கு 
முன்பு பவுல்‌ அதன்‌ வழியே விரைந்தோடினார்‌. 

இராயருக்கு அபயமிட்ட போது பவுல்‌ தவறானதைச்‌ 
செய்தாரா? அகிரிப்பா இராஜா பிற்பாடு பெஸ்துவிடம்‌, “இந்த 
மனுஷன்‌ இராயனுக்கு அபயமிடாதிருந்தானானால்‌, இவனை 
விடுதலை பண்ணலாகும்‌” (26:32ஆ) என்று கூறவில்லையா? 
ஆம்‌, அகிரிப்பா இராஜா இதைக்‌ கூறினார்‌, ஆனால்‌ மிகவும்‌ 
தாமதமாகக்‌ கூறினார்‌ (25:13, 14). பவுல்‌ தமது முறையீட்டி 
னால்‌ தேசாதிபதியின்‌ திட்டங்களைத்‌ தடை செய்யாதிருந்‌ 
திருந்தால்‌, அகிரிப்பாவும்‌ பொனீக்கேயாளும்‌ செசரியாவுக்கு 
வந்து சேரும்‌ முன்னதாகவே பவுலின்‌ மரண இரங்கல்‌ 
செய்தியை லூக்கா வாசிக்க நேரிட்டிருக்கும்‌.” 

தேவனுடைய பராமரிப்பின்‌ கரத்தை மீண்டும்‌ ஒருமுறை 
காண முடியும்‌: இராயருக்கு அபயமிட்டதினால்‌, பவுல்‌ 
அகிரிப்பா இராஜாவுக்குப்‌ பிரசங்கிக்கும்‌ வாய்ப்பைப்‌ 
பெற்றிருந்தார்‌ (9:15; 26:1). இராயருக்கு அபயமிட்ட இனால்‌, 
பவுல்‌ நாட்டை விட்டு வெளியேறும்‌ வரையிலும்‌ ரோமப்‌ 
பாதுகாப்பைப்‌ பெற்றிருந்தார்‌ (22:21ஐக்‌ காணவும்‌). 
இராயருக்கு அபயமிட்டதினால்‌, பின்னாளில்‌ இராயருடைய 
அரண்மனையில்‌ சுவிசேஷத்தின்‌ செல்வாக்கைப்‌ பவுலினால்‌ 
விரிவாக்க முடிந்திருந்தது (அப்‌. 9:15; பிலி. 4:22). ரோமாபுரிக்கு 
அபயமிட்டதினால்‌, பவுல்‌ நீரோவுக்குக்‌ கூட பிரசங்கிக்கும்‌ 
வாய்ப்பைப்‌ பெற்றார்‌ (அப்‌. 27:24). பேரரசின்‌ நீதிமன்றத்தில்‌ 
பவுல்‌ வழக்கை முன்‌ வைத்து, கிறிஸ்தவத்தகைச்‌ சட்டப்பூர்வ 
மாக்குவதற்காக, தேவனே, பவுலை இராயருக்கு அபயமிடும்‌ 
படி “கட்டாயப்படுத்தி” யிருக்கவும்‌ (28:19) சாத்தியமுண்டு. 











தேவன்‌ நம்மைப்‌ பாதுகாக்கின்றார்‌ 

இந்த வரலாற்றில்‌ பல பாடங்கள்‌ நமக்கு உண்டு, ஆனால்‌ 
தேவன்‌ தமது பரிசுத்தவான்‌௧ளை அற்புதமான வழியில்‌ 
பாதுகாக்கின்றார்‌ என்ற பாடத்தையே நான்‌ வலியுறுத்த 
விரும்புகின்றேன்‌. முன்பே நான்‌ 1 கொரிந்தியர்‌ 10:13ஐக்‌ 


192 


குறிப்பிட்டேன்‌. அந்த வசனம்‌ முழுமையும்‌ பின்வருமாறு: 


மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையேயல்லாமல்‌ வேறே 
சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை; தேவன்‌ உண்மை 
யுள்ளவராயிருக்கிறார்‌; உங்கள்‌ திராணிக்கு மேலாக 
நீங்கள்‌ சோதிக்கப்படுறெதற்கு அவர்‌ இடங்கொடாமல்‌, 
சோதனையைத்‌ தாங்கக்‌ தக்கதாக, சோதனையோடு கூட 
அதற்குத்‌ தப்பிக்‌ கொள்ளும்படியான போக்கையும்‌ 


உண்டாக்குவார்‌.” 





பவுல்‌ இவ்வசனத்தில்‌ சோதனைகளை - துன்பங்களை - ப்‌ 
பற்றி அதிகம்‌ கூறியுள்ளார்‌: இடர்ப்பாடு என்பது ஒவ்வொரு 
வருக்கும்‌ வருகின்றது; ஒருவரும்‌ அதற்கு விதிவிலக்கல்ல. நாம்‌ 
பெறுகின்ற இடர்பாடுகள்‌ இணையற்றவையல்ல; கடந்த 
காலத்தில்‌ இதே பிரச்சனைகளை மற்றவர்கள்‌ பெற்றிருந் 
தார்கள்‌. மிக முக்கியமாக, சோதனைகள்‌ ஏற்படும்‌ போது, 
தேவன்‌ கட்டுப்படுத்துகின்றார்‌ என்று கிறிஸ்தவர்கள்‌ 
நம்பிக்கையாய்‌ இருக்க முடியும்‌! இதற்கான ஆதாரத்தை நாம்‌ 
நமது பாடங்களில்‌ மறுபடியும்‌ மறுபடியும்‌ கண்டிருக்கின்‌ 
றோம்‌; பவுலின்‌ மீது தேவன்‌ கொண்டிருந்த அருளிரக்கம்‌ 
நிறைந்த அக்கறையானது மறுக்கப்பட முடியாதது ஆகும்‌. 
“விசுவாசத்தினால்‌ தேவனுடைய திட்டங்களில்‌ தங்களைத்‌ 
தகுதிப்‌ படுத்திக்‌ கொள்ளுகிறவர்கள்‌ மத்தியில்‌ ... தேவன்‌ 
தம்முடைய மாபெரும்‌ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ... 
சிறைச்சாலைக்‌ கட்டுகள்‌, பேராசை, தீய அரசியல்‌ இயக்கங்கள்‌ 
மற்றும்‌ வெறுப்புணர்வு ஆகியவற்றைக்கூடப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டுள்ளார்‌”! என்பதை நாம்‌ கண்டிருக்கின்றோம்‌. 

சோதனைகளைக்‌ குறித்துப்‌ பவுல்‌ 1 கொரிந்தியர்‌ 10:13ல்‌ 
இரண்டு வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுத்தார்‌: முதலாவது, 
தேவன்‌ சோதனைகளை அனுமதிப்பதுடன்‌, அவைகளை 
மட்டுப்படுத்தவும்‌ செய்கின்றார்‌:”” “தேவன்‌ உண்மையுள்ள 
வராயிருக்கிறார்‌, உங்களால்‌ தாங்க முடிந்த அளவுக்கு அப்பால்‌ 
நீங்கள்‌ சோதிக்கப்படும்படி [அல்லது உபத்திரவப்படுத்தும்‌ 
படும்படி] அவர்‌ அனுமதிப்பதில்லை” (New Century Version). 

ஒரு கிறிஸ்தவர்‌ தமது பாவத்திற்குச்‌ சாக்குப்‌ போக்குச்‌ 
சொல்ல முயற்சித்து “இதற்கு மேல்‌ என்னால்‌ ஒன்றும்‌ செய்ய 
முடியாமல்‌ டோயிற்று” என்று கூற நீங்கள்‌ எப்பொழுதாவது 





193 


கேட்டதுண்டோ? இப்படிப்பட்ட கூற்றானது தேவனுடைய 
உண்மையை மிகவும்‌ வறியதாகப்‌ பிரதிபலிக்கின்றது! “ஒன்றும்‌ 
செய்ய இயலாமல்‌ போயிற்று” என்று அந்தத்‌ தனி நபர்‌ தமது 
இயலாமையைக்‌ குறிப்பிட்டால்‌, தேவன்‌ அம்மனிதரின்‌ 
சக்திக்கு மேலாக சோதனைகளை அனுமதித்தார்‌ என்று 
ஆகின்றது - தேவன்‌ உண்மையற்றவர்‌ அல்லவே! “ஒன்றும்‌ 
செய்ய முடியாமல்‌ போயிற்று” என்றால்‌ நம்மால்‌ ஒன்றும்‌ 
செய்ய முடியாமல்‌ இருந்தது என்று ஆகாமல்‌, நாம்‌ ஒன்றும்‌ 
செய்ய விரும்பவில்லை என்றே ஆகின்றது! நம்மில்‌ பெரும்‌ 
பாலோர்‌ ஒருபொழுதும்‌ பெற்றிராத அளவுக்குப்‌ பவுல்‌ உபத்தி 
ரவங்கள்‌ பலவற்றைப்‌ பெற்றிருந்தார்‌, ஆனால்‌ அவர்‌ “கர்த்தரே, 
நீர்‌ என்னால்‌ தாங்க முடியாத அளவு அதிகம்‌ சோதனைகளைக்‌ 
கொடுத்து விட்டீரே!” என்று முறையிட வில்லை. 

இரண்டாவது வாக்குத்தத்தமானது அதிகாரம்‌ 25ல்‌ 
விரிவாக விளக்கப்பட்டிருக்கின்றது: நமது பிரச்சனைகளில்‌ 
தேவன்‌ வரையறை ஒன்றை வைத்து மட்டுப்படுத்துவதுடன்‌, 
அவைகளை மேற்கொண்டு வெற்றி பெறும்‌ வழிகளையும்‌ 
நமக்குக்‌ கொடுக்கின்றார்‌: “சோதனையைத்‌ தாங்கத்தக்கதாக, 
சோதனையோடுகூட அதற்குத்‌ தப்பிக்கொள்ளும்படியான 
போக்கையும்‌ உண்டாக்குவார்‌.” “தப்பிக்கொள்ளும்படியான 
போக்கு” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க 
வார்த்தைகள்‌ “வெளியேறும்‌ வழி” என்பதே நேரடியான 
அர்த்தமாகும்‌. முதல்‌ நூற்றாண்டின்‌ படை வீரர்கள்‌ மத்தியில்‌ 
(தோல்வியென்பது தவிர்க்கமுடியாத நிலையில்‌), சூழப்பட்டி 
ருக்கையில்‌, அவர்கள்‌ தப்பிச்‌ செல்லக்‌ கூடிய வகையில்‌ 
எதிரிப்படை நடுவில்‌ திடீரென்று ஏற்படும்‌ ஒரு இடைவெளி 
இறப்பைக்‌ குறிப்பதற்கு இச்சொற்றொடர்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டது! 

“தப்பிக்‌ கொள்ளும்படியான போக்கு” என்பது மூன்று 
காரணிகளைச்‌ சார்ந்ததாகும்‌: ஒன்று அந்த இடர்ப்பாட்டின்‌ 
இயல்பு ஆகும்‌. தப்பும்‌ வழிகள்‌ என்பது நாம்‌ எதிர்கொள்ளும்‌ 
பிரச்சனைகளுடன்‌ தொடர்புடையதாகும்‌. எருசலேமில்‌ 
கொலைக்‌ திட்டத்திலிருந்து பவுல்‌ “தப்பிக்‌ கொள்ளும்படியான 
போக்காக” இருந்தது எதுவென்றால்‌, அச்சூழ்ச்சியைப்‌ பற்றிச்‌ 
சேனாதிபதியிடம்‌ அறிவித்தல்‌ ஆகும்‌. எருசலேமுக்கு மறுபடி 
யும்‌ கூட்டிச்‌ செல்லப்படுவதிலிருந்து “தப்பிக்‌ கொள்ளும்‌ 














194 


படியான போக்காக” அவர்‌ இராயருக்கு அபயமிட்டார்‌. 
இரண்டாவது, இடர்ப்பாட்டைப்‌ பெறுகிறவர்களின்‌ தாங்கும்‌ 
தன்மையை தேவன்‌ அறிந்திருக்கின்றார்‌. பிரச்சனைகளையும்‌ 
தீர்வுகளையும்‌ நமக்குப்‌ பொருந்தும்‌ வகையில்‌ அவர்‌ இணைக்‌ 
கின்றார்‌.” பவுலுடைய “தப்பிக்‌ கொள்ளும்படியான போக்கு” 
என்பது எனக்கு திறந்திராமல்‌ இருக்கக்‌ கூடும்‌; அவர்‌ ஒரு 
ரோமக்‌ குடிமகனாய்‌ இருந்தார்‌, நான்‌ அப்படியில்லையே. 
மூன்றாவது, “தப்பிக்‌ கொள்ளும்படியான போக்கு” என்பது 
இடர்ப்பாட்டில்‌ இருப்பவர்களைப்பற்றி தேவன்‌ 
கொண்டுள்ள திட்டங்கள்‌ மற்றும்‌ நோக்கங்களைச்‌ சார்ந்தது 
ஆகும்‌. KIVயில்‌ “ஈவு 1௦ 05020௦” என்றுள்ளது, ஆனால்‌ 11458 யில்‌ 





“the way of escape” என்று மிகச்‌ சரியாக உள்ளது - வேறு 
வார்த்தைகளில்‌ சொல்வதென்றால்‌ இந்தப்‌ போக்கானது 
தேவனுடைய திட்டத்திற்கு முரண்பாடற்றதாயுள்ளது. 

இடர்ப்பாடு வெள்ளமெனப்‌ பெருக்கெடுக்கும்போது நாம்‌ 
தேவனுடைய “தப்பிக்‌ கொள்ளும்படியான போக்கு” எது 
என்று உணராதிருக்கலாம்‌. பெரும்பாலும்‌ இந்தப்‌ போக்கு 
என்பது நம்மால்‌ கண்டுபிடிக்கப்பட்டதாகவோ, நாம்‌ விரும்பு 
வதாகவோ இருப்பதில்லை. செசரியாவில்‌ பவுலுக்கு தேவனு 
டைய “தப்பிக்‌ கொள்ளும்‌ போக்கு” என்பது அவர்‌ (பவுல்‌) 
விரும்பியதாயிருக்கவில்லை; ரோமாபுரிக்கு அவர்‌ கைதியாக 
அல்ல சுதந்திரமான மனிதராகவே செல்ல விரும்பினார்‌. 
எப்படியிருந்தாலும்‌, இராயனுக்கு அபயமிடுதல்‌ என்பது 
பவுலின்‌ முதலாவது தெரிவாக இருந்தாலும்‌ இல்லா 
விட்டாலும்‌ அதுவே தேவனுடைய “தப்பிக்‌ கொள்ளும்‌ 
படியான போக்காக?” இருந்தது. அது போலவே, நாம்‌ 
சோதனைகளினால்‌ பாரப்படும்போது, அந்த சோதனைகளை 
நீக்குவதில்‌ ஈடுபடும்‌ தேவனுடைய “தப்பிக்‌ கொள்ளும்‌ 
படியான போக்கையே” தெரிவு செய்து கொள்ள வேண்டும்‌. 
இருப்பினும்‌ தேவன்‌ நம்மைச்‌ சிறந்த மக்களாக்குவதற்காக 
அந்த சோதனைகளை அனுமதித்திருக்கலாம்‌ (யாக்‌. 1:2-4). 
அப்படிப்பட்ட நிலையில்‌, அவருடைய “தப்பிக்‌ கொள்ளும்‌ 
படியான போக்கு” என்பது நாம்‌ நம்முடைய பிரச்சனை 
களுடன்‌ வாழக்‌ கற்றுக்‌ கொள்ளுவதையும்‌, நமது பலத்திற்காக 
அவரை அதிகமாய்‌ நம்பியிருப்பதையும்‌ அடக்கியுள்ள 
தாயிருக்கும்‌! 








195 


இரண்டு சத்தியங்களை உங்கள்‌ சிந்தையில்‌ செதுக்கிக்‌ 
கொள்ளுங்கள்‌; அதன்‌ பிறகு, உங்கள்‌ வழியில்‌ உபத்திரவம்‌ 
வரும்‌ பொழுது நீங்கள்‌ தயாராக இருப்பீர்கள்‌: (1) தப்பிக்‌ 
கொள்ளும்படியான போக்கு எப்பொழுதுமே - நாம்‌ 





அதற்காகத்‌ தேடினால்‌ மட்டுமே - கிடைக்கக்கூடியதாய்‌ 
இருக்கின்றது. அது அப்படியே ஆகுமென்று தேவன்‌ வாக்குத்‌ 
குத்தம்‌ செய்திருக்கின்றார்‌! அவர்‌ பவுலைப்‌ பற்றி அக்கறை 
எடுத்துக்‌ கொண்டார்‌; அவர்‌ நம்மைப்‌ பற்றி அக்கறை எடுத்துக்‌ 
கொள்வார்‌! (2) வெற்றி என்பது எப்பொழுதுமே - நாம்‌ அதை 
உரிமைகோரினால்‌ மட்டுமே - சாத்தியமானதாய்‌ இருக்கின்றது. 
திறந்த கதவின்‌ மூலம்‌ செல்லுவதற்குத்‌ தேவன்‌ நம்மை 
கட்டாயப்படுத்துவதில்லை. அதன்‌ அனுகூலத்தைப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ளுவது நம்மைப்‌ பொறுத்ததாக உள்ளது. 
தேவனுடைய சித்தத்திற்குத்‌ தாழ்மையுடன்‌ நம்மை ஒப்புக்‌ 
கொடுப்பதன்‌ மூலம்‌ தேவனை நமது வாழ்வில்‌ செயல்பட நாம்‌ 
அனுமதித்தால்‌, சோதனைகள்‌ ஒருபொழுதும்‌ நம்மை வெல்ல 
முடியாது! 














முடிவுரை 

பேலிக்ஸ்‌ மற்றும்‌ பெஸ்துவின்‌ வரலாறுகளில்‌ உள்ள 
கடைசியான ஒரு வேறுபாட்டை நாம்‌ காண்போம்‌. பவுல்‌ 
பேலிக்ஸக்குப்‌ பிரசங்கித்த போது, அவர்‌ (பேலிக்ஸ்‌) 
“பயமடைந்து, நடுங்கினார்‌” (24:25; NASB, KJV) பவுல்‌ 
பெஸ்துவுக்குப்‌ பிரசங்கித்த போது, அந்தத்‌ தேசாதிபதி 
“இழக்கப்பட்ட நிலையில்‌” (25:20) இருந்து, முழு விஷயமுமே 
“நகைக்கத்‌ தக்கது” (25:27) என்று நினைத்தார்‌. பின்னாளில்‌ 
அவர்‌, “பவுலே, நீ பிதற்றுகிறாய்‌, அதிகக்‌ கல்வி உனக்குப்‌ 
பயித்தியமுண்டாக்குகிறது” (26:24௮அ) என்று கூறினார்‌. 

பேலிக்ஸின்‌ வரலாறானது, தொடப்படக்கூடிய இருதயம்‌ 
இருந்தும்‌ தேவனிடத்தில்‌ திரும்புவதற்கு மனவலிமையற்ற 
மனிதரின்‌ பரிதாப நிலையை விளக்குகின்றது. பெஸ்துவின்‌ 
வரலாறானது, தொடப்படவே முடியாத இருதயம்‌ கொண்ட 
மனிதரின்‌ பரிதாப நிலையை விளக்குகின்றது. அக்ரெமம்‌, 
அறியாமை மற்றும்‌ மாறுபாடு ஆகியவற்றால்‌ உணர்ச்சியற்றுப்‌ 
போன இருதயமானது சுவிசேஷப்‌ பிரசங்கத்தைப்‌ பைத்தியக்‌ 





196 


காரனின்‌ ஆத்திரப்‌ பேச்சு என்று நினைக்கின்றது (எபி. 4:19; 
எபி. 3:13; 1 கொரி. 2:14). 

நீங்கள்‌ பேலிக்ஸைப்‌ போலவோ அல்லது பெஸ்துவைப்‌ 
போலவோ இருக்கக்‌ கூடாதென்று நான்‌ ஜெபிக்கின்றேன்‌. 
உங்கள்‌ இருதயம்‌ இன்னும்‌ மென்மையாய்‌ இருக்கின்றதா? 
நீங்கள்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌ என்று உணரும்‌ 
பொழுது, தயக்கமின்றி பதில்செயல்‌ செய்வீர்களா? உங்களின்‌ 
நித்திய அடைவிடமானது அகன்‌ மீதே சார்ந்துள்ளது! 





பிரசங்கக்‌ குறிப்புகள்‌ 

அதிகாரம்‌ 25ல்‌ இருந்து நீங்கள்‌ ஒரே ஒரு பிரசங்கம்‌ 
பிரசங்கிக்க விரும்பினால்‌, Wiersbe's Expository Outlines on the New 
7estament என்ற நூலானது மூன்று முக்கிய கருத்துக்களை 
ஆலோசனையாகக்‌ தருகின்றது. (1) பவுல்‌ இராயருக்கு 
அபயமிடுதல்‌ (வ. 1-12); (2) பவுல்‌ பெஸ்துவை கலங்கச்‌ செய்தல்‌ 
(வ. 13-22); (3) பவுல்‌ ராஜரீகத்தை எதிர்கொள்ளுதல்‌ (வ. 23-27). 

அதிகாரம்‌ 25 மற்றும்‌ 26 ஆகியவற்றை நீங்கள்‌ ஒரே 
பிரசங்கத்தில்‌ விளக்கி முடிப்பதைத்‌ கேர்ந்து கொண்டால்‌, 
வயர்ஸ்ப்‌ அவர்கள்‌ “தற்காப்புவாதி பவுல்‌” என்ற தலைப்பில்‌ 
ஒரு பிரசங்கம்‌ தயாரித்துள்ளார்‌. அதன்‌ மூன்று பிரிவுகள்‌ 
பின்வருமாறு: (1) Conciliation - இணைக்கப்படுகல்‌: பெஸ்துவும்‌ 
யூதத்‌ தலைவர்களும்‌ (25:1-12); (2) Consultation - கலந்து 
ஆலோசித்தல்‌: பெஸ்துவும்‌ அகிரிப்பாவும்‌ (25:13-27); (3) Con- 
frontation - எதிர்த்து நிற்றல்‌: பெஸ்துவும்‌ அகிரிப்பாவும்‌ மற்றும்‌ 
பவுலும்‌ (26:1-32). 


குறிப்புகள்‌ 

வேதாகமம்‌ இதற்குத்‌ தெளிவான விதிவிலக்காயிருக்கின்றது, இதை நாம்‌ 
முழுமையாகப்‌ புரிந்து கொண்டு பாராட்டுவதற்கு நாம்‌ மறுபடியும்‌ மறுபடியும்‌ 
படிக்க வேண்டும்‌. “வெள்ளையடிக்கப்பட்ட அந்தச்‌ சுவர்‌” பணியிலிருந்து 
“தேவனால்‌ அடிக்கப்பட்டார்‌.” இருப்பினும்‌, அவர்‌ அப்பொழுதும்‌ கூட “பிரதான 
ஆசாரியார்களின்‌” நடுவில்‌ கணிசமான செல்வாக்கைப்‌ பெற்றிருந்தார்‌. பின்னாளில்‌ 
அவர்‌ மரிக்கும்படி அடிக்கப்பட்டார்‌ (அப்‌. 23:2, க்கான குறிப்புகளை இந்த இதழில்‌ 


197 


காணவும்‌). “இஸ்மவேல்‌ என்று நடபடிகளில்‌ பெயர்‌ குறிப்பிடப்பட வில்லை; இந்தத்‌ 
தகவலானது வரலாற்றாளரான யோசிப்பஸிடம்‌ இருந்து வருகின்றது. 
““விரோதமாகத்‌ தீர்ப்பு” என்ற சொற்றொடரானது “குற்றத்‌ தீர்ப்பு” என்பதைக்‌ 
குறிப்பிடும்‌ கிரேக்க வார்த்தையில்‌ இருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. “நடந்தது 
என்ன என்பதைக்‌ கூறுகையில்‌ பெஸ்து தம்மை முடிந்த அளவு நல்லவரென்று 
காட்டிக்‌ கொண்டார்‌ என்பதை நான்‌ உணருகின்றேன்‌, ஆனால்‌ பெஸ்துவை 
நம்பும்படி இணங்குவதற்கு என்னிடம்‌ இரண்டு காரணங்கள்‌ உள்ளன: 
(1) தேசாதிபதியின்‌ வார்த்தைகள்‌ லூக்காவின்‌ மூல விபரங்களுக்கு முரண்பட 
வில்லை; மாறாக அவை அந்த விபரங்களுக்குக்‌ கூடுதல்‌ தகவல்‌ தருகின்றன. (2) யூதக்‌ 
தலைவர்களின்‌ வேண்டுகோளானது அவர்கள்‌ பவுலின்‌ மீது கொண்டிருந்த 
வெறுப்புணர்வை அறிந்த நிலையில்‌ பெஸ்துவால்‌ முரண்பாடின்றி அறிக்கை 
செய்யப்பட்டது. “புதிய அலுவலர்‌ மீது போடப்பட்ட வலியுறுத்தலானது நம்ப 
இயலாத அளவு அதிகமாயிருந்தது! அவர்கள்‌ பெஸ்துவுக்கு இலஞ்சம்‌ தரக்‌ கூட 
முயற்சித்திருக்கலாம்‌ என்றொரு கருத்து நிலவுகின்றது. பெஸ்துவுக்கு முன்‌ 
அப்பதவியில்‌ இருந்தவர்களை விலைக்கு வாங்க முடிந்திருந்ததால்‌ (24:26), 
அவரையும்‌ விலைக்கு வாங்க முடியும்‌ என்று அவர்கள்‌ கற்பனை செய்து 
கொண்டிருக்கலாம்‌. “இவர்களில்‌ சிலரோ அல்லது எல்லாருமோ இதற்கு முன்‌ 
பவுலைக்‌ கொலை செய்யும்படியான சபதத்தில்‌ தங்களை உட்படுத்திக்‌ கொண்டவர்‌ 
களாய்‌ இருந்திருக்கலாம்‌ (23:12, 13). “கிலவுதியு லீசியா செய்தது போன்று 
பெரும்படையொன்றைக்‌ காவலுக்குப்‌ பெஸ்து தந்திராமல்‌ இருந்திருக்கக்‌ கூடும்‌ 
(23:23). “அதிகாரம்‌ 23ல்‌ சூழ்ச்சித்‌ திட்டமானது நாற்பது பேருடன்‌ தொடங்கியது; 
பிறகு அவர்கள்‌ தங்களுடைய திட்டத்தை சங்கத்தாரிடம்‌ எடுத்துச்‌ சென்றிருந்தார்‌ 
கள்‌. இச்சமயத்தில்‌ கோழைத்தனமான மிருகம்‌ போன்ற சூழ்ச்சியானது சங்கத்தாரிட 
மிருந்தே தொடங்கியது. 'இன்னமும்‌ எருசலேமில்‌ லீசியா சேனாதிபதியாக 
இருந்திருந்தால்‌, அவர்‌ பெஸ்துவிடம்‌ இரு ஆண்டுகளுக்கு முன்‌ நடந்த கொலைச்‌ 
சூழ்ச்சியைப்‌ பற்றிக்‌ கூறியிருந்திருக்கலாம்‌; ஆனால்‌ அந்தச்‌ சூழ்ச்சியைப்‌ பற்றி 
தேசாதிபதி எதுவும்‌ அறிந்திருந்ததாகக்‌ குறிப்பெதுவும்‌ இல்லை. அவர்‌ அறிந்திருந்‌ 
தால்‌, அதை நிச்சயமாக அவர்‌ அகிரிப்பாவுடனான தமது தனிப்பட்ட உரையாடலில்‌ 
குறிப்பிட்டிருந்திருப்பார்‌ (வ. 14-21). 

"புதிய அதிகாரியின்‌ அனுபவமின்மையை அவர்கள்‌ அனுகூலப்படுத்திக்‌ 
கொள்ளவும்‌, அவரது ஆளுகையை நல்ல முறையில்‌ (தங்களுக்குச்‌ சாதகமாக) 
தொடங்கிக்‌ கொள்ளவும்‌ அவர்கள்‌ விரும்பினார்கள்‌. இதை அப்‌. 18ல்‌ யூதர்கள்‌ 
கல்லியோனை அணுகிய முறையுடன்‌ ஒப்பிட்டு நோக்கவும்‌ (18:12க்கான 
குறிப்புகளை “அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 4” இதழில்‌ காணவும்‌). 
Quoted in James Burton Coffman, Commentary on Act (Austin, Tex.: Firm Foundation 
Publishing House, 1976), 467. “The tribunal” என்பது நியாயாசனமான மசாயவைக்‌ 
குறிக்கின்றது. (K]Vயில்‌ மற்றும்‌ தமிழில்‌ காணவும்‌.) இது ரோம அதிகாரமுடைமை 
யின்‌ அடையாளமாகும்‌. அது அரண்மனைக்குள்‌ இருந்திருக்க முடியும்‌ என்றாலும்‌, 
bema என்பது மண்டப முற்றம்‌ ஒன்றில்‌ அமைந்திருக்கலாம்‌. இதை யோவான்‌ 18:28 
உடன்‌ ஒப்பிட்டு நோக்கவும்‌. மறுபடியும்‌ அப்‌. 18:12க்கான குறிப்புகளை 
“அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 4” இதழில்‌ காணவும்‌. '*இந்தக்‌ 
காட்சிக்கும்‌, 17:5-8ன்‌ காட்சிக்கும்‌ இடையில்‌ உள்ள இணைவைக்‌ கவனிக்கவும்‌. 
யூதர்கள்‌ தங்களின்‌ குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம்‌ எதுவும்‌ பெற்றிராதிருந்ததால்‌, 
பவுல்‌ தாம்‌ குற்றவாளி என்று ஒப்புக்‌ கொண்டால்‌ மட்டுமே அவருக்கு தீர்ப்புக்‌ 
கொடுக்க முடியும்‌ என்ற சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. அவர்‌ தாம்‌ “குற்றவாளியல்ல” 
என்று வேண்டிக்‌ கொண்ட பொழுது பெஸ்துவால்‌ உடனே பவுல்‌ குற்றமற்றவர்‌ 


198 


என்று அறிவிக்கப்பட வேண்டியதாய்‌ இருந்தது. '*இராயர்‌ (செசார்‌) என்று 
மொழிபெயர்க்கப்‌ பட்ட கிரேக்க வார்த்தை 826௭ என்பதாகும்‌. ஆதியில்‌, “செசார்‌” 
என்பது ஜூலியஸ்‌ செசாரின்‌ குடும்பப்‌ பெயராய்‌ இருந்தது, ஆனால்‌ பிறகு அது 
ரோமப்‌ பேரரசர்களின்‌ பட்டப்பெயராயிற்று. '”Kயார05 என்ற கிரேக்க வார்த்தையே 
“Lord” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதைப்‌ பேரரசருக்குப்‌ பயன்படுத்தும்‌ 
போது, தெய்வீக தன்மையை மறைவாய்‌ உணர்த்துகின்றது. (ஒரு ரோமர்தான்‌ 
பேரரசரை “பல” [ஆண்டவன்‌] என்று அழைத்தாரே தவிர ஒரு யூதரோ அல்லது 
கிறிஸ்தவரோ அவ்வாறு அழைக்கவில்லை என்பதை மனதில்‌ வையுங்கள்‌.) சில 
பேரரசர்கள்‌ இப்பட்டத்தை மேற்கொள்ளத்‌ தயங்கி மறுத்தார்கள்‌, ஆனால்‌ 
அப்போதைய பேரரசரான நீரோ அதை மகிமையென்று நினைத்தார்‌. பிற்காலத்தில்‌ 
பல கிறிஸ்தவர்கள்‌ பேரரசரை “10ம்‌” (ஆண்டவன்‌) என்று அறிக்கையிட மறுத்ததால்‌ 
வேதசாட்சியாக உயிர்‌ துறக்க நேரிட்டது. தேவனுடைய பிள்ளையைப்‌ பொறுத்த 
வரையில்‌ ஒரே “1௦0” (கர்த்தர்‌) தாம்‌ இருக்கின்றார்‌ (எபே. 4:5). 18st Haenchen, 
quoted in I. Howard Marshall, The Acts of the Apostles, The Tyndale New Testament Com- 
mentaries, gen. ed. R. V. G. Tasker (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing 
Co., 1980), 384. “ஒருவரும்‌ என்னை அவர்களுக்கு [யூதத்‌ தலைவர்களுக்கு] ஒப்புக்‌ 
கொடுக்கலாகாது ...” (வ. 11) என்ற பவுலின்‌ பதிலில்‌ இருந்து இது தெளிவாகின்றது. 
பவுலுக்கு, “இல்லை, நன்றி; நான்‌ எருசலேமுக்குப்‌ போகாதிருப்பது என்று தேர்ந்து 
கொள்கிறேன்‌” என்று பதில்‌ கூற வாய்ப்புக்‌ கொடுக்கப்பட்டிருந்தால்‌, அவர்‌ 
இராயருக்கு அபயமிடத்‌ தேவைப்பட்டிருந்திருக்காது (28:19ஐக்‌ காணவும்‌). “ஒரு 
ரோமக்குடிமகன்‌ முதலாவது மக்களிடத்தில்‌ அபயமிட்டார்‌. பிறகு அபயமிடுதலை 
அவர்‌ ரோம செனட்‌ குழுவினிடம்‌ செய்தார்‌, அக்குழு, மக்களைப்‌ பிரதிநிதித்துவப்‌ 
படுத்திற்று. அதன்‌ பிறகு தான்‌ அவர்‌ மக்களின்‌ பிரதிநிதியாய்‌ இருந்த பேரரசரிடம்‌ 
அபயமிட்டார்‌. 

₹1இவ்விரு இலத்தீன்‌ வார்த்தைகளுக்கு இணையான கிரேக்கச்‌ சொற்கள்‌ 
மூலப்பிரதியில்‌ நாம்‌ பெற்றுள்ளோம்‌. சில வேளைகளில்‌, பின்வரும்‌ நீண்ட வடிவம்‌ 
பயன்படுத்தப்பட்டது: Cives Romanus sum, provoco ad Caesarem. “செனகா என்பவர்‌ 
கல்லியோனின்‌ சகோதரர்‌ ஆவார்‌. “அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 4” 
இதழில்‌ அப்‌. 18:12க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌. “* F. Bruce, The Book of Acts, 
rev. ed., The New International Commentary on the New Testament (Grand Rapids, Mich.: 
Wm. B. Eerdmans Publishing Co., 1988), 454. இ.பி. 64/65ல்‌ நீரோ கிறிஸ்தவர்களை 
உபத்திரவப்படுத்தத்‌ தொடங்கினார்‌. “நான்‌ இராயனுக்கு அபயமிட வேண்டிய 
தாயிருந்தது” என்று 28:19ல்‌ பவுல்‌ கூறியதைக்‌ கவனிக்கவும்‌. “பிலி. 1:12-17ன்படி, 
பவுல்‌ சிறை வைக்கப்பட்டது பற்றி ரோமாபுரியில்‌ இருந்த சகோதரர்கள்‌ கலப்பான 
உணர்வுகளுடன்‌ இருந்தார்கள்‌. அவர்‌ விலங்கிடப்பட்டது பற்றிச்‌ சிலர்‌ சங்கடம்‌ 
அடைந்தார்கள்‌ என்பது உறுதி. 2£பவுல்‌ ரோமாபுரிக்குச்‌ செல்வார்‌ என்ற இயேசுவின்‌ 
வாக்குத்தத்தத்தை (23:11) பவுல்‌ தாம்‌ விடுதலையாகி ரோமாபுரிக்குப்‌ பயணப்பட 
முடியும்‌ என்று அர்த்தப்‌ படுத்தியதாகத்‌ தவறாகப்‌ புரிந்து கொண்டிருக்கவும்‌ 
சாத்தியம்‌ உண்டு. இதற்கு முன்பும்‌ கூட ஆவியானவருடைய எச்சரிக்கையை 
(20:22-25) பவுல்‌ தவறாக விளங்கிக்‌ கொண்டிருந்திருந்தார்‌; அவர்‌, இவன்‌ 
வாக்குத்தத்தத்தையும்‌ தவறாகப்‌ புரிந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது. “பவுல்‌ 
குற்றவாளியல்ல என்று காணப்பட்டு, விடுதலை செய்ய வேண்டியதாய்‌ இருந்த 
நேரங்களுடன்‌, கூடுதலாக பேலிக்ஸ்‌ பலஸ்தனத்தை விட்டுச்‌ செல்லுகையில்‌ தாம்‌ 
விடுதலை செய்யப்படுவோம்‌ என்று அவர்‌ (பவுல்‌) எதிர்பார்த்திருக்கவும்‌ கூடும்‌. 
பொதுவாக, ஒரு தேசாதிபதி தமது பதவியை விட்டுப்‌ போகும்போது, தம்மால்‌ ஒரு 
முடிவு எடுக்கப்பட முடியாத எந்த ஒரு கைதியையும்‌ விடுதலை செய்து விட்டுப்‌ 


199 


போவது என்பது அவரது கடைசியான கருணைச்‌ செயலாய்‌ இருந்தது (அப்‌. 24:27னக்‌ 
காணவும்‌). “இது அகிரிப்பாவின்‌ சொந்தக்‌ கருத்து என்பதை நினைவில்‌ வையுங்கள்‌, 
அவர்‌ இவ்வழக்கில்‌ எல்லைகளுக்குள்‌ இருந்ததில்லை. “தேசாதிபதி தாமதமின்றி 
நடவடிக்கை எடுப்பதில்‌ நம்பிக்கையுள்ளவராய்‌ இருந்தார்‌ (25:17). அவர்‌ 
உடனடியாகப்‌ பவுலை எருசலேமுக்கு அனுப்பியிருந்திருப்பார்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ 
இல்லை. அப்‌. 28:19ல்‌, மேற்கத்திய வசன நடையில்‌, “நான்‌ என்‌ ஆத்துமாவை 
(உயிரை) மரணத்துக்குக்‌ காத்துக்‌ கொள்ளும்படி ... இராயனுக்கு அபயமிட 
வேண்டியதாயிருந்தது” என்றுள்ளது. (பவுல்‌ தம்மீது குற்றம்‌ சாட்டியவர்களை 
எதிர்கொள்ளுகையில்‌, பொதுவாக அவர்‌ தம்‌ மூலமாகத்‌ தமக்குள்‌ இருந்த 
ஆவியானவரைப்‌ பேச அனுமதித்தார்‌ என்பது பவுல்‌ இராயருக்கு அபயமிட்டதில்‌ 
தவறு செய்யவில்லை என்பதை நம்புவதற்கு இன்னொரு காரணமாகும்‌ [மாற்‌. 
13:11].) சோதனை என்பதற்கு 1 கொரி. 10:13ல்‌ கிரேக்க மொழியில்‌ 0202௭1 என்ற 
வார்த்தை காணப்படுகின்றது, இது புதிய ஏற்பாட்டில்‌ உண்மையில்‌ இரு 
வழிமுறைகளில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. 1 கொரி. 10:13ல்‌ அது “tation” 
என்றும்‌, யாக்‌. 1:2ல்‌ “tial” என்றும்‌ பயன்பட்டுள்ளது. இவ்விரண்டில்‌ எது 
எந்தவிடத்தில்‌ உள்ளது என்பதைச்‌ சந்தர்ப்பப்‌ பொருளின்படி தான்‌ தீர்மானிக்க 
வேண்டும்‌. “ரசறழation” என்றால்‌ சாத்தானின்‌ ஆதிக்கத்துக்கு உட்படுத்துதல்‌, இது 
எப்பொழுதுமே சாத்தானிடமிருந்து தான்‌ வருகின்றது (யாக்‌. 1:13). “11/81” என்பது 
சில வேளைகளில்‌ கர்த்தரிடத்தில்‌ இருந்து வரும்‌ “சோதித்துப்‌ பார்த்தல்‌” ஆக 
இருக்கலாம்‌, ஆனால்‌ இது எப்பொழுதுமே நமது விசுவாசத்தைப்‌ பெலப்படுத்துவதற்‌ 
காகத்தான்‌ வருகிறதே தவிர அதை அழிப்பதற்காக வருவதில்லை. பிசாசானவன்‌ நாம்‌ 
தவறு செய்யும்படி சோதிக்கின்றான்‌; தேவன்‌ நமது விசுவாசத்தைக்‌ கட்டி 
எழுப்புவதற்காகச்‌ சோதிக்கின்றார்‌. ஒவ்வொரு சோதனையும்‌ நாம்‌ விசுவாசத்தில்‌ 
பலப்படும்‌ வழியொன்றுடனே வருகின்றது. 

Ed Wharton, The Action of the Book of Acts (Dallas: Gospel Teachers Publications, 
1977), 57. “இதைப்‌ பற்றிய ஒரு விளக்கத்திற்கு, யோபு புத்தகத்தின்‌ முதல்‌ இரு 
அதிகாரங்களைக்‌ காணவும்‌. சோதனைகள்‌ நம்மைப்‌ பெலப்படுத்தும்படி தேவன்‌ 
அனுமதிக்கின்றார்‌. “யோசேப்பு ஒரு கவனிக்கத்தக்க விளக்கமாய்‌ இருக்கின்றார்‌: 
பாலியல்‌ சோதனைகளைப்‌ பொறுத்தமட்டில்‌ தேவனுடைய “தப்பிக்‌ கொள்ளும்‌ 
படியான, போக்கு” என்பது சில வேளைகளில்‌ அச்சோதனைகளை எதிர்த்து நிற்கப்‌ 
பலம்‌ தருகின்றது - ஆனால்‌ யோசேப்புக்குத்‌ தேவனுடைய “தப்பிக்‌ கொள்ளும்‌ 
படியான போக்கு” என்பதோ அவர்‌ (யோசேப்பு) அதை விட்டு ஓடும்படியானதாக 
இருந்தது (ஆதி. 39:12)! 


200 


உயிர்த்தெமுதுலின்‌ 
வல்லமை [2515-27] 


நான்‌ பல பேராலயங்களைச்‌ சென்று பார்த்திருக்கேன்‌, 
ஆனால்‌ அவைகளில்‌ இலண்டனில்‌ உள்ள வெஸ்ட்மினிஸ்ட்‌ 
டர்‌ அபே பேராலயமே மிகவும்‌ வசீகரமானகதாகும்‌. என்னைப்‌ 
பொறுத்தமட்டில்‌ அது அங்கு நடந்த முடிசூட்டு விழாக்களி 
னால்‌ அல்ல, ஆனால்‌ புகழ்பெற்ற மக்கள்‌ அங்கு புதைக்கப்‌ 
பட்டதினாலேயே அது குறிப்பிடத்‌ தக்கதாக இருக்கின்றது: 
பிரபுக்கள்‌, அரசியல்‌ தலைவர்கள்‌, இராணுவப்‌ பெருவலி 
வாளர்கள்‌, புகழ்மிக்க கலைஞர்கள்‌ ஆகியோர்‌ அங்கு புதைக்கப்‌ 
பட்டுள்ளனர்‌. அங்கு தன்னுணர்வு நிலைகள்‌ மற்றும்‌ பொழுது 
போக்குக்‌ கலைகள்‌ பல பிரதிநிதித்துவப்‌ படுத்தப்பட்டுள்ளன, 
ஆனால்‌ அங்குள்ள கல்லறைகள்‌ எல்லாவற்றிலும்‌ பொதுவான 
தாக ஒன்று காணப்படுகின்றது: அவை ஒவ்வொன்றின்‌ மீதும்‌, 
“இங்கு உள்ள ... ன்‌ சரீரம்‌” என்று புகழ்‌ பெற்ற ஒருவரின்‌ 
பெயரும்‌ பொறிக்கப்பட்டிருக்கும்‌. வால்ட்டர்‌ 8. நைட்‌ 
அவர்கள்‌ பின்வருவகைக்‌ கவனித்துள்ளார்‌: 


இயேசுவின்‌ கல்லறையில்‌ எவ்வளவு மாறுபாடு இருந்தது. 
அங்கு, “இவ்விடத்தில்‌ உள்ளது இயேசுவின்‌ சரீரம்‌” என்று 
எழுதப்பட்டிருந்ததில்லை, ஆனால்‌ தேவ தூதனின்‌ 
கூற்றில்‌, “அவர்‌ இங்கு இல்லை: ஏனெனில்‌ அவர்‌ 
உயிர்த்தெழுந்தார்‌” என்று கூறப்பட்டது. பூமிக்குரிய 
மாபெரும்‌ தன்மைகள்‌ யாவும்‌ அநேகமாகக்‌ கல்லறை 
யுடன்‌ முடிந்து விடுகின்றன. இயேசு வல்லமையைச்‌ 
செயல்படுத்தக்‌ தொடங்கிய மாபெரும்‌ செயலானது 
கல்லறையில்‌ அவர்‌ மரணத்தை வெற்றி கொண்ட போது 
தொடங்கியது. 


இயேசுவின்‌ உயிர்த்தெழுதலே பவுலின்‌ பிரசங்கத்தில்‌ 
மையநோக்காக இருந்தது. அத்தேனே பட்டணத்தில்‌ அவர்‌, 
“இயேசுவையும்‌ உயிர்த்தெழுதலையும்‌” (17:18ஈ) பிரசங்கித்‌ 


201 


தார்‌. ரோமர்களுக்கு அவர்‌ “கிறிஸ்துவே மரித்தவர்‌; அவரே 
எழுந்துமிருக்கிறவா்‌”” (ரோமர்‌ 8:34ஆ) என்று கூறினார்‌. 
கொரிந்தியார்களுக்கு அவர்‌, “கிறிஸ்து எழுந்திராவிட்டால்‌, 
உங்கள்‌ விசுவாசம்‌ வீணாயிருக்கும்‌; நீங்கள்‌ இன்னும்‌ உங்கள்‌ 
பாவங்களில்‌ இருப்பீர்கள்‌” (1 கொரி. 15:17) என்று எழுதினார்‌. 

எனவே அதிகாரங்கள்‌ 23 முதல்‌ 26 வரையுள்ள பவுலின்‌ 
“தற்காப்பு வாதங்கள்‌” யாவற்றிலும்‌ உயிர்த்தெழுதல்‌ என்பது 
மையக்‌ கருத்தாயிருப்பகைக்‌ காண்பதில்‌ நாம்‌ வியப்படைவ 
இல்லை. நான்கு “விசாரணைகளிலும்‌”” அவர்‌ உயிர்த்தெழு 
தலை வலியுறுத்தினார்‌: “விசாரணை” எண்‌ ஒன்றில்‌, சனதெரின்‌ 
சங்கத்தாரிடம்‌ பவுல்‌, “மரித்தோருடைய உயிர்த்தெழுதலைப்‌ 
பற்றிய நம்பிக்கையைக்‌ குறித்து நான்‌ நியாயம்‌ விசாரிக்கப்‌ 
படுகிறேன்‌” என்று சத்தமிட்டுச்‌ சொன்னார்‌ (அப்‌. 23:6௩). 
இரண்டாவது விசாரணையின்போது பேலிக்ஸிடத்தில்‌ பவுல்‌, 
“உம்மிடத்தில்‌ ஒன்றை ஓத்துக்‌ கொள்ளுகிறேன்‌; அதென்ன 
வென்றால்‌, ... எங்கள்‌ முன்னோர்களின்‌ தேவனுக்கு ஆராதனை 
செய்து ... நீதிமான்களும்‌ அநீதிமான்களுமாகிய மரித்தோர்‌ 
உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று ... நம்பிக்கை கொண்டி 
ருக்கிறேன்‌?” (24:14, 15) என்று கூறினார்‌. மூன்றாவது 
விசாரணை நடத்தப்படுகையில்‌ இயேசுவின்‌ உயிர்த்தெழு 
தலைப்‌ பற்றிய பவுலின்‌ முன்‌ வைத்தலானது மிக வல்லமை 
யுள்ளதாயிருந்தது. எப்படியென்றால்‌, பெஸ்து அதைப்‌ புரிந்து 
கொள்ளாதிருந்தாலும்‌ அவரது மனதில்‌ அது தாமதமற்ற 
பதிவை ஏற்படுத்தியது (25:19). நமது அடுத்த பாடத்தில்‌ நாம்‌ 
நான்காவது “விசாரணை” யைப்‌ படிப்போம்‌. அதில்‌ அகிரிப்பா 
மற்றும்‌ தனிச்சிறப்பு வாய்ந்த விருந்தினர்கள்‌ ஆகியோரிடத்தில்‌ 
பவுல்‌, “தேவன்‌ மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத 
காரியமென்று நீங்கள்‌ எண்ணுகிறதென்ன?” என்று கேட்டார்‌ 
(26:8; 26:22, 23ஐயும்‌ காணவும்‌). 

அதிகாரம்‌ 23 முகல்‌ 26 வரையுள்ள பகுதியில்‌ நாம்‌ உயிர்த்‌ 
தெழுதலை எடுத்து விட வேண்டியதாயிருந்தால்‌, ரோமக்‌ 
குடிமகன்‌ ஒருவர்‌ தவறாக நடத்தப்பட்ட வரலாற்றையே நாம்‌ 
பெற்றிருப்போம்‌. ஏனென்றால்‌ அதில்‌ உள்ளடங்கியுள்ள 
உயிர்த்தெழுதலானது பவுலின்‌ வாழ்வில்‌ சக்தியுள்ள 
சாட்சியாக வல்லமை செலுத்துவதை நாம்‌ காண்கின்றோம்‌. 
இந்த அதிகாரங்களின்‌] ஒன்றுபட்ட நோக்கமாக இருப்பது 




















202 


என்னவென்றால்‌, உயிர்த்தெழுதல்‌ மற்றும்‌, நமது வாழ்வின்‌ 
மிகத்‌ துன்பம்‌ நிறைந்த நேரங்களில்‌, வெற்றி மிக்க நமது கர்த்தார்‌ 
நம்மைப்‌ பெலப்படுத்தித்‌ தைரியப்படுக்கச்‌ செய்யக்‌ கூடிய 
தென்ன என்பதில்‌ உள்ள நம்பிக்கை ஆகியவைகளேயாகும்‌. ”” 

அதிகாரம்‌ 21ல்‌ இருந்து, பவுல்‌ தமது வாழ்விலேயே மிகக்‌ 
கடினமான சில விசாரணைகளை எதிர்‌ கொண்டார்‌. இந்தப்‌ 
பாடத்தில்‌, உயிர்த்தெழுந்த கர்த்தர்மேல்‌ பவுலின்‌ விசுவாச 
மானது இந்த விசாரணைகளில்‌ அவரை எப்படிப்‌ பலப்படுத்‌ 
தியது - மற்றும்‌ அத்தகைய விசுவாசமானது நாம்‌ வெற்றி 
யடையவும்‌ எவ்விதம்‌ உதவ முடியும்‌ என்பவைகளை நாம்‌ 
காண விரும்புகின்றோம்‌. பவுல்‌ அகிரிப்பா அரசர்‌ முன்னிலை 
யில்‌ தமது தற்காப்பு வாதத்தை மேற்கொள்ளும்படி வழி 
நடத்திய நிகழ்ச்சிகளே நமது பாடத்தின்‌ பின்னணியாக 
இருக்கும்‌. 








குழப்பமடைந்த நிர்வாகி (25:13-23) 

பவுல்‌ செசாருக்கு அபயமிட்ட பிறகு, பெஸ்து அவரை 
(பவுலை) ரோமாபுரிக்கு அனுப்புமுன்‌ பாதுகாப்புடன்‌ 
வைப்பதற்கு ஏற்பாடுகள்‌ செய்தார்‌. இந்த ஏற்பாடுகள்‌ செய்யச்‌ 
சற்று காலமாகியிருக்கும்‌; அவர்கள்‌ ரோமாபுரிக்குச்‌ செல்லும்‌ 
கப்பல்‌ ஒன்றைக்‌ காண வேண்டியிருந்தது, மற்றும்‌ ஒரு 
பாதுகாப்பு அலுவலரை ஏற்படுத்த வேண்டியிருந்தது (27:1). 
பணித்‌ திறன்‌ என்ற பெயரில்‌, பல கைதிகளை ஒரே முறையில்‌ 
கொண்டு செல்வதற்காக அலுவலர்கள்‌ காத்திருப்பது வழக்க 
மாகும்‌ (27:1). இருப்பினும்‌ பெஸ்துவைப்‌ பொறுத்தமட்டில்‌, 
பேரரசருக்கு அறிக்கையொன்றை எழுதுவது என்பதே 
குயாரிப்புப்‌ பணிகளில்‌ மிகக்‌ கடினமான செயலாக இருந்தது. 


இராஜரீக பார்வையாளர்கள்‌ (வ. 13, 14) 

ஏற்பாடுகள்‌ செய்யப்பட்டுக்‌ கொண்டிருக்கையில்‌, 
பெஸ்துவிடத்தில்‌ இராஜரீகப்‌ பார்வையாளர்கள்‌ இருவர்‌ 
வந்தார்கள்‌: “அகிரிப்பா இராஜாவும்‌ பொர்னீக்கேயாளும்‌ 
பெஸ்துவைக்‌ கண்டுகொள்ளும்படி செசரியாவுக்கு 
வந்தார்கள்‌” (வ. 13). 


203 


அகிரிப்பா இராஜா” என்பவர்‌, யாக்கோபுவைக்‌ கொலை 
செய்து, பேதுருவைக்‌ கொலை செய்ய முயற்சி செய்திருந்த 
ஏரோதுவின்‌* மகன்‌ ஆவார்‌ (12:1-4). பெர்னீக்கேயாள்‌ அவரது 
(அகிரிப்பா இராஜாவின்‌) சகோதரியாவாள்‌. அதிகாரம்‌ 24ல்‌ 
நாம்‌ தேசாதிபதிக்கு மணம்‌ முடித்துத்‌ தரப்பட்டிருந்த 
துருசில்லாள்‌ என்ற இன்னொரு சகோதரியைச்‌ சந்தித்தோம்‌ 
(வ. 24). நாம்‌ படிக்கின்ற இவ்வரலாறு நடந்த சமயம்‌ அகிரிப்பா 
ஏறக்குறைய முப்பத்தி இரண்டு வயதுடையவராகவும்‌, 
பெர்னீக்கேயாள்‌ அவரைக்‌ காட்டிலும்‌ ஒரு வயது இளைய 
வளாகவும்‌ இருந்தனர்‌. 

அகிரிப்பாவுக்கு “இராஜா” என்ற பட்டப்பெயர்‌ இருந்த 
தால்‌ அவர்‌ பெஸ்துவுக்கு மேலானவர்‌ போலக்‌ காணப்‌ 
படலாம்‌, ஆனால்‌ இதற்கு எதிர்க்‌ கருத்துதான்‌ உண்மை 
யானதாக இருந்தது. அந்தப்‌ பட்டத்தை அகிரிப்பா தமது 
தந்தையிடமிருந்து வாரிசுரிமையாகப்‌ பெற்றிருந்தும்‌, தமக்‌ 
கென்று இராஜ்யப்‌ பகுதி எதையும்‌ பெறாதிருந்தார்‌. அவர்‌ 
யூதேயாவின்‌ வடகிழக்குப்‌ பகுதியில்‌ இருந்த ஒரு சிறிய 
பகுதிக்கு முக்யெமற்ற வகையில்‌ ஒரு அரசராக இருந்தார்‌. 
உயர்ந்த பதவியில்‌ இருக்கும்‌ ரோம அதிகாரியுடன்‌ உறவு 
கைளை வளர்த்துக்‌ கொள்வது என்பது அவருக்கு (அகிரிப்பா 
வுக்கு) அனுகூலமானதாக இருந்தது. ஆகையால்‌ பெஸ்து தமது 
நிர்வாகப்‌ பணியைத்‌ தொடங்கியபோது, அகிரிப்பாவும்‌ 
பொர்னீக்கேயாளும்‌ அவரை “வரவேற்பதற்கென்று” ம்‌ (25:13; 
RSV) மற்றும்‌ அவர்‌ நியமனம்‌ பெற்றதற்காக பாராட்டுவதற்‌ 
கென்றும்‌ வந்தார்கள்‌. 

அகிரிப்பா மற்றும்‌ பொ்னீக்கேயாள்‌ ஆகியோருக்கு 
செசரியாவுக்குப்‌ பயணமாகுதல்‌ என்பது வீட்டுக்கு வருதல்‌ 
என்பது போன்றதாகும்‌. அந்த நகரமானது அவர்களின்‌ தாத்தா 
வினுடைய தகப்பனாரான பெரிய ஏரோதுவினால்‌ கட்டப்‌ 
பட்டதாயிருந்தது. கட்டி டத்தின்பால்‌ ஏரோது கொண்டிருந்த 
பெரு விருப்பத்தின்‌ ஆதாரங்கள்‌ எல்லா இடத்திலும்‌ காணப்‌ 
பட்டன: மாபெரும்‌ சலவைக்‌ கல்‌ மாளிகைகள்‌, சிறப்பு வாய்ந்த 








சலவைக்கல்‌ நடைபாதைகள்‌ மற்றும்‌ சிலைகள்‌ ஆகியவை நகர்‌ 
முழுவதிலும்‌ காணப்பட்டன. செசரியாவானது அவர்களது 
தகப்பனாரின்‌ ஆளுகையினுடைய தலைநகரமாகவும்‌ 
இருந்தது. அவர்‌ அரசாட்சியில்‌ பெரிய ஏரோதுக்குப்‌ போட்டி 


204 


யாளராகவும்‌, ஒருவேளை அந்த ஆட்சியைக்‌ காட்டிலும்‌ 
மேம்பட்டதாகவும்‌ இருந்தது. அகிரிப்பாவும்‌ பொனீக்கே 
யாளும்‌ கடைசியில்‌ அரண்மனையைச்‌ சென்று சேர்ந்த 
பொழுது, கசப்பும்‌ இனிப்புமான நினைவுகள்‌ அவர்களின்‌ 
எண்ணங்களில்‌ பெருக்கெடுத்திருக்க வேண்டும்‌. இது 
அவர்களின்‌ குழந்தைப்‌ பருவ வீடாக இருந்தது. மற்றும்‌ இது, 
பதினைந்து வருடங்களுக்கு முன்பு அவர்களின்‌ தகப்பனார்‌ 
சித்திரவதைப்பட்டு மரணமடைந்திருந்த இடமாகவும்‌ 
இருந்தது (12:20-23). 

அவர்கள்‌ அங்கு வந்த செயல்‌ என்பது இயேசு கூறியிருந்த 
தீர்க்கதரிசனம்‌ ஒன்றின்‌ நிறைவேற்றமாகும்‌ என்று அவர்‌ 
களுக்குக்‌ கூறப்பட்டிருந்தால்‌, அவர்கள்‌ திகைப்படைந்திருப்‌ 
பார்கள்‌: 


மனுஷரைக்‌ குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்‌, அவர்கள்‌ 
உங்களை ஆலோசனைச்‌ சங்கங்களுக்கு ஒப்புக்‌ கொடுத்து, 
குங்கள்‌ ஜெப ஆலயங்களில்‌ உங்களை வாரினால்‌ 
அடிப்பார்கள்‌. அவர்களுக்கும்‌ புறஜாதியாருக்கும்‌ 
சாட்சியாக என்னிமித்தம்‌ அதிபதிகளுக்கு முன்பாகவும்‌, 
ராஜாக்களுக்கு முன்பாகவும்‌ கொண்டுபோகப்படுவிர்கள்‌ 
(மத்‌. 10:17, 18). 





பவுல்‌ (பேலிக்ஸ்‌ மற்றும்‌ பெஸ்து ஆகிய) அதிபதிகளுக்கு முன்‌ 
நின்று பேசியிருந்தார்‌; இப்பொழுது தேவன்‌ அவரை ஒரு 
அரசர்‌ முன்‌ நின்று பேசும்படியான அமைப்பைச்‌ செய்து 
கொண்டிருந்தார்‌. 

அகிரிப்பா மற்றும்‌ பெர்னீக்கேயாளின்‌ குடும்பப்‌ 
பெயருக்காகவும்‌” யூதேயாவின்‌ மார்க்க வாழ்வில்‌ அரசரது 
பங்கிற்காகவும்‌*£ பெஸ்து அவர்களை இதமாக வாழ்த்தியிருப்‌ 
பார்‌ என்பது உறுதியானதாகும்‌. சில நாட்கள்‌ கடந்த போது, 
தேசாதிபதி அகிரிப்பாவை அறிந்து கொண்ட நிலையில்‌, அந்த 
இளம்‌ அரசரின்‌ வருகை தமக்குப்‌ பயனுள்ளதாய்‌ இருக்கும்‌ 
என்று நினைத்தார்‌. ஒருவேளை அகிரிப்பா அவருக்கு, அரண்‌ 
மனையில்‌ சிறை வைக்கப்பட்டிருந்த கூடாரம்‌ செய்பவரான 
ஒரு சிறிய யூதரைப்‌ பற்றிய புதிரான விஷயம்‌ குறித்த 
உள்ளுணர்வைக்‌ கொடுத்திருக்க வேண்டும்‌. துருசில்லாளைப்‌ 
போலவே (24:24), அகிரிப்பாவும்‌ கூட யூத அரசியான மரியம்‌ 





205 


என்பவளின்‌ வழித்‌ தோன்றலாகவே இருந்தார்‌, அவரும்‌ ஒரு 
யூதர்‌ என்றே கருதப்பட்டார்‌. யூத விஷயங்களைப்‌ பொறுத்த 
மட்டில்‌ அவர்‌ ரோமாபுரியின்‌ குடிநிலை வல்லுநராக இருந்தார்‌ 
(26:3, 27ஐக்‌ காணவும்‌). இவ்விதமாக, அகிரிப்பாவும்‌ பொர்னீக்‌ 
கேயாளும்‌ “அங்கே அநேக நாள்‌ சஞ்சரித்திருக்கையில்‌, பெஸ்து 
பவுலின்‌ சங்கதியை ராஜாவுக்கு விவரித்து ...” (25:14 அ.” 


ரோமானியக்‌ காட்சிக்‌ கோணம்‌ (வ. 14-27) 

பெஸ்துவின்‌ விபரக்‌ கூற்றானது, இவ்வழக்கை நாம்‌ ஒரு 
ரோமானியக்‌ காட்சிக்‌ கோணத்தில்‌ காண குறிப்பாக யூதம்‌ 
மற்றும்‌ கிறிஸ்தவம்‌ பற்றி அறிந்திராத ஒருவரின்‌ காட்சிக்‌ 
கோணத்தில்‌ காண அனுமதிக்கின்றது. பேசுபவரைச்‌ சிறந்த 
நிலையில்‌ இருத்திக்‌ காட்ட, உண்மைகள்‌ எவ்விதம்‌ பெருக்கிக்‌ 
கூறப்படலாம்‌ என்பதற்கு அவரது வார்த்தைகளானவை ஒரு 
பாடமாக உள்ளன.” 


பேலிக்ஸ்‌ காவலில்‌ வைத்துப்போன ஒரு மனுஷன்‌ 
இருக்கிறான்‌. நான்‌ எருசலேமில்‌ இருந்தபோது, பிரதான 
ஆசாரியர்களும்‌ யூதருடைய மூப்பர்களும்‌ அவனைக்‌ 
குறித்து என்னிடத்தில்‌ பிராது பண்ணி, அவனுக்கு 
விரோதமாகத்‌ தீர்ப்பு செய்ய வேண்டுமென்று கேட்டுக்‌ 
கொண்டார்கள்‌. அவர்களுக்கு நான்‌ பிரதியுத்தரமாக: 
குற்றஞ்சாட்டப்பட்ட மனுஷன்‌ குற்றஞ்சாட்டினவர்‌ 
களுக்கு முகமுகமாய்‌ நின்று, சாட்டின குற்றத்துக்குத்‌ 
தனக்காக எதிருத்தரவு சொல்ல அவனுக்கு இடங்கிடைக்‌ 
கிறதற்கு முன்னே, குற்றஞ்சாட்டினவர்கள்‌ பட்சமாய்‌ 
அவனை மரணத்துக்கு ஒப்புக்‌ கொடுக்கிறது ரோமருக்கு 
வழக்கமல்ல என்றேன்‌. ஆகையால்‌ அவர்கள்‌ இங்கே கூடி 
வந்தபோது, நான்‌ எவ்வளவும்‌ தாமதம்‌ பண்ணாமல்‌, 
மறுநாள்‌ நியாயாசனத்தில்‌ உட்கார்ந்து, அந்த மனு 
ஷனைக்‌ கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன்‌. 
அப்பொழுது குற்றஞ்சாட்டினவர்கள்‌ வந்து நின்று, நான்‌ 
நினைத்திருந்த” குற்றங்களில்‌ ஒன்றையும்‌ அவன்மேல்‌ 
சுமத்தாமல்‌, தங்களுடைய? மார்க்கத்தைக்‌'' குறித்தும்‌, 
மரித்துப்‌ போன இயேசு என்னும்‌ ஒருவன்‌ உயிரோடிருக்‌ 
கிறானென்று பவுல்‌ சாதித்ததைக்‌ குறித்தும்‌ சில தர்க்க 
விஷயங்களை அவன்‌ பேரில்‌ விரோதமாய்ச்‌ 
சொன்னார்கள்‌ (வ. 14ஆ-19). 








206 


பெஸ்துவின்‌ அறியாமையைக்‌ குறித்து அகிரிப்பா 
புன்முறுவல்‌ செய்திருக்க வேண்டும்‌. இருப்பினும்‌, பெஸ்து 
குழப்பமடைந்திருந்தாலும்‌ இரண்டு உண்மைகளைப்‌ பகுத்‌ 
குறிந்திருந்தார்‌: முதலாவது, அவ்விஷயம்‌ மார்க்கரீதியானது 
தானே தவிர, அரசியல்‌ ரீதியானதல்ல. கல்லியோன்‌ யூதரிடத்‌ 
இல்‌ கூறியிருந்தபடியாகவே “இது சொற்களும்‌, நாமங்களும்‌, 
[அவர்கள்‌] வேதத்துக்கும்‌ அடுத்த தர்க்கமாக” இருந்தது 
(18:1௮). பெஸ்து, “ஒரு மார்க்கம்‌ என்பது இன்னொரு 
மார்க்கத்தைப்‌ போன்றே நல்லதாகும்‌” என்ற சுலோகத்தை 
(“அவைகளில்‌ எதுவும்‌ அதிகம்‌ பயனுடையதல்ல” என்ற கூடுதல்‌ 
வார்த்தைகளுடன்‌) ஏற்கனவே தயாராக வைத்திருப்பார்‌. 
பொது அலுவலகத்தில்‌ உள்ள மற்ற பலரைப்‌ போலவே, 
தேசாதிபதியும்‌ கூட, மார்க்க விஷயங்களை அறியாதவராயும்‌, 
அவ்வழியிலேயே நிலைத்திருப்பகென்று தீர்மானித்தவராகவும்‌ 
இருந்தார்‌. 

இருப்பினும்‌, இயேசு என்ற பெயருடைய ஒருவர்‌ உயிரு 
டன்‌ இருந்தாரா இல்லையா என்பதே இந்த முரண்பாட்டின்‌ 
மையமாகும்‌ என்பதையும்‌ பெஸ்து உணர்ந்திருந்தார்‌. இந்த 
வாக்குவாதத்தின்‌ அடிப்படை நிலை பற்றிய பெஸ்துவின்‌ 
கணிப்பை நான்‌ வாசிக்கையில்‌, அதைப்பற்றி என்‌ மனதில்‌ ஒரு 
ஆழ்பதியும்‌, சோர்வும்‌ உண்டாகின்றது. “இயேசு உயிருடன்‌ 
இருக்கிறாரா? அல்லது மரித்து விட்டாரா?” என்ற கேள்வியின்‌ 
சிறப்புத்‌ தன்மையைப்‌ புரிந்து கொள்ளுமளவுக்கு தேசாதிபதி 
புத்திக்‌ கூர்மையுள்ளவராய்‌ இருந்தது என்‌ மனதில்‌ ஆழப்பதிந்‌ 
துள்ளது: கிறிஸ்தவர்களென்று, அதிலும்‌ பிரசங்கியார்‌ 
களென்றும்‌ தங்களை உரிமைகோரிக்‌ கொள்கிறவர்களில்‌ 
பலரும்‌ கூட உயிர்த்தெழுதலைத்‌ திறவுகோல்‌ விஷயம்‌ என்று 
நினைப்பதில்லை.” 

அதே வேளையில்‌, இந்த விஷயத்தை “.. மரித்துப்‌ போன 
இயேசு என்னும்‌ ஒருவன்‌ உயிரோடிருக்கிறானென்று பவுல்‌ 
சாதித்தகைக்‌ குறித்தும்‌ சில தர்க்க விஷயங்கள்‌” என்று பெஸ்து 
விலக்கித்‌ தள்ளிய அக்கறையற்ற (ஏறக்குறைய விளையாட்டுத்‌ 
தனமான) வழியைக்‌ குறித்து நான்‌ சோர்வடைகின்றேன்‌. 
இவ்விதமாக, “ரோம நியாயாதிபதியொருவர்‌ கிறிஸ்தவ 
மார்க்கத்தின்‌ மிகவும்‌ மகிமைக்குரிய சத்தியத்தைப்‌ பேச 
முடிந்தது.” மண்புழுவொன்று வைரத்தைக்‌ குறித்தோ அல்லது 








207 


பன்றியொன்று நட்சத்திரங்களைக்‌ குறித்தோ காட்டுகின்ற 
பாராட்டைத்தான்‌ தேசாதிபதி உயிர்த்தெழுதலைப்‌ பற்றிக்‌ 
காண்பித்தார்‌. ஆர்வமுள்ள சிந்தையும்‌, திறந்த இருதயமும்‌ 
இல்லாததால்‌ பெஸ்து எவ்வளவு தவறவிட்டவராய்‌ இருந்தார்‌! 

தொடர்ந்து நாம்‌ அவர்‌, “பவுலின்‌ சங்கதியை ராஜாவுக்கு 
விவரித்ததை” கவனிப்போம்‌: “இப்படிப்பட்ட தர்க்க விஷயங்‌ 
களைக்‌ குறித்து எனக்குச்‌ சந்தேகமிகுந்தபடியினால்‌: நீ 
எருசலேமுக்குப்‌ போய்‌, அங்கே இவைகளைக்‌ குறித்து நியாயம்‌ 
விசாரிக்கப்பட உனக்குச்‌ சம்மதியா என்று கேட்டேன்‌” (25:20). 
(தமது நோக்கம்‌ யூதர்களுக்குத்‌ தயவு செய்வதே [வ. 9] 
என்பதைப்‌ பெஸ்து குறிப்பிடாது விட்டு விட்டார்‌.) “அதற்குப்‌ 
பவுல்‌, தான்‌ இராயருக்கு முன்பாக நியாயம்‌ விசாரிக்கப்படும்‌ 
படிக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டுமென்று!” அபயமிட்ட 
போது, நான்‌ அவனை இராயனிடத்திற்கு அனுப்புமளவும்‌ 
காவல்‌ பண்ணும்படி கட்டளையிட்டேன்‌ என்றான்‌” (வ. 21). 

“சந்தேகமிகுந்தபடியால்‌” என்ற சொற்றொடரானது 
பெஸ்துவின்‌ மனநிலையைப்‌ பொதுவாக விளக்குவதற்குப்‌ 
பயன்பட்டிருக்கக்‌ கூடும்‌ (வ. 26, 27ஐக்‌ காணவும்‌). அந்த இளம்‌ 
அரசர்‌ தமக்கு கருத்து எதுவும்‌ தர முடியும்‌ என்று அவர்‌ 
நம்பியிருந்தார்‌. 











குறிப்பிடத்தக்க வேண்டுகோள்‌ (வ. 22, 25-22) 

பவுலைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடப்பட்டதினால்‌ அகிரிப்பாவின்‌ 
ஆர்வமானது எழுப்பப்பட்டிருக்க வேண்டும்‌. இயேசுவைப்‌ 
பின்பற்றியவர்கள்‌ பெஸ்துவினால்‌ அறியப்படாதிருந்தாலும்‌, 
அகிரிப்பாவினால்‌ அறியப்பட்டிருந்தார்கள்‌. ஏரோதுவின்‌ 
கொடூரமான வரலாறானது கிறிஸ்தவம்‌ பரவுதல்‌ பற்றிய 
ஆசீர்வாதமான வரலாற்றுடன்‌ இணங்கத்தகாத வகையில்‌ 
பிணைந்திருந்தது. அகிரிப்பா பலஸ்தீனத்தில்‌ வாழ்ந்திருந்ததால்‌ 
கிறிஸ்தவத்திற்காக வாதாடியவர்களில்‌ மிகச்‌ சிறந்தவரென்று 
அறியப்பட்டிருந்த இந்த “கொள்கை துறந்த யூதரைப்‌” பற்றிக்‌ 
கேள்விப்பட்டிருப்பார்‌ (26:26ஐக்‌ காணவும்‌). பவுல்‌ பிரசங்கித்‌ 
ததைக்‌ கேட்பதற்கு இந்த அரசர்‌ ஒருபொழுதும்‌ ஜெப ஆலயத்‌ 
திற்கு சென்றிருக்க மாட்டார்‌, ஆனால்‌ அவர்‌ எதிர்த்து நிற்க 
முடியாத வாய்ப்பாக முதல்‌ தகவல்‌ பெறுதலை அவர்‌ இங்கு 
வாய்ப்பாகப்‌ பெற்றிருந்தார்‌. “அப்பொழுது அகிரிப்பா 


208 


பெஸ்துவை நோக்கி: அந்த மனுஷன்‌ சொல்லுகிறதை நானும்‌ 
கேட்க மனதாயிருக்கிறேன்‌” என்றான்‌” (25:22௮). பவுல்‌ 
கூறுவதைக்‌ கேட்க விரும்பியதற்கு அகிரிப்பாவிடம்‌ அநேக 
தூண்டுதல்கள்‌ இருந்திருக்கலாம்‌ - அறிந்து கொள்ளும்‌ ஆர்வம்‌, 
நாட்டைப்‌ பார்க்க வந்த பணியின்‌ மனச்‌ சோர்வை அகற்றுதல்‌ 
முதலியன - ஆனால்‌ அவரது இருதயத்தின்‌ ஒரு சிறு மூலையில்‌ 
இயேசுவைப்‌ பற்றி அறியும்‌ ஆர்வம்‌ நிலை கொண்டிருக்க 
வேண்டும்‌. 

அகிரிப்பாவின்‌ வேண்டுகோளை நிறைவேற்ற பெஸ்து 
மகிழ்வுடன்‌ இருந்தார்‌. அதை நிறைவேற்றி வைப்பதன்‌ மூலம்‌ 
அவர்‌ (பெஸ்து) தம்‌ சொந்த திட்டத்தில்‌ பல விஷயங்களைச்‌ 
சாதித்துக்‌ கொள்ள முடியும்‌: (1) தமது விருந்தினர்களுக்கு 
மதிப்பளித்தல்‌. (2) அவர்களுக்கு இன்னொரு நாள்‌ பொழுது 
போக்குத்‌ தருதல்‌ (ஒவ்வொரு நாளும்‌ ஒரு புதுமையான 
காரியத்தைத்‌ தருவது என்பது மிகக்‌ கடினமானதாயிருந்தது). 
(3) தம்மையே பாதுகாத்துக்‌ கொள்ளுதல்‌ (ரோமாபுரியினால்‌ 
தொந்தரவு எதுவும்‌ ஏற்பட்டால்‌, பவுலின்‌ விஷயத்தில்‌ நீதியைச்‌ 
செலுத்த அவரால்‌ முடிந்த அளவு சிறந்த முறையில்‌ 
செயலாற்றினார்‌ என்று சாட்சியளிக்க நன்கறியப்பட்ட வரான 
ஒரு சாட்சியை அவர்‌ பெற்றிருந்தார்‌). 

மிக முக்கியமாக, தேசாதிபதி ரோமாபுரிக்குத்‌ தமது 
அறிக்கையை எழுதுவதற்கு உதவி பெறலாம்‌ என்று நம்பிக்கை 
யாய்‌ இருந்தார்‌.” உண்மையில்‌ பெஸ்து என்ன எழுதுவது என்ற 
கருத்து எதுவும்‌ கொண்டிருக்கவில்லை. பிற்பாடு அவர்‌ 
அகிரிப்பா மற்றும்‌ இருந்த தம்முடைய விருந்தினர்களிடத்தில்‌ 
பின்வருமாறு ஒப்புக்‌ கொண்டார்‌: 





இவன்தானே இராயனுக்கு அபயமிட்டபடியினாலும்‌, 
அவரிடத்தில்‌ இவனை அனுப்பும்படி தீர்மானம்‌ 
பண்ணினேன்‌. இவனைக்‌ குறித்து ஆண்டவனுக்கு 
எழுதுகிறதற்கு நிச்சயப்பட்ட காரியமொன்றும்‌ எனக்கு 
விளங்கவில்லை. காவல்‌ பண்ணப்பட்ட ஒருவன்‌ செய்த 
குற்றங்களை எடுத்துக்காட்டாமல்‌ அனுப்புகிறது புத்தி 
யீனமான காரியமென்று எனக்குத்‌ தோன்றுகிறபடி 
யினாலே, இவனை விசாரித்துக்‌ கேட்ட பின்பு 
எழுதத்தக்க விசேஷம்‌ ஏதாகிலும்‌ எனக்கு விளங்கும்படி, 
இவனை உங்களுக்கு முன்பாகவும்‌, விசேஷமாய்‌ 


209 


அகிரிப்பா ராஜாவே, உமக்கு முன்பாகவும்‌ கொண்டு 
வந்தேன்‌ என்றான்‌ (வ. 25:25ஆ-27). 


எழுதுவதற்குப்‌ பெஸ்துவிடம்‌ ஒரு விஷயமும்‌ இல்லை 
என்பது பிரச்சனையாய்‌ இராமல்‌ அவர்‌ எழுதுவது ரோமா 
புரியில்‌ மதியுள்ளதாய்க்‌ கருதப்பட வேண்டுமே என்பதுதான்‌ 
பிரச்சனையாயிருந்தது. அவர்‌ ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளைக்‌ 
கொண்டிருந்தார்‌. அவர்‌ பேரரசர்‌ ஆர்வம்‌ காட்டாத வகையி 
லான குற்றச்சாட்டுகளைக்‌ கொண்டிருந்தார்‌. ஆகையால்‌ அவர்‌ 


அகிரிப்பாவிடம்‌ விரைவாக, “.. நாளைக்கு நீர்‌ கேட்கலாம்‌” 


(வ. 2.2) என்று உறுதி கூறினார்‌. 





அரச சபைக்கூட்டம்‌ (வ. 23) 
வசனம்‌ 23ல்‌ பின்வருமாறு கூறப்படுகின்றது: 


மறுநாளிலே அகிரிப்பாவும்‌ பெர்னீக்கேயாளும்‌ 
மிகுந்த ஆடம்பரத்துடனே'” சேனாபதிகளோடும்‌ 
பட்டணத்துப்‌ பிரதான மனுஷரோடுங்‌ கூட நியாய 
ஸ்தலத்தில்‌ பிரவேசித்தார்கள்‌. உடனே பெஸ்துவினு 
டைய கட்டளையின்படி பவுல்‌ கொண்டு வரப்பட்டான்‌. 





இக்காட்சியை உங்கள்‌ மனதில்‌ சித்தரித்துக்‌ கொள்ளுங்கள்‌: 
நியாயஸ்தலம்‌ என்ற அவ்விடமானது பெரிய ஏரோதினால்‌ 
கட்டப்பட்ட ஆடம்பரமான ஒரு பெரிய கூடமாய்‌ இருந்‌ 
திருக்க வேண்டும்‌. “கனத்த திரைச்‌ சீலைகள்‌ ... சுவர்களை 
அலங்கரிக்க, சலவைக்கல்‌ தூண்கள்‌ அழகுறக்‌ கவிந்திருந்த 
கூரையைக்‌ தொடும்படியாக மேலோங்கியிருந்தன.””” அந்த 
அறையானது கொடிகளாலும்‌ கோரணங்களாலும்‌ அலங்கரிக்‌ 
கப்பட்டிருந்தது மற்றும்‌ அலங்காரமான ஆடம்பர உடைகள்‌ 
அணிந்திருந்த மக்களால்‌ நிரம்பியிருந்தது."” சுற்றிலும்‌ இருந்த 
சுவர்களை ஒட்டி, “ரோமாபுரியின்‌ உயர்ந்த சேனைகளைச்‌ 
சோர்ந்த சடங்காச்சாரக்‌ காவல்‌ படையின்‌ வீரர்கள்‌ குழுவானது 
நின்று கொண்டிருந்தது.” 

எக்காள சத்தத்துடன்‌ நளினமான அணிவகுப்பானது 
அந்தக்‌ கூட்டத்தினுள்‌ வந்து குவிந்தது. முதலாவதாக 
அப்பகுதியில்‌ புகழ்‌ வாய்ந்த மனிதர்கள்‌ - குடிமை மற்றும்‌ 











210 


வியாபாரத்‌ தலைவர்கள்‌ - வந்தார்கள்‌, அவர்களுடன்‌ 
ரோமாபுரியின்‌ வல்லமை வாய்ந்த படைத்‌ தலைவர்கள்‌ ஐந்து 
பேர்‌ வந்தார்கள்‌.” எக்காளங்கள்‌ இருமுறை ஒலித்த பிறகு, 
பெஸ்து தம்முடைய புகழ்மிக்க விருந்தினர்களை வரவேற்றார்‌. 
அகிரிப்பாவும்‌ பொனீக்கேயாளும்‌ ஆடம்பரமான உடைகள்‌ 
உடுத்தியிருந்தார்கள்‌. அவர்களின்‌ பின்புறத்தில்‌ இரத்தாம்பர 
உடைகள்‌ அணிந்து, தலைகளில்‌ தங்க கிரீடங்கள்‌ சூடியிருந் 
தார்கள்‌. பொனீக்கேயாளின்‌ தலைமுடி மற்றும்‌ மணிக்கட்டில்‌ 
அணிந்திருந்த மின்னலடிக்கும்‌ ஆபரணங்களினால்‌ அவளது 
அழகு கூடியிருந்தது. அதற்குச்‌ சற்றும்‌ குறைவற்ற வகையில்‌ 
பெஸ்து தேசாதிபதிக்குரிய தமது செவ்விய உடையில்‌ 
இருந்தார்‌. இவ்வுடையை அவர்‌ நாட்டின்‌ முக்கிய நிகழ்ச்சி 
களின்போது அணிவது வழக்கமாகும்‌. அது மின்னுகின்ற, 
பகட்டான, உலக மகுமைக்குரிய ஆடையாய்‌ இருந்தது.” 
பெஸ்து கட்டளை கொடுக்க, “பவுல்‌ கொண்டு வரப்‌ 
பட்டார்‌.” வேறுபாடானது திகைப்புக்குரியதாயிருந்தது. 
கவர்ச்சியான அக்கூட்டத்தின்‌ முன்பாக அப்போஸ்தலர்‌ தமது 
மங்கிய சிறை உடையுடனும்‌, நகருகையில்‌ ஒலியெழுப்பும்‌ 
விலங்குகள்‌ பூட்டிய கைகளுடனும்‌ நின்றார்‌ (26:29). அவார்‌ 
பரிதாபத்திற்குரிய ஒரு உயிரினம்‌ போல்‌ தோன்றினார்‌: அவரது 
உடலில்‌ பல தழும்புகள்‌ இருந்தன, அவரது உடலானது பல 
பத்து ஆண்டுகளின்‌ உபாதைகளினால்‌ மற்றும்‌ தவறாக நடத்தப்‌ 
பட்டிருந்ததால்‌ வளைந்து காணப்பட்டது. அதாவது அவரது 
கண்களில்‌ உற்றுப்‌ பார்க்கும்‌ வரையிலும்‌ ஒருவர்‌ அவர்மீது 
பரிதாபமுள்ளவராகவே இருப்பார்‌ - அவரது கண்களோ 
உள்ளார்ந்த சுவாலையினால்‌ ஒளிர்ந்து கொண்டிருந்தன. 
அந்த அப்போஸ்தலருக்காக வருத்தப்பட வேண்டாம்‌. 
கம்பீரமான பார்வையாளர்கள்‌ அல்ல, இவரே காட்சியில்‌ 
அதிக்கம்‌ செலுத்தினார்‌. அவர்களுடைய பெயரல்ல, இவரு 
டைய பெயரே அவ்வீட்டாருடைய வார்த்தையாயிற்று. 
அவர்களல்ல, இவரே அந்நிகழ்ச்சியின்‌ மிக முக்கியமான 
மனிதராக (VIP யாக) இருந்தார்‌. “அவர்களது வாழ்வானது 
பவுல்‌ என்ற பெயருடைய சிறைக்‌ கைதியின்‌ வாழ்வில்‌ 








குறுக்கிட்டதாலேயே நாம்‌ அவர்களைப்‌ பற்றிக்‌ கேள்விப்பட்டி 
ருக்கின்றோம்‌ என்று அறிந்தால்‌ அவர்கள்‌ திகைப்படைய 
மாட்டார்களா?” என்று யாரோ ஒருவர்‌ கூறியிருக்கின்றார்‌. 


211 


பணக்காரர்கள்‌ மற்றும்‌ புகழ்‌ மிக்கவார்களின்‌ வாழ்க்கை 
முறைகள்‌ பற்றி ஒருபொழுதும்‌ பொறாமை கொள்ள 
வேண்டாம்‌. (மாற்‌. 10:42-44ஐக்‌ காணவும்‌.) வெளிக்காட்டா 
னது விரைவில்‌ கடந்து செல்கின்றது; “மாம்சத்தின்‌ இச்சையும்‌, 
கண்களின்‌ இச்சையும்‌, ஜீவனத்தின்‌ பெருமையும்‌ கடந்து 
செல்லுகின்றன. ” இதற்கு மாறாக, “தேவனுடைய சித்தத்தின்‌ 
படி செய்கிறவரோ என்றென்றைக்கும்‌ பிழைத்திருக்கின்றார்‌” 
(1 யோவா. 2:16, 17). 

எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தில்‌ உள்ளபடி, பவுல்‌, 
“கார்த்தர்‌ எனக்குச்‌ சகாயர்‌, நான்‌ பயப்படேன்‌, மனுஷன்‌ 
எனக்கு என்ன செய்வான்‌” என்று “தைரியம்‌ கொண்டு” கூறி 
யிருக்க முடியும்‌ (எபி. 13:6). அந்த அப்போஸ்கலரை அவ்வளவு 
தைரியமாய்‌ இருக்கச்‌ செய்தது எது? அவர்‌ தமஸ்குவுக்குச்‌ 
செல்லும்‌ சாலையில்‌ கர்த்தரைச்‌ சந்தித்தார்‌; அவர்‌ கர்த்தரி 
டத்திலிருந்து கட்டளை பெற்றிருந்தார்‌; அவர்‌ தமது வாழ்வைக்‌ 
கர்த்தருக்கு ஒப்புவித்திருந்தார்‌. இவ்விதமாக அவர்‌ எந்த ஒரு 
விஷயத்தையும்‌ எந்த ஒரு நபரையும்‌ தைரியமாய்‌ எதிர்கொள்ள 
முடிந்தது. 

அடுத்த பாடத்தில்‌ நாம்‌, அந்தக்‌ கூடத்தில்‌ இருந்த 
பார்வையாளர்களின்‌ நாடகம்‌ போன்ற காட்சிக்கு மறுபடியும்‌ 
திரும்புவோம்‌. முதலாவது, பவுலின்‌ வாழ்க்கையில்‌ உயிர்த்‌ 
தெழுதலின்‌ வல்லமையை வலியுறுத்த நாம்‌ விரும்புகின்றோம்‌. 


தைரியமான அப்போஸ்தலர்‌ 

நாம்‌ படிக்கும்‌ இவ்வரலாறு நடந்த வேளையில்‌ பவுல்‌ எதை 
எதிர்நோக்க வேண்டியிருந்தது என்பதை நாம்‌ மறுகண்ணோட்‌ 
டமிடுவதில்‌ தொடங்குவோம்‌. அவரது விசாரணைகள்‌ ஏழு 
தலைப்புகளின்‌ கீழ்‌ சுருக்கி உரைக்கப்பட முடியும்‌:” (1) தகுதி 
யற்ற சிறைவாசம்‌: பவுல்‌ விடுதலை செய்யப்பட்டிருக்க 
வேண்டும்‌, ஆனால்‌ அவர்‌ சிறையில்‌ இருந்தார்‌. (2) விளக்கமற்ற 
துமமகத.ம்‌ “இரண்டு வருஷம்‌ சென்ற பிறகு ...” என்று நாம்‌ 
வாசிக்கின்றோம்‌. 24:27ல்‌ உள்ள இவ்வார்த்தைகளைப்‌ படிப்ப 
குற்கு ஓரிரு வினாடிகளே ஆகின்றது, ஆனால்‌ வாழ்வதற்கு 
இருபத்து நான்கு மாதங்கள்‌ ஆயின. பவுல்‌ ரோமாபுரிக்குச்‌ 
செல்வார்‌ என்று இயேசு வாக்குத்தத்தம்‌ செய்திருந்தார்‌ (23:11) 


212 


ஆனால்‌ இரண்டு வருஷம்‌ தாமதமாகும்‌ என்பதைக்‌ குறிப்பிட 
வில்லை. (3) கடுமை குறைவற்ற தாக்குதல்‌: இரண்டாண்டு 
காத்திருந்த காலமானது யூதர்களின்‌ வெறுப்புணர்வை 
மென்மையாக்கவில்லை. தொடர்ந்து அவர்கள்‌ பவுலைக்‌ 
கொல்லுவதில்‌ விருப்பமாகவே இருந்தார்கள்‌. (4) உண்மை 
யற்ற குற்றச்சாட்டுகள்‌: பவுலுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள்‌ 
கற்பனையானவைகளாகவோ அல்லது சரியற்றவைகளாகவோ 
இருந்தன. (5) பண்பற்ற தன்னல பயன்பாடுகள்‌: பேலிக்ஸ்‌ 
முதலில்‌ இலஞ்சம்‌ வாங்கப்‌ பவுலைப்‌ பயன்படுத்த முயன்றார்‌; 
பிறகு அவர்‌ யூதர்களைச்‌ சமாதானப்படுத்தப்‌ பவுலைப்‌ 
பயன்படுத்த முயன்றார்‌. பெஸ்துவும்‌ கூட யூதர்களின்‌ 
நல்லெண்ணத்தைப்‌ பெறுவதற்காக பவுலைப்‌ பயன்படுத்த 
முயன்றார்‌. (6) தகுதியற்ற நியாதிபதிகள்‌: சனதெரீன்‌ 
சங்கத்தார்‌, பேலிக்ஸ்‌, பெஸ்து மற்றும்‌ அகிரிப்பா ஆகியோரைக்‌ 
காட்டிலும்‌ அதிகமான வெறுப்பூட்டக்‌ கூடியவர்களைக்‌ 
கற்பனை செய்வது கடினமாயிருக்கும்‌; இருப்பினும்‌ இவர்கள்‌ 
தான்‌ அவரை நியாயந்தீர்க்க வேண்டுமென நினைத்துக்‌ 
கொண்டார்கள்‌. (7) நிச்சயமற்ற எதிர்காலம்‌: “செசரியாவை 
விட்டே வெளியேற முடியாமல்‌ இருக்கும்போது, நான்‌ 
ரோமாபுரி சென்று பிரசங்கிப்பது எப்படி” என்று பவுல்‌ 
ஆச்சரியப்பட்டிருக்க வேண்டும்‌. அவர்‌ இராயருக்கு அபய 
மிட்ட பிறகும்‌ கூட பேரரசருக்கு முன்பாகத்‌ தாம்‌ விசாரிக்கப்‌ 
படுவது பற்றி நிச்சயமற்றவராகவே இருந்தார்‌. 








அவருடைய தைரியம்‌ 

ஏற்றதாயிருந்திராத இந்த விசாரணைகள்‌ யாவற்றிலும்‌ 
பவுலைத்‌ தாங்கி நிறுத்தியது எது? அவருடைய விசுவாசமே 
யாகும்‌. “பொல்லாங்கன்‌ எய்யும்‌ அக்கினியாஸ்திரங்களை 
யெல்லாம்‌ அவித்துப்‌ போடத்‌ தக்கதான” விசுவாசம்‌ என்பதே 
அவரது “கேடகமாய்‌” இருந்தது (எபே. 6:16). அவர்‌ தமது 
தேவன்மேல்‌ விசுவாசம்‌ கொண்டிருந்தார்‌. கடைசியில்‌ அவர்‌ 
அகிரிப்பா அரசரின்‌ முன்பாக நின்ற பொழுது, “ஆனாலும்‌ தேவ 
அநுக்கிரகம்‌ பெற்று, நான்‌ இந்நாள்‌ வரைக்கும்‌ சிறியோருக்கும்‌ 
பெரியோருக்கும்‌ சாட்சி கூறி வருகிறேன்‌” (அப்‌. 26:22௮) என்று 
கூறினார்‌. பவுல்‌, “தேவன்‌ நம்முடைய பட்சத்தில்‌ இருந்தால்‌ 
நமக்கு விரோதமாயிருப்பவன்‌ யார்‌?” (ரோமர்‌ 8:31; CV) என்று 





213 


எழுதினார்‌. அவர்‌ ஒரு நாளில்‌ ரோமாபுரியில்‌ பிரசங்கிப்பார்‌ 
என்ற இயேசுவின்‌ வாக்குத்தத்தத்தின்‌ மீது விசுவாசமுள்ளவராய்‌ 
இருந்தார்‌ (அப்‌. 23:11). இருப்பினும்‌ ஒரு சிறப்பான வழியில்‌, 
அவர்‌ உயிர்த்தெழுதலில்‌ கொண்டிருந்த விசுவாசமே அவர்‌ 
செயல்படுவதற்குத்‌ தைரியத்தைக்‌ கொடுத்தது என்று நான்‌ 
ஆலோசனை கூறுவேன்‌. அவர்‌ தமது இடர்ப்பாடுகளுக்கான 
காரணத்தை அவர்‌ புரிந்து கொள்ளாமல்‌ இருக்கலாம்‌, ஆனால்‌ 
அவர்‌ பின்வருவதைப்‌ புரிந்து கொண்டார்‌: அவரது மீட்பர்‌ 
உயிருள்ளவராக, செயல்படுபவராக, கட்டுப்படுத்துபவராக 
இருந்தார்‌! அவருக்கு (பவுலுக்கு) என்ன நடந்தாலும்‌ - இராயரின்‌ 
கைகளில்‌ அவர்‌ கடைசியில்‌ இறக்க நேர்ந்தாலும்‌ - எல்லாம்‌ 
சரியாகும்‌; உயிர்த்தெழுதல்‌ அதை உத்தரவாதப்‌ படுத்துகின்றது! 
அவர்‌ கொரிந்தியருக்கு எழுதியபடியாக, 








கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்தெழுந்து, நித்திரை 
யடைந்தவர்களில்‌ முதற்பலனானார்‌ (1 கொரி. 15:20). 


நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே 
நமக்கு ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌ 
(1 கொரி. 15:57). 


நம்முடைய தைரியம்‌ 

பவுலினுடைய துன்பங்களை நான்‌ அட்டவணைப்‌ 
படுத்தியபோது, உங்களில்‌ பலர்‌ உங்களுடையவைகளை 
அவற்றுடன்‌ தொடர்பு படுத்தியிருக்க முடியும்‌. உங்களில்‌ சிலர்‌ 
உங்கள்‌ சொந்தமானகதகல்லாக தவறுகளின்‌ மூலம்‌ கட்டுப்‌ 
படுத்தப்பட்டிருக்கலாம்‌. ஒருவேளை, ஒரு உடல்‌ ஊனத்தி 
னால்‌ அல்லது வேலை ஒன்றின்‌ தடையினால்‌ முன்னேற்றத்‌ 
திற்கான நம்பிக்கையற்ற நிலையில்‌ நீங்கள்‌ கட்டுப்படுத்தப்‌ 
பட்டிருக்கலாம்‌. விளக்கப்படுத்தப்பட முடியாத தாமதங்‌ 
களினால்‌ சிலர்‌ அமைதியில்லாது ஆகி விடுகின்றார்கள்‌. உங்கள்‌ 
வாழ்வில்‌ நீங்கள்‌ சில நேர்மறையான முன்னேற்றங்களுக்காகக்‌ 
காத்திருந்திருப்பிர்கள்‌ - அது ஒரு பொழுதுமே வராததாகக்‌ 
காணப்படுகின்றது. சிலர்‌ கடுமை தணியாத தாக்குதலுக்கு 
உட்படுகின்றார்கள்‌. விரோதி ஒருவரைச்‌ சாந்தப்படுத்த 
உங்களால்‌ முடிந்த எல்லாவற்றையும்‌ நீங்கள்‌ செய்துவிட்டீர்‌ 
கள்‌, ஆனால்‌ அவர்‌ ஒப்புரவாகுவதில்லை என்று தீர்மானமாக 











214 


இருக்கின்றார்‌. சிலர்‌ உண்மையற்ற குற்றச்சாட்டுகளுக்குப்‌ 
பலியானவர்களாய்‌ இருக்கின்றார்கள்‌. உங்கள்‌ பெயரை 
சுத்தப்படுத்துவதற்கான உங்கள்‌ முயற்சிகள்‌ யாவும்‌ தீர்ந்து 
போய்‌ விட்டன. அவைகளில்‌ சில தவறான பயன்பாட்டுக்கு 
இலக்காகி விட்டன. மற்றவர்களால்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளப்‌ 
படுவது என்றால்‌ என்ன என்பதை நீங்கள்‌ அறிந்திருக்கின்றீர்‌ 
கள்‌; உங்கள்‌ நண்பர்‌, முதலாளி அல்லது துணைவர்‌ ஒருவரால்‌ 
நீங்கள்‌ தவறாகப்‌ பயன்படுத்தப்‌ பட்டிருக்கின்றீர்கள்‌. சிலர்‌ 
விமர்சனம்‌ செய்யத்‌ தகுதியற்றவர்களால்‌ விமர்சனம்‌ 
செய்யப்பட்டுள்ளீர்கள்‌. ஒருவேளை நீங்கள்‌ நிறைவேற்றியவை 
கள்‌ பற்றி அவர்கள்‌ பொறாமையடைந்திருக்கலாம்‌. நாம்‌ 
அனைவருமே நிச்சயமற்ற ஒரு எதிர்காலத்தை எதிர்‌ 
நோக்குகின்றோம்‌ (யாக்‌. 4:14௮). 

சோதனை வேளைகளில்‌ பவுலைப்‌ போல நாம்‌ எவ்விதம்‌ 
தொடர்ந்து செல்ல முடியும்‌? விசுவாசமே திறவுகோலாக 
இருக்கின்றது. “நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்றெ 
ஜெயம்‌” (1 யோவா. 5:4ஆ). பின்வரும்‌ வார்த்தைகளை நீங்கள்‌ 
அடிக்கடி காணும்‌ இடத்தில்‌ வையுங்கள்‌: “அறியாதவைகளை 
நீங்கள்‌ முகமுகமாய்‌ எதிர்கொள்ளனாம்போது அறிந்தவா்மேல்‌ 
சார்ந்திருங்கள்‌. ” உங்களைச்‌ சுற்றியுள்ள வாழ்வு ஏன்‌ இடிந்து 
விழுந்தது என்று நீங்கள்‌ அறியாமல்‌ இருக்கலாம்‌, ஆனால்‌ 
பின்வருவதை நீங்கள்‌ அறியமுடியும்‌: தேவன்‌ உங்களை 
நேசிக்கின்றார்‌ மற்றும்‌ உங்களுக்கு உதவி செய்வார்‌; மற்றும்‌ 
உங்களுக்கு நடக்கின்ற யாவும்‌ நன்மைக்கு ஏதுவாக இருக்கும்‌ 
(1 யோவா. 4:10; எபி. 13:6; ரோமர்‌ 8:28). இயேசு 
உயிருள்ளவராய்‌ இருந்து உங்கள்‌ வாழ்வில்‌ செயல்படுகின்றார்‌ 
என்பதையும்‌ நீங்கள்‌ அறியமுடியும்‌: “நம்முடைய கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்துவின்‌ பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌ 
உண்டாவதாக; அவர்‌, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து 
எழுந்ததினாலே, அழியாததும்‌, மாசற்றதும்‌, வாடாததுமாகிய 
சுதந்திரத்திற்கேதுவாக, ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி, 
தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும்‌ 
ஜெறிப்பித்தார்‌” (1 பேது. 1:3, 4). உங்கள்‌ நித்திய இல்லத்திற்கு 
அழைத்துச்‌ செல்ல அவர்‌ மறுபடியும்‌ ஒரு நாளில்‌ திரும்பி 
வருவார்‌ என்று நீங்கள்‌ நிச்சயப்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. 














215 


.. கடைசி எக்காளம்‌ தொனிக்கும்‌ போது, ஒரு நிமிஷத்‌ 
திலே, ஒரு இமைப்பொழுதிலே, நாமெல்லாரும்‌ 
மறுரூபமாக்கப்படுவோம்‌. எக்காளம்‌ தொனிக்கும்‌, 
அப்பொழுது மரித்தோர்‌ அழிவில்லாதவர்களாய்‌ 
எழுந்திருப்பார்கள்‌; நாமும்‌ மறுரூபமாக்கப்படுவோம்‌. 
அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும்‌, சாவுக்கேது 
வாகிய இது சாவாமையையும்‌ தரித்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும்‌, 
சாவுக்கேதுவாயெ இது சாவமையையும்‌ தரித்துக்‌ 
கொள்ளும்‌ போது, “மரணம்‌ ஜெயமாக விழுங்கப்‌ 
பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும்‌” 
(1 கொரி. 15:21-54). 


உங்கள்‌ வாழ்வில்‌ ஒவ்வொன்றும்‌ தவறுகின்ற பொழுது, 
உயிர்த்தெழுதலின்‌ நிச்சயத்தைப்‌ பற்றிக்‌ கொள்ளுங்கள்‌! 


முடிவுரை 

இயேசுவின்‌ உயிர்த்தெழுதல்‌ பற்றி எண்ணும்போது, 
நீங்கள்‌ பெஸ்துவைப்போல்‌ குழப்பமடைந்திருக்கின்றீர்களா 
அல்லது பவுலைப்போல தைரியமாய்‌ இருக்கின்றீர்களா? 
உயிர்த்தெழுதல்‌ என்பது உங்களைப்‌ பொறுத்தமட்டில்‌, 
“ஒத்துவராத கருத்தாக ... மரித்துப்‌ போன இயேசு என்னும்‌ ஒரு 
மனிதன்‌ உயிரோடிருக்றொனென்று பவுல்‌ சாதித்ததைக்‌ குறித்த 
தூர்க்க விஷயமாக” இருக்கின்றதா? அல்லது உயிர்த்தெழுதல்‌ 
என்பது உங்கள்‌ வாழ்வையே மாற்றிய ஜீவனுள்ள நம்பிக்கை 
யாய்‌ இருக்கின்றதா? “கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையென்றால்‌, 
எங்கள்‌ பிரசங்கமும்‌ விருதா, உங்கள்‌ விசுவாசமும்‌ விருதா”; 
“... மரித்தோர்‌ உயிர்த்தெழாவிட்டால்‌, புசிப்போம்‌, குடிப்‌ 
போம்‌, நாளைக்குச்‌ சாவோம்‌ என்று சொல்லலாமே?” (1 கொரி. 
12:14, 32). இதற்கு மாறாக, கிறிஸ்து உயிர்த்தெமுப்‌ 
பப்பட்டிருக்கின்றார்‌ என்னும்‌ போது, இது ஒவ்வொன்றையும்‌ 
மாற்றுகின்றது! 

நமது அடுத்த பாடத்தில்‌, பவுல்‌ வசதிமிக்க பார்வையாளர்‌ 
களிடத்தில்‌, “தேவன்‌ மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத 
காரியமென்று நீங்கள்‌ எண்ணுகிறதென்ன?” என்று கேட்பதை 

















216 


நாம்‌ கேள்விப்படப்‌ போகின்றோம்‌. தேவன்‌ ஒன்றுமில்லாமை 
யில்‌ இருந்து ஒரு உலகத்தை உண்டாக்க முடிந்தது என்றால்‌, 
தேவன்‌ ஆதாமுக்குள்‌ ஜீவனை வைக்க முடிந்தது என்றால்‌, 
தேவன்‌ பவுலைப்‌ போன்ற நபரை மாற்ற முடிந்தது என்றால்‌,” 
இயேசுவை மரித்தோரில்‌ இருந்து எழுப்புவது என்பது 
அவருக்கு எவ்வளவு சுலபமானதாக இருந்திருக்கும்‌! 

“கறிஸ்துவோ மரித்கோரிலிருந்தெழுந்து, நித்தரையடைந்‌ 
தவர்களின்‌ முதற்பலனானார்‌” (1 கொரி. 15:20). இந்த 
சத்தியமானது உங்கள்‌ ஆத்துமாவை நிரப்பி - பவுலை மாற்றுரு 
வாக்கி சக்தியூட்டியது போலவே - உங்கள்‌ வாழ்க்கையையும்‌ 
மாற்றட்டும்‌! உயிர்த்தெழுந்த கர்த்தருக்கு உங்களை முழுமை 
யாக ஒப்புக்‌ கொடுங்கள்‌.“ உங்களின்‌ நல்ல மற்றும்‌ மோசமான 
நாட்கள்‌ யாவற்றிலும்‌ அவருடன்‌ கூட நடவுங்கள்‌! 








பிரசங்கக்‌ குறிப்புகள்‌ 

நமது வாழ்வில்‌ உயிர்த்தெழுதலின்‌ நடைமுறை வல்லமை 
யானது இந்தப்‌ பாடத்தில்‌ வலியுறுத்தப்படுவதால்‌, உயிர்த்‌ 
தெழுதலின்‌ ஆதாரங்கள்‌ அல்லது உயிர்த்தெழுதல்‌ பற்றி 
வேதாகம உபதேசத்தின்‌ மற்ற அம்சங்கள்‌ ஆகியவற்றில்‌ நான்‌ 
நேரத்தைச்‌ செலவழிக்கவில்லை. உயிர்த்தெழுதல்‌ பற்றிய 
ஒன்றிரண்டு துணைப்பாடங்களைப்‌ பிரசங்கிக்க நீங்கள்‌ விரும்‌ 
பலாம்‌. 1 கொரிந்தியர்‌ 15க்கான புறக்குறிப்பொன்று “இயேசு 
வின்‌ மூலம்‌ வெற்றி!” என்ற தலைப்பில்‌ என்னிடத்தில்‌ உள்ளது. 
இது “புதிய ஏற்பாட்டு ஆராய்ச்சி” என்ற தலைப்பில்‌ (ஜுலை 
1993, பக்கம்‌ 16) வெளியான இன்றைக்கான சத்தியம்‌ ஆங்கில 
இதழில்‌ இருக்கின்றது. உயிர்த்தெழுதலின்‌ ஆதாரங்களை முன்‌ 
வைக்கும்‌ இரண்டு பிரசங்கங்கள்‌ ஜனவரி 1983ல்‌ வெளியான 
The Preacher's Periodical (இன்று, Truth for Today) இதழிலும்‌ 
மற்றும்‌ ஏப்ரல்‌ 1988 777 6 7௦84 இதழிலும்‌ வெளியாயின. 
உயிர்த்தெழுதல்‌ பற்றிய மற்ற பிரசங்கங்கள்‌ ஆகஸ்ட்‌ 1983, 
நவம்பர்‌ 1985, ஜனவரி 1986 மற்றும்‌ 1991 டிசம்பர்‌ இதழ்களில்‌ 
வெளியாயின. 


217 


குறிப்புகள்‌ 

“விசாரணைகள்‌” என்ற வார்த்தையை நான்‌ மேற்கோள்‌ குறிகளுக்குள்‌ 
இட்டிருக்கின்றேன்‌, ஏனென்றால்‌ ஆலோசனைச்‌ சங்கத்தின்‌ அறைகளுக்குள்‌ நடந்த 
முழுத்‌ தோல்வியை சரியான விசாரணை என்று நினைப்பது கடினமாகும்‌, மற்றும்‌ 
அகிரிப்பாவின்‌ முன்னிலையில்‌ பவுலின்‌ தற்காப்பு வாதமானது உண்மையில்‌ ஒரு 
விசாரணையாக இருக்கவில்லை. இருந்த போதிலும்‌, இவைகளை “விசாரணைகள்‌” 
என்றுதான்‌ கல்வியாளர்கள்‌ பலர்‌ குறிப்பிடுகின்றார்கள்‌. ஒவ்வொன்றிலும்‌ பவுல்‌ 
தமது உயிருக்காக இல்லாதிருந்தால்‌, தமது விசுவாசத்திற்காக விசாரணை 
செய்யப்பட்டார்‌. 2Lloyd J. Ogilvie, The Communicator’s Commentary, vol. 5, Acts 
(Dallas: Word Publishing, 1983), 339-40. “இவர்‌ இரண்டாம்‌ ஏரோது அசிரிப்பா ஆவார்‌. 
“அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 3” இதழில்‌ உள்ள வரைவு 
அட்டவணையைக்‌ காணவும்‌. அந்த இதழில்‌ அவர்‌ சுருக்கமாகக்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளார்‌. *இந்த ஏரோது முதலாம்‌ ஏரோது அகிரிப்பா ஆவார்‌. அவரை பற்றி 
“அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 3” இதழில்‌ உள்ள பிரசங்கத்தைக்‌ 
காணவும்‌. “ஏரோதின்‌ பெயருக்கு இன்னமும்‌ மதிப்பு இருந்தது. “ஏரோதியர்கள்‌” 
என்று அழைக்கப்பட்ட மார்க்க அரசியல்‌ குழுவொன்று நாட்டில்‌ இருந்தது (மாற்‌. 
3:6; 12:13 ஆகியவற்றைக்‌ காணவும்‌). “அடுத்த பாடத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளபடி, 
யூதேயா நாட்டின்‌ மீது ஏரோது ஆட்சி செலுத்தவில்லையென்றாலும்‌ கூட, 
எருசலேமைக்‌ காவல்‌ செய்யும்‌ பொறுப்பையும்‌, பிரதான ஆசாரியரை நியமிக்கும்‌ 
பொறுப்பையும்‌ அவருக்கு ரோமாபுரி கொடுத்திருந்தது. பெஸ்துவின்‌ அறைகூவலை 
அகிரிப்பா சுலபபமானதாகவோ அல்லது கடினமானதாகவோ ஆக்க முடிந்திருந்தது. 
*தேசாதிபஇக்கும்‌ அரசருக்கும்‌ இடையில்‌ நடைபெற்ற தனிப்பட்ட உரையாடலைப்‌ 
பற்றி “லூக்கா எவ்விதம்‌ அறிந்தார்‌” என்று தேவபக்தியற்றவர்கள்‌ மீண்டும்‌ ஒருமுறை 
வியப்படை கின்றார்கள்‌. கிறிஸ்தவத்தின்‌ மீது பரிதாப உணர்வு கொண்டிருந்த 
பணியாளர்கள்‌ அங்கு இருந்திருக்க வாய்ப்புள்ளது (பிலி. 4:22ஐக்‌ காணவும்‌). மிக 
முக்கியமாக, லூக்கா ஏவப்பட்டிருந்தார்‌ - அரண்மனை அறைகளில்‌ என்ன 
நடக்கிறது என்பதைத்‌ தேவன்‌ அறிந்துள்ளார்‌ (2 இரா. 6:12). “எருசலேமில்‌ என்ன 
நடந்தது என்பது பற்றிய லீசியாவின்‌ அறிக்கையுடன்‌ இதை ஒப்பிடவும்‌ (அப்‌. நட. 
23:25-30க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌). ”கொலை, பெரிய திருட்டு அல்லது இவை 
போன்ற குற்றச்சாட்டுகளைப்‌ பெஸ்து எதிர்பார்த்திருந்திருக்கலாம்‌. யூதப்‌ 
பின்னணியுள்ள ஒருவரிடத்தில்‌ பெஸ்து “தங்களுடைய சொந்த மார்க்கம்‌” என்று 
கூறியது ஏன்‌? ஒருவேளை அவர்‌ தம்முடைய அரச விருந்தினரை யூதத்‌ 
தலைவர்களின்‌ அநீதியைக்‌ கொண்டு அடையாளப்படுத்த விரும்பாதிருந்திருப்பார்‌. 
ஒருவேளை நாவு தவறி அப்படிச்‌ சொல்லியிருப்டார்‌. 

“மார்க்கம்‌” என்றுள்ள இவ்வார்த்தையானது அப்‌. 17:22ல்‌ “தேவதா பக்தி” 
என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தையின்‌ ஒரு வடிவமாக உள்ளது. 
இவ்வார்த்தை “அசுத்த ஆவிகளை வழி படுதல்‌” என்ற நேரடி அர்த்தம்‌ கொண்ட 
தாகவே இருக்கின்றது, மற்றும்‌ இது “மூடநம்பிக்கை” என்று K]Vயில்‌ மொழி 
பெயர்க்கப்பட்டுள்ளது. “அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 4” இதழில்‌ 
17:22க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌. பெஸ்து தம்முடைய யூத விருந்தாளியை 
வேண்டுமென்றே அவமானப்படுத்தியிருக்க மாட்டாரென்பதால்‌, “மார்க்கம்‌” 
என்பதே சிறந்த மொழிபெயர்ப்பாயிருக்கக்‌ கூடும்‌. இருப்பினும்‌ - அப்‌. 17ல்‌ பவுல்‌ 
கொண்டிருந்தது போலவே - இவர்‌ சிந்தனையில்‌ இரட்டை அர்த்தம்‌ 
இருந்திருக்கவும்‌ வாய்ப்புண்டு. “நாமகரணக்‌ கூட்டப்‌ பிரசங்கியார்கள்‌, “இயேசு 
உண்மையில்‌ உயிர்த்தெழுந்தாரா இல்லையா என்பது முக்யெமானதல்ல; ஆதி 


218 


கிறிஸ்தவர்கள்‌ அவர்‌ உயிர்த்தெழுந்தார்‌ என்று ந.ம்‌.சினஈர்கள்‌ என்பதே 
முக்கியமானது” என்று கூறுவதை நான்‌ கேட்டிருக்கின்றேன்‌. Albert Barnes, Acts, 
Notes on the New Testament (Grand Rapids, Mich.: Baker Book House, 1953), 344. “பவுல்‌ 
பலஸ்தனத்தை விட்டு வெளியேறும்‌ வரை ரோம அரசால்‌ பாதுகாக்கப்பட 
வேண்டும்‌ என்பதற்காகவே இராயருக்கு அபயமிட்டார்‌ என்று ஒரு காரணம்‌ 
உள்ளதென்று இவ்வார்த்தைகள்‌ ஆலோசனை தெரிவிக்கின்றன. இது பவுலின்‌ 
சிந்தையில்‌ இருந்ததோ இல்லையோ, தேவனுடைய அருளிரக்கத்தில்‌, பவுல்‌ 
இராயருக்கு அபயமிட்டது நடைமுறை விளைவாக இருந்தது. 'ரோமச்‌ சட்டச்‌ 
சுருக்கத்தின்படி, கைதியொருவர்‌ உயர்நீதி மன்றத்திற்குக்‌ காவலில்‌ அழைத்துச்‌ 
செல்லப்படும்‌ போது, எழுதப்பட்ட அறிக்கையொன்று அனுப்பப்பட வேண்டும்‌. 
“அடம்பரத்துடனே” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள றய என்ற கிரேக்க 
வார்த்தையானது “காட்சியளித்தல்‌, வெளியாக்குதல்‌” என்று அர்த்தப்படுகின்றது. 
இவ்வார்த்தையிலிருந்து தான்‌ நாம்‌ “fவஃவு” மற்றும்‌ “வாம்‌” என்ற வார்த்தை 
களைப்‌ பெறுகின்றோம்‌. இது பகட்டான உடை உடுத்திக்‌ காட்சி தருதல்‌ (pageantry) 
என்பதைக்‌ குறிப்பிடப்‌ பயன்படுத்தப்பட்டது எனவே இவ்வசனத்தில்‌ “pageantry” 
என்ற வார்த்தை சில மொழிபெயர்ப்புகளில்‌ தருவிக்கப்பட்டுள்ளது. "Charles R. 
Swindoll, The Strength of an Exacting Passion (Anaheim, Calif.: Insight for Living, 1992), 
125-26. £சனதெொன்‌ சங்கத்தாரும்‌ இங்கிருந்ததாகச்‌ சிலர்‌ கருத்துத்‌ தெரிவிக்கின்றனர்‌, 
ஆனால்‌ அதற்கு வாய்ப்பில்லை. அவர்கள்‌ பல நாட்களுக்கு முன்னதாகவே வீடு 
திரும்பியிருப்பார்கள்‌ (13 மற்றும்‌ 14ம்‌ வசனங்களில்‌ காலம்‌ கடத்தலைப்‌ பற்றிய 
குறிப்பைக்‌ கவனியுங்கள்‌). இருப்பினும்‌, யூதர்கள்‌ பலர்‌ அப்பகுதியில்‌ இருந்த 
செல்வாக்குள்ள மனிதர்களுடன்‌ இருந்திருக்க வாய்ப்புண்டு. செசரியா 
பலஸ்தீனத்தில்‌ தானே இருந்தது. William Barclay, The Acts of the Apostles, The Daily 
Study Bible Series, rev. ed. (Philadelphia: Westminster Press, 1976), 175. “ஐந்து 
சேனாதிபதிகள்‌ செசரியாவில்‌ நியமிக்கப்பட்டிருந்ததாக யோசிப்பஸ்‌ அவர்கள்‌ 
கூறினார்‌. இந்த அதிகாரிகள்‌ ஒவ்வொவரும்‌ ஆயிரம்‌ பேர்களுக்கு அதிகாரியாய்‌ 
இருந்தார்கள்‌ (இந்த இதழில்‌ அப்‌. 21:31க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌). 
”இச்சொற்றொடர்கள்‌ 0. கேம்ப்பெல்‌ மார்க்கன்‌ அவர்களால்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளன. இந்த ஏழு கருத்துக்களும்‌, ரிக்‌ ஆட்ச்லீ அவர்களால்‌ “பக்குவப்படுத்தப்‌ 
பட ஒப்புக்‌ கொடுத்தல்‌” என்ற பிரசங்கத்தில்‌ இருந்து எடுக்கப்பட்டதாகும்‌. “இயேசு 
மரித்தோரில்‌ இருந்து உயிர்த்தெழுந்தார்‌ என்பதற்கான ஆதாரம்‌ தேவைப்‌ 
படுமானால்‌ இவ்விடத்தில்‌ சேர்க்கப்படலாம்‌. பவுலுக்குள்‌ நடந்த வியத்தகு 
மாற்றமே இயேசு உயிருடனிருக்கிறார்‌ என்பதற்கு ஆதாரமாக உள்ளது. 
கர்த்தருடைய அழைப்பானது கூறப்படுகையில்‌ (மத்‌. 11:28-30) கேட்பவர்களின்‌ 
தேவைக்கேற்ற பயன்பாடுகள்‌ இவ்விடத்தில்‌ ஏற்படுத்தப்பட வேண்டும்‌. 





219 


முள்ளில்‌ உதைக்கீறது 
[25:15-26:52) 


தமஸ்குவுக்குச்‌ செல்லும்‌ சாலையில்‌ கர்த்தர்‌ பவுலுக்குத்‌ 
தரிசனமான பொழுது, “முள்ளில்‌ உதைக்றெது உனக்குக்‌ 
கடினமாம்‌” (26:14ஈ) என்று கூறினார்‌. அந்த நாட்களில்‌ நன்கு 
அறியப்பட்டதும்‌ இந்த நாட்களிலும்‌ கூட பழக்கமானதுமான 
ஒரு விவசாய உருவகத்தை இயேசு பயன்படுத்தினார்‌. 
ஆறிலிருந்து எட்டடி வரை நீளம்‌ கொண்ட சாட்டை 
யொன்றின்‌ நுனியில்‌ கூர்மையான பாகம்‌ இருக்கும்‌. கைப்பிடிக்‌ 
கலப்பையினால்‌ விவசாயி ஒருவர்‌ நிலத்தை உழுகின்றபோது, 
தமது இன்னொரு கையில்‌ அந்தச்‌ சாட்டையை வைத்‌ 
இருப்பார்‌. அந்தச்சாட்டையைக்‌ கொண்டு அவர்‌ தமது காளை 





மாட்டை வேகமாய்ப்‌ போகச்‌ செய்யவும்‌, ஒரு புறமிருந்து 
மறுபுறத்திற்குத்‌ திரும்பச்‌ செய்யவும்‌ முடியும்‌. சில வேளை 
களில்‌ அடங்காத காளையொன்று விவசாயியைத்‌ திரும்ப 
உதைக்கும்‌, ஆனால்‌ அவ்வாறு அது செய்யும்‌ இடர்ப்பாட்டிற்கு 
இன்னும்‌ அதிகமான தண்டனை கிடைக்கும்‌ - இது முந்தியதை 
விடக்‌ கடினமானதாக இருக்கும்‌. முள்ளில்‌ உதைக்கிறது 
கடினமானதாகும்‌! 

கிரேக்க மற்றும்‌ இலத்தீன்‌ மொழி பேசுவோர்‌ “முள்ளில்‌ 
உகைக்கிறது”” என்பதை தங்கள்‌ “கடவுள்களின்‌” சித்தத்திற்கு 
எதிராகப்‌ போராடுவகைக்‌ குறிப்பிடப்‌ பயன்படுத்தினார்கள்‌. 
பவுலுக்கு, இந்த வார்த்தைகள்‌ ஒரு குற்றச்சாட்டாய்‌ இருந்தன, 
ஏனென்றால்‌ அவை அவர்‌ உண்மை தேவனுக்கு எதிராகப்‌ 
போராடிக்‌ கொண்டிருந்ததாகக்‌ கூறின. பவுல்‌ செல்வதற்‌ 
கென்று யேகோவா வேறொரு திசையை வைத்திருந்தார்‌, 
ஆனால்‌ அவர்‌ தமது வாழ்வுக்காகத்‌ தேவனுடன்‌ போராடிக்‌ 
கொண்டிருந்தார்‌ - அது மிகக்‌ கடினமாய்‌ இருந்தது! 

இப்பொழுது நாம்‌, தேவன்‌ அவரை அதிசயிக்கத்‌ தக்க 
வகையில்‌ பிடித்த வழியில்‌ எப்படி “சிட்சித்தார்‌” - மற்றும்‌ பவுல்‌ 





220 


அவ்வரலாற்றை ஒரு அரசபரம்பரைப்‌ பார்வையாளரை “வழி 
நடத்த” எவ்விதம்‌ பயன்படுத்தி ஆவிக்குரிய உண்மை நிலை 
யைக்‌ காண வைத்தார்‌ - என்பதைப்‌ பார்ப்போம்‌. நீங்கள்‌ 
வாசிக்கையில்‌ கவனமாய்‌ இருங்கள்‌: இந்தப்‌ பாடத்தைக்‌ 
கர்த்தர்‌ தமது வழியில்‌ உங்களைச்‌ சிட்சிப்பதற்குப்‌ 
பயன்படுத்தலாம்‌ (இது ஒரு உணர்வுப்‌ பூர்வமான ஆனால்‌ 
அபாயகரமான வழியாய்‌ இருக்கலாம்‌). இதை நீங்கள்‌ 
எதிர்பாராமலும்‌ இருக்கலாம்‌! 








சூழ்நிலை (25:13-26:1) 

செசரியாவின்‌ சூழ்நிலையை மறுகண்ணோட்டமிட்டு நாம்‌ 
தொடங்குவோம்‌. சில நாட்களுக்கு முன்பு இளம்‌ அரசர்‌ 
அகிரிப்பாவும்‌, அவரது சகோதரி பொனீக்கேயாளும்‌ யூதேயா 
வின்‌ புதிய தேசாதிபதியாக வந்த பெஸ்துவுக்கு மரியாதை 
செலுத்த வேண்டி அங்கு வந்திருந்தார்கள்‌ (25:13). 

அகிரிப்பா தன்‌ தகப்பனார்‌ மரித்தபோது, பதினேழு 
வயதுடையவராய்‌ இருந்தார்‌, எனவே தன்‌ தகப்பனாருடைய 
பரந்து விரிந்த அரசுப்‌ பகுதியை ஆள அவருக்கு உரிமை 
கிடைக்காதிருந்தது. மாறாக, ஒரு சில வருடங்களுக்குப்‌ பிறகு 
வடக்குப்‌ பலஸ்தீனத்தில்‌ குறிப்பிடத்‌ தக்கதல்லாத ஒரு சிறு 
பகுதி அவருக்குத்‌ தரப்பட்டது. வருடங்கள்‌ ஆக, ஆக, கூடுத 
லான நிலப்பகுதி அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால்‌ 
அவரது தகப்பனாருடைய அரசுப்‌ பகுதியுடன்‌ ஒப்புடுகையில்‌ 
அவரது அரசுப்‌ பகுதியானது அற்பமானதாகவே இருந்தது. 
இருப்பினும்‌, யூத மக்களின்‌ மத்தியில்‌ அவர்‌ கணிசமான 
செல்வாக்குப்‌ பெற்றிருந்தார்‌. அவர்‌ யூத இரத்தமுடையவராய்‌ 
இருந்தார்‌, ரோமாபுரி அரசானது அவரை எருசலேம்‌ தேவால 
யத்தின்‌ பாதுகாவலராக நியமித்து பிரதான ஆசாரியரைத்‌ 
தேர்ந்தெடுக்கும்‌ உரிமையையும்‌ கொடுத்திருந்தது. நடைமுறை 
நோக்கங்கள்‌ யாவற்றிற்கும்‌, யூத விசுவாசத்தின்‌ உலகப்‌ 
பிரகாரமான தலைவராக அவர்‌ விளங்கினார்‌. 

சுய திருப்திக்காக வாழ்ந்த அவர்‌ ஒரு தனி வகைப்பட்ட 
ஏரோதாக இருந்தார்‌. அவர்‌ தமது அழகிய சகோதரியான 
ஜூலியா பெர்னீக்கேயாளுடன்‌, பிரமாணத்தினால்‌ தடை 
செய்யப்பட்டிருந்தும்‌ (லேவி. 18:1-18; 20:11-21) வெளிப்படை 














221 


யான பாவத்தில்‌ வாழ்ந்திருந்ததென்பது அவரது மிக இழிந்த 
துணிகரச்‌ செயலாய்‌ இருந்தது. பழங்கால எழுத்தாளர்களின்‌ 
கருத்துப்படி, இந்த உறவுமுறையானது “யூதர்கள்‌ மற்றும்‌ 
புறஜாதியார்களின்‌ மத்தியில்‌ களங்கமான செயலாக 
இருந்தது. ”" 

பொர்னீக்கேயாள்‌ பதிமூன்று வயதிலேயே தனது சிற்றப்பா 
ஒருவரைத்‌ திருமணம்‌ செய்து கொண்டாள்‌. அவர்‌ கணவர்‌ 
இறந்த பொழுது, அவள்‌ திருமணமாகாத தனது சகோதரருடன்‌ 
வாழ வந்து, அவரது அரசியாகச்‌ செயல்பட்டாள்‌.” ஒருமுறை 
அவள்‌ - தன்னைப்‌ பற்றிய தடை செய்யப்பட்ட பாவம்‌ 
செய்கிறாள்‌ என்ற வதந்திகள்‌ எல்லாவற்றையும்‌ நிறுத்துவதற்‌ 
காக - மறுமணம்‌ செய்து கொண்டாள்‌, ஆனால்‌ அகிரிப்பாவை 
விட்டு அவளால்‌ விலகியிருக்க முடியவில்லை. எனவே விரை 
விலேயே அவள்‌ தனது கணவனைக்‌ கைவிட்டு, தனது சகோதர 
னைச்‌ சேர்த்துக்‌ கொண்டாள்‌.” 

கர்த்தருடைய வழிக்குத்‌ திரும்பிக்‌ கொண்டு வரப்பட 
வேண்டியவர்கள்‌ எல்லாருடைய அட்டவணையில்‌ அகிரிப்பா 
மற்றும்‌ பொனீக்கேயாளுடைய பெயர்களானது முதலில்‌ 
காணப்பட வேண்டியகாயிருந்தது! அவர்கள்‌ கேசாதிபதியுடன்‌ 
பல நாட்களைக்‌ கழித்த பிறகு, பெஸ்து “பவுலின்‌ சங்கதியை 
ராஜாவுக்கு விவரித்து ....” (வ. 14) எப்படிச்‌ செயல்படுவது 
என்பதில்‌ தமக்கு “சந்தேகமிருந்த”து (வ. 20) என்று ஒப்புக்‌ 
கொண்டார்‌. அகஒிரிப்பா, பவுல்‌ பேசுவதைத்‌ தாமே கேட்க 
வேண்டும்‌ என்று கூறினார்‌, அதற்குப்‌ பெஸ்து மகிழ்ச்சியுடன்‌ 
ஒப்புக்‌ கொண்டார்‌ (வ. 22). 

ஏரோது குடும்பத்தில்‌ இரு உறுப்பினர்கள்‌ அரண்மனைக்கு 
வந்திருந்தார்கள்‌ என்ற செய்தியானது பவுலுக்கு எட்டியிருந் 
திருக்கும்‌ என்பது உறுதி. அவர்கள்‌ தமது தலை வெட்டப்‌ 
படுவகைக்‌ காண விருப்பம்‌ கொண்டார்கள்‌ என்று கேள்விப்‌ 
படப்‌ பவுல்‌ ஆச்சரியமடைந்திருக்க மாட்டார்‌ (மத்‌. 14:3-12ஐக்‌ 
காணவும்‌), ஆனால்‌ தாம்‌ பிரசங்கம்‌ செய்வதை அகிரிப்பா 
கேட்க விரும்பினார்‌ என்று அறிந்த பொழுது அவர்‌ திகைப்‌ 
படைந்திருப்பார்‌! பவுலின்‌ உணர்வெழுச்சியை ]. 94. 
மெக்கார்வி அவர்கள்‌ கற்பனை செய்ய முயற்சி செய்தார்‌: 











இரத்தக்கறை படிந்த ஏரோது குடும்பத்திலிருந்து ஒருவர்‌ 


222 


..சுவிசேஷத்தைக்‌ கேட்க உண்மையிலேயே விருப்பம்‌ 
கொண்டிருந்தது ... அதன்‌ மூலம்‌ கிறிஸ்துவுக்கும்‌ 
அக்குடும்பத்திற்கும்‌ இடையில்‌ உள்ள பெரும்‌ இடை 
வெளியானது இணைக்கப்பட முடிந்ததா? ... கிறிஸ்து 
வுக்காக ஒரு ஏரோதுவை ஆதாயம்‌ செய்வது என்ற அரிய 
சாத்தியக்‌ கூறானது அவரது ஆத்துமாவைக்‌ கிளர்ச்சியுறச்‌ 
செய்திருக்க வேண்டும்‌. 





அந்த இரவில்‌ பவுல்‌ அநேகமாக நன்றாய்த்‌ தூங்கியிருக்க 
மாட்டார்‌. கடைசியாக, அகிரிப்பாவை மனமாற்றமடைய 


முயற்சி செய்ய வாய்ப்புக்‌ கிடைக்கும்‌ நாள்‌ விடிந்தது! 


மறுநாளிலே அகிரிப்பாவும்‌ பெர்னீக்கேயாளும்‌ 
மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாதிபதிகளோடும்‌ 
பட்டணத்துப்‌ பிரதான மனுஷரோடுங்‌ கூட நியாய 
ஸ்தலத்தில்‌ பிரவேசித்தார்கள்‌. உடனே பெஸ்துவினு 
டைய கட்டளையின்படி பவுல்‌ கொண்டுவரப்பட்டான்‌ 
(அப்‌. 25:23). 





கபடமற்ற ஒப்புதல்‌ ஒன்றுடன்‌ பெஸ்து தமது செயல்‌ 


பாட்டைத்‌ தொடங்கினார்‌: 


... அகிரிப்பா ராஜாவே, எங்களோடே கூட இவ்விடத்தில்‌ 
வந்திருக்கிறவார்களே, நீங்கள்‌ காண்கிற இந்த மனுஷனைக்‌ 
குறித்து யூதஜனங்களெல்லாரும்‌ எருசலேமிலும்‌ 
இவ்விடத்திலும்‌ என்னை வருந்திக்‌ கேட்டுக்கொண்டு, 
இவன்‌ இனி உயிரோடிருக்கிறது தகாதென்று சொல்லிக்‌ 
கூக்குரலிட்டார்கள்‌.” இவன்‌ மரணத்துக்குப்‌ பாத்திரமான 
தொன்றையும்‌ செய்யவில்லையென்று நான்‌ அறிந்து 
கொண்ட தினாலும்‌, இவன்தானே இராயனுக்கு அபய 
மிட்டபடியினாலும்‌, அவரிடத்தில்‌ இவனை அனுப்பும்‌ 
படி தீர்மானம்‌ பண்ணினேன்‌.” இவனைக்‌ குறித்து 
ஆண்டவனுக்கு எழுதுகிறதற்கு நிச்சயப்பட்ட காரிய 
மொன்றும்‌ எனக்கு விளங்கவில்லை. காவல்‌ பண்ணப்‌ 
பட்ட ஒருவன்‌ செய்த குற்றங்களை எடுத்துக்‌ காட்டாமல்‌ 
அனுப்புகிறது புத்தியீனமான காரியமென்று எனக்குத்‌ 
தோன்றுகிறபடி யினாலே, இவனை விசாரித்துக்‌ கேட்ட 
பின்பு எழுதத்தக்க விசேஷம்‌ ஏதாகிலும்‌ எனக்கு 
விளங்கும்படி, இவனை உங்களுக்கு முன்பாகவும்‌, 


223 


விசேஷமாய்‌ அகிரிப்பா ராஜாவே, உமக்கு முன்பாகவும்‌ 
கொண்டு வந்தேன்‌ என்றான்‌ (வ. 24-27). 


பவுலைக்‌ தேசாதிபதி விடுவிக்கத்‌ தவறியது - விசேஷமாக 
“மரணக்திற்குப்‌ பாத்திரமானதொன்றையும்‌ அவர்‌ செய்திருக்க 
வில்லையென்று கண்டறிந்த பின்பும்‌” கூட அவரை விடுதலை 
செய்யத்‌ தவறியது - என்பது மிகவும்‌ அபத்தமானதாகும்‌!* 

அந்த வேளையானது முறையான விசாரணையாயில்லாமல்‌ 
வழக்கமான முறையில்‌ அமைந்திராத ஒரு கேள்விப்படுதலாய்‌ 
இருந்ததாலும்‌, அகிரிப்பா பவுல்‌ பேசுவதைக்‌ கேட்க விரும்பிய 
தாலும்‌, அகிரிப்பா பேட்டியை நடத்தும்படி பெஸ்து அனுமதித்‌ 
தார்‌. அகிரிப்பா பவுலை நோக்கி: “நீ உனக்காகப்‌ பேச உனக்கு 
உத்தரவாகிறது என்றான்‌” (26:1௮). 














பிரசங்கம்‌ (26:1-23) 

உலகத்‌ தராதரத்தின்படியாக மிகச்‌ சிறப்பு வாய்ந்த 
கூட்டத்தாரின்‌ முன்னிலையில்‌ பேசும்‌ சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றவராய்‌ பவுல்‌ நின்றிருந்தார்‌. நானாயிருந்தால்‌ என்‌ 
காலணிகளுக்குள்‌ நடுங்கிக்‌ கொண்டி ருந்திருப்பேன்‌, ஆனால்‌ 
அவர்‌ அப்படி நடுங்கவில்லை. மேற்கத்திய வசனநடையில்‌ 
இவ்விடத்தில்‌, அவர்‌ “தைரியமாகவும்‌, பரிசுத்த ஆவியான 
வரால்‌ ஊக்கப்படுத்தப்பட்ட வராகவும்‌” இருந்தார்‌ என்று 
குறிப்பு சேர்க்கப்பட்டுள்ளது. “அப்பொழுது பவுல்‌ கையை 
நீட்டி,” தனக்காக உத்தரவு சொல்லத்‌ தொடங்கினான்‌” 
(அப்‌. 26:1௮). 

பவுல்‌ தமது வழக்கை அரசர்‌ விசாரிப்பது பற்றிய தமது 
மகிழ்ச்சியை முதலில்‌ வெளிப்படுத்தினார்‌: 





அகிரிப்பா ராஜாவே, யூதர்கள்‌ என்மேல்‌ சாட்டுகிற 
சகல காரியங்களைக்‌ குறித்தும்‌ நான்‌ இன்றைக்கு உமக்கு 
முன்பாக உத்தரவு சொல்லப்‌ போகிறபடியினாலே 
என்னைப்‌ பாக்கியவான்‌ என்றெண்ணுகிறேன்‌. விசேஷ 
மாய்‌ நீர்‌ யூதருடைய சகலமுறைமைகளையும்‌ தர்க்கங்‌ 
களையும்‌” அறிந்தவரானதால்‌ அப்படி எண்ணுகிறேன்‌; 
ஆகையால்‌ நான்‌ சொல்வதைப்‌ பொறுமையோடே 
கேட்கும்படி” உம்மை வேண்டிக்‌ கொள்ளுகிறேன்‌ 
(வ. 2, 3). 


2.24 


சூழ்நிலையைப்‌ புரிந்து கொண்ட வராயிருந்து, தம்மைப்‌ புரிந்து 
கொள்ளக்கூடியவராயிருந்தவருக்கு முன்பாக கடை சியில்‌ தாம்‌ 
நின்றது பாக்கியமானதென்று கருதியதாகப்‌ பவுல்‌ காரணம்‌ 
தெரிவித்தார்‌. (பவுல்‌ போலிப்‌ புகழ்ச்சியில்‌ ஈடுபடவில்லை; 
அகிரிப்பா யூதத்துவம்‌ பற்றிய அறிவுடையவராய்‌ இருந்ததைப்‌ 
பழங்கால யூத எழுத்தாளர்கள்‌ உறுதி செய்துள்ளனர்‌.) 

அரசருக்கு முன்பாக நின்றது மகிழ்ச்சியானது என்பதற்குப்‌ 
பவுல்‌ வெளியில்‌ கூறப்படாத இன்னொரு காரணத்தையும்‌ 
பெற்றிருந்தார்‌: அவரை மனமாற்ற வேண்டும்‌ என்பதில்‌ பவுல்‌ 
தமது முழு இருதய விருப்பத்துடன்‌ இருந்தார்‌! அகிரிப்பாவை 
மனமாற்றுவதா? கொள்கையற்ற ஏரோது ஒருவரை 
மனமாற்றுவதா? எல்லாருக்கும்‌ முன்பாக உணர்வற்றுப்‌ போய்‌ 
துணிகரமாகக்‌ களங்கமான வாழ்வு நடத்திக்‌ கொண்டிருந்த 
ஒருவரை மனம்மாற்றுவதா? நிச்சயமாகவே அந்த அயோக்கியார்‌ 
மீட்புக்கு அப்பால்‌ இருந்தார்‌! பவுலோ அப்படி நினைக்க 
வில்லை (2 பேது. 3:9)! 

பவுலைப்‌ பொறுத்தமட்டில்‌, அவர்‌ உரையைக்‌ கேட்கும்‌ 
அகிரிப்பா'' என்ற ஒருவரைப்‌ பெற்றிருந்தார்‌. நடபடிகளில்‌ 
காணப்படும்‌ வேறு எந்தப்‌ பிரசங்கமும்‌ இந்த அளவு தனி 
நபருக்குரியதல்ல. பவுல்‌ மறுபடி மறுபடி அகிரிப்பாவைப்‌ 
பெயர்‌, பட்டப்‌ பெயர்‌ மற்றும்‌ “நீர்‌” என்று சிறப்புப்‌ பெயர்ச்‌ 
சொல்‌ முதலியவற்றால்‌ அழைத்தார்‌ (வ. 2, 3, 7, 13, 19, 26, 27, 
29). பவுலின்‌ பிரசங்கத்தினுடைய வலிவைப்‌ புரிந்து கொள்‌ 
வதற்கு முகமுகமாய்‌ நோக்கும்‌ இவ்விருவரையும்‌ கற்பனை 
செய்து பாருங்கள்‌: விலங்டெப்பட்டுள்ள முதியவர்‌, ஆடம்பர 














உடையணிந்த இளைஞர்‌; உணர்வூட்டம்‌ பெற்ற பிரசங்கியார்‌, 
வெறுமையான ஊதாரி; தமது பயண முடிவில்‌ இருந்த ஒருவர்‌, 
பயணத்‌ தொடக்கத்தில்‌ இருந்த ஒருவர்‌. ஒருவேளை பவுல்‌ 
தமது முந்திய நிலைமையை அகிரிப்பாவில்‌ கண்டிருக்கலாம்‌ - 
அப்போது அவர்‌ இளைஞராக, பணக்காரராக, உறுதியான 
யோசனையுள்ளவராக, சக்தி நிறைந்தவராக ஆனால்‌ தவறான 
திசையில்‌ சென்று கொண்டிருந்தவராயிருந்தார்‌; பிரமாணத்தை 
அறிந்திருந்தும்‌ அதன்‌ நோக்கத்தை அறியாதவராக இருந்தார்‌; 
ஆராய்ந்து பாராமல்‌ கிறிஸ்தவத்தை எதிர்ப்பவராய்‌ இருந்தார்‌. 
அந்த அப்போஸ்தலர்‌ மனம்‌ மாற்றத்தின்‌ பொழுது என்ன 
வயதுடையவராய்‌ இருந்தாரோ அதே வயதுடையவராய்‌ 





225 


அகிரிப்பா இப்பொழுது காணப்பட்டார்‌ என்ற சிந்தனையா 
னது அந்த அப்போஸ்தலருடைய இருதயத்தில்‌ நுழைந்ததா? 
எனக்குத்‌ தெரியாது, ஆனால்‌ இது மாத்திரம்‌ எனக்குத்‌ தெரியும்‌: 
பவுலின்‌ வழிப்படி இருந்திருந்தால்‌, அந்த நாள்‌ முடியு 
முன்னதாக, அந்த இளம்‌ இராஜா ஒரு கிறிஸ்தவராகியிருப்பார்‌ 
(வ. 28, 29)! 

மேம்போக்காகப்‌ பார்த்தால்‌, பவுலின்‌ தற்காப்பு வாத 
மானது முக்கியமாக அவரது அனுபவங்களைப்‌ பற்றிய 
உரையாடலாகக்‌ காணப்படுகின்றது, இருப்பினும்‌ அவரது 
வார்த்தைகள்‌ அவரைப்‌ பாதுகாக்கும்‌ தற்காப்பு வாதமா 
யிராமல்‌, உயிர்த்தெழுந்த கர்த்தருக்காக எழுப்பப்பட்ட 
வாதமாகவே இருந்தது (2 கொரி. 4:2ஐக்‌ காணவும்‌). எப்படி 
யிருந்தாலும்‌, நான்கு தன்மைக்‌ கூற்றுகள்‌ அவரது எடுத்‌ 
துரைப்பைச்‌ சுருக்கமாய்‌ விளக்குகின்றன:"! 











“நான்‌ பரிசேயனாய்‌ நடந்தேன்‌” (26:4-11) 

பவுல்‌ தாம்‌ ஒரு இளைஞராயிருந்து யூத விசுவாசத்தில்‌ 
வாழ்ந்திருந்த நாட்களைப்‌ பற்றி 26:4, 5ல்‌ பேசினார்‌. “யூத 
ஜனங்களெல்லாரும்‌ ...” பவுலைக்‌ கண்டனம்‌ செய்திருந்ததாக 
(22:24) பெஸ்து கூறியிருந்தார்‌. அதைப்‌ பவுல்‌ எதிர்த்து நின்று, 
“யூதஜனங்களெல்லாரும்‌” உண்மையைக்‌ கூறுவதாயிருந்தால்‌ 
அவரைக்‌ கண்டனம்‌ செய்வதற்குப்‌ பதிலாகப்‌ பாராட்டியிருக்க 
வேண்டும்‌ என்று கூறினார்‌. 





நான்‌ என்‌ சிறுவயது முதற்கொண்டு, எருசலேமிலே என்‌ 
ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால்‌, ஆதி முதல்‌ நான்‌ 
நடந்த நடக்கையை யூதரெல்லாரும்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. 
நம்முடைய மார்க்கத்திலுள்ள சமய பேதங்களில்‌ மிகவும்‌ 
கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய்‌ 
நடந்தேனென்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு 
மனதிருந்தால்‌ சொல்லலாம்‌ (26:4, 5). 


பவுல்‌ தமக்கெதிராய்க்‌ கூறப்பட்ட குறிப்பிட்ட குற்றச்‌ 
சாட்டுகளைத்‌ தமது தற்காப்பு வாதத்தில்‌ நேரடியாகக்‌ குறிப்‌ 
பிடவில்லை; ஆனால்‌ அவரின்‌ எடுத்துரைப்பானது அவார்‌ 
யூதார்களைத்‌ தவறாக நடத்தவில்லையென்பதையும்‌, நியாயப்‌ 
பிரமாணத்தை இகழவில்லை என்பதையும்‌, அல்லது தேவா 





226 


லயக்கைக்‌ தீட்டுப்படுத்தவில்லை என்பதையும்‌ வலியுறுத்தின. 
பரிசேயர்‌ என்ற வகையில்‌ தம்‌ வாழ்க்கை பற்றிய குறிப்புடன்‌ 
பவுல்‌, பிதாக்களின்‌ நம்பிக்கை மற்றும்‌ உயிர்த்தெழுதல்‌ ஆகிய 
கருத்துக்களை அறிமுகப்படுத்தினார்‌, ஏனென்றால்‌ வசனத்தின்‌ 
வாக்குத்தத்தங்களையும்‌ மரித்தோரின்‌ உயிர்த்தெழுதலையும்‌ 
பரிசேயர்கள்‌ நம்பினார்கள்‌ (23:6, 8). 


தேவன்‌ நம்முடைய பிதாக்களுக்கு அருளிச்செய்த 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேறுமென்றெ நம்பிக்கைக்காகவே 
நான்‌ இப்பொழுது நியாயத்தீர்ப்படைறெவனாய்‌ 
நிற்கிறேன்‌. இரவும்‌ பகலும்‌ இடைவிடாமல்‌ ஆராதனை 
செய்துவருகிற நம்முடைய பன்னிரெண்டு கோத்திரத்‌ 
தாரும்‌ அந்த வாக்குத்தத்தம்‌ நிறைவேறுமென்று 
நம்பியிருக்கிறார்கள்‌. அகிரிப்பா ராஜாவே, அந்த 
நம்பிக்கையினிமித்தமே யூதர்கள்‌ என்மேல்‌ குற்றஞ்‌ 
சாட்டுகிறார்கள்‌ (வ. 6, 2). 


பெரும்பாலான யூதர்கள்‌ எதை நம்பியதாக உரிமை 
கோரினார்களோ அதை உண்மையில்‌ தாம்‌ நம்பியது என்பதே 
தாம்‌ விசாரணை செய்யப்படுவதற்கு உண்மையான காரணம்‌ 
என்று வலியுறுத்தினார்‌. “தேவன்‌ பிதாக்களுக்கு அருளிச்செய்த 
வாக்குத்தத்தம்‌” என்பது ஆபிரகாமின்‌ “வித்தாயெ” மேசியா 
வின்‌' வருகை பற்றிய நம்பிக்கையாகும்‌ (ஆதி. 12:3; 22:18; கலா. 
3:16, 19ஐக்‌ காணவும்‌). காலங்கள்‌ கடந்த போது அந்த 








தொடக்க கால “நம்பிக்கை”யானது விரிவாக்கப்பட்டது. புதிய 
ஏற்பாடு எழுதப்பட்ட காலத்தில்‌, இஸ்ரவேலின்‌ மகிமையை 
மேசியா மறுபடியும்‌ கட்டியெழுப்புவார்‌ என்று யூதர்கள்‌ 
நம்பியிருந்தார்கள்‌ (லூக்‌. 1:67-79; அப்‌. 3:20, 21). 

மீண்டும்‌ கட்டியெழுப்புதல்‌ என்பதின்‌ நம்பிக்கையுடன்‌ 
உயிர்த்தெழுதலின்‌ நம்பிக்கையும்‌ பிணைக்கப்பட்டிருந்தது 
லூக்‌. 7:18-23). தானியேல்‌ 12:2ல்‌, “பூமியின்‌ தூளிலே நித்திரை 
பண்ணுகிறவர்களாகிய அநேகரில்‌ சிலர்‌ நித்திய ஜீவனுக்கும்‌, 
சிலர்‌ நித்திய நிந்தைக்கும்‌ இகழ்ச்சிக்கும்‌ விழித்து எழுந்திருப்‌ 
பார்கள்‌””” என்று கூறப்படுகின்றது. லாசரு மரித்த போது, 
மார்த்தாள்‌ “உயிர்த்தெழுதல்‌ நடக்கும்‌ கடைசி நாளிலே 
அவனும்‌ [லாசருவும்‌] உயிர்த்தெழுந்திருந்திருப்பான்‌ என்று 


227 


அறிந்திருக்கிறேன்‌” (யோவா. 11:24அ) என்று சராசரி யூதரின்‌ 
நம்பிக்கையைப்‌ பற்றிப்‌ பேசினாள்‌. 

பரிசேயர்கள்‌ மற்றும்‌ நியாயப்பிரமாணம்‌, கர்க்கதரிசனம்‌'* 
ஆகியவற்றை நம்பியிருந்த எல்லா யூதர்கள்‌ ஆகியோருக்கு 
உயிர்த்தெழுதல்‌ என்பது அடிப்படையான நம்பிக்கையாய்‌ 
இருந்ததால்‌, தேவன்‌ மரித்தோரிலிருந்து ஒருவரை உயிரோடு 
எழுப்பினார்‌ என்று (அவர்கள்‌ நம்பியதாக உரிமைகோரிய அந்த 
விஷயத்தை) தாம்‌ பிரசங்கித்ததற்காக சகயூதர்கள்‌ தம்மை 
நியாயஸ்தலத்திற்கு இழுத்துக்‌ கொண்டு வந்ததென்பது 
பவுலினால்‌ புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தது. அவர்‌, 
“அகிரிப்பா ராஜாவே, அந்த நம்பிக்கையினிமித்தமே யூதர்கள்‌ 
என்‌ மேல்‌ குற்றஞ்‌ சாட்டுகிறார்கள்‌” (வ. 7ஆ என்று கூறுகை 
யில்‌ அவரது குரலில்‌ இருந்த அதிர்ச்சியை என்னால்‌ உணர 
முடிகின்றது. “எல்லா ஜனங்களிலேயும்‌ அதுவும்‌ யூதர்களால்‌” 
என்று இச்சொற்றொடரில்‌ 1. 1. புரூஸ்‌ அவர்கள்‌ பவுலின்‌ 
வார்த்தைகளின்‌ உணர்வைப்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டினார்‌. 








உணர்ச்சிவசப்பட்ட வராய்‌, பவுல்‌, தம்‌ உரையைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருந்த மற்றவர்களிடத்தில்‌ திரும்பினார்‌: “தேவன்‌ 
மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியமென்று 
நீங்கள்‌” எண்ணுகிறதென்ன?” (வ. 8). பவுல்‌ தமது வார்த்தை 
யாகிய தார்க்குச்சியால்‌ எல்லாத்‌ திசைகளிலும்‌ குத்திய 
பொழுது, அநேகமாக அங்கிருந்தவர்களில்‌ ஒன்றுக்கு 
மேற்பட்டவர்கள்‌ தங்கள்‌ இருக்கையிலிருந்து எழும்பிக்‌ 
குதித்திருப்பார்கள்‌. 

பவுலின்‌ வார்த்தைகள்‌ அங்கிருந்த எல்லாருக்கும்‌ நடை 
முறைப்‌ படுத்தப்பட்டது. புறஜாதியாரில்‌ பெரும்பாலானோர்‌ 
எல்லாவற்றையும்‌ படைத்திருந்த வல்லமையுள்ள ஒரு தேவன்‌ 
(அல்லது தேவர்கள்‌) என்ற கருத்தின்‌ மீது நம்பிக்கையாய்‌ 
இருந்தார்கள்‌ (17:24, 25); தேவன்‌ உலகத்தைப்‌ படைக்க 
முடிந்தது என்றால்‌, அவர்‌ மரித்தோரை உயிர்ப்பிக்க முடியும்‌ 
என்பதை மட்டும்‌ அவர்கள்‌ நம்ப முடியாததென்று ஏன்‌ கருத 
வேண்டும்‌? சிறப்பாக, அவர்‌ வார்த்தைகள்‌ அங்கிருந்த 
(அகிரிப்பா உட்பட) எந்த ஒரு யூதருக்கும்‌ ஏற்புடையதாக 
இருந்தது. மற்றவர்களைத்‌ தேவன்‌ மரித்தோரிலிருந்து எழுப்பி 
யிருந்தால்‌, இயேசுவை அவர்‌ எழுப்பியதை மட்டும்‌ அவர்கள்‌ 
ஏன்‌ சந்தேகப்பட வேண்டும்‌? வரையறைக்குட்பட்ட உணர்வு 














228 


களில்‌ நம்புகின்ற, தங்கள்‌ தவறான தர்க்கங்களில்‌ மட்டும்‌ 
நம்பிக்கை கொள்ளுகின்ற, தங்களை மட்டுமே சார்ந்துள்ள 
மக்களுக்கு உயிர்த்தெழுதல்‌ என்பது நம்ப முடியாததாகவே 
இருக்கும்‌. 

கூட்டத்திற்கு அறைகூவல்‌ விடுத்த பவுல்‌, அவர்களுடைய 
நிலையிலேயே தாம்‌ முன்னொரு காலத்தில்‌ இருந்ததாக ஒப்புக்‌ 
கொண்டார்‌. பரிசேயர்‌ என்ற வகையில்‌ மரித்தோரின்‌ 
உயிர்த்தெழுதலை அவர்‌ கொள்கையளவில்‌ ஒப்புக்‌ கொண்ட 
வராயிருந்து, இயேசு உயிர்த்தெழுப்பப்பட்டிருப்பதன்‌ 
சாத்தியக்‌ கூற்றைப்‌ புறக்கணித்திருந்தார்‌: 





முன்னே நானும்‌ நசரேயனாகிய இயேசுவின்‌ நாமத்‌ 
திற்கு விரோதமாய்‌ அநேக காரியங்களை நடப்பிக்க 
வேண்டுமென்று நினைத்திருந்தேன்‌. அப்படியே நான்‌ 
எருசலேமிலும்‌ செய்தேன்‌. நான்‌ பிரதான ஆசாரியர்‌ 
களிடத்தில்‌ அதிகாரம்‌ பெற்று, பரிசுத்தவான்களில்‌'” 
அநேகரைச்‌ சிறைச்சாலைகளில்‌ அடைத்தேன்‌; அவர்கள்‌ 
கொலை செய்யப்படுகையில்‌ நானும்‌ சம்மதித்திருந்தேன்‌. 
சகல ஜெப ஆலயங்களிலும்‌ நான்‌ அவர்களை அநேகந்‌ 
தரம்‌ தண்டித்து, தேவதூஷணஞ்‌'£ சொல்லக்‌ கட்டாயப்‌ 
படுத்தினேன்‌; அவர்கள்‌ பேரில்‌ மூர்க்க வெறி கொண்ட 
வனாய்‌ அந்நிய பட்டணங்கள்‌ வரைக்கும்‌ அவர்களைத்‌ 
துன்பப்படுத்தினேன்‌ (26:9-11). 


பவுல்‌ ஒரு காலத்தில்‌ கிறிஸ்தவர்களை உபத்திரவப்‌ 
படுத்தியதில்‌ ஏரோதின்‌ குடும்பத்தைக்‌ காட்டிலும்‌ - அதிகமான 
- வைராக்கியத்துடன்‌ இருந்தார்‌ என்று அறிந்த போது 
அகிரிப்பா திகைப்படைந்திருக்க வேண்டும்‌. “இந்த துன்புறுத்து 
பவர்‌ எவ்விதம்‌ இப்படிப்பட்ட மாறுதலுக்குட்பட்டார்‌ என்ற 
கேள்வியானது அந்த இளைஞரின்‌ மனதில்‌ விருப்புடன்‌ எழத்‌ 
தொடங்கியது. :”” 


“நான்‌ ... ஒரு ஒளியைக்‌ கண்டேன்‌” (26:12-18) 
தமது வாழ்வில்‌ முழுமையான மாற்றத்தைக்‌ கொண்டு 
வந்தது எது என்பது பற்றிப்‌ பவுல்‌ அகிரிப்பாவிடம்‌ கூறினார்‌: 





இப்படிச்‌ செய்து வருகையில்‌, நான்‌ பிரதான ஆசாரியர்‌ 


229 


களிடத்தில்‌ அதிகாரமும்‌ உத்தரவும்‌ பெற்று, தமஸ்கு 
வுக்குப்‌ போகும்போது, மத்தியான வேளையில்‌, 
ராஜாவே, நான்‌ வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும்‌ 
அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும்‌ என்னு 
டனே கூடப்‌ பிரயாணம்‌ பண்ணினவர்களையும்‌ சுற்றிப்‌ 
பிரகாசிக்கக்‌ கண்டேன்‌. நாங்களெல்லாரும்‌ தரையிலே 
விழுந்தபோது: சவுலே, சவுலே நீ ஏன்‌ என்னைத்‌ துன்பப்‌ 
படுத்துகிறாய்‌? முள்ளில்‌ உதைக்றெது உனக்குக்‌ கடினமா 
மென்று எபிரேயு பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற 
ஒரு சத்தத்தைக்‌ கேட்டேன்‌ (வ. 12-14). 


உயிர்த்தெழுதலில்‌ நம்பிக்கையுள்ள பரிசேயராக வளர்க்கப்‌ 
பட்டது உட்பட பவுலின்‌ வாழ்க்கையில்‌ சகலமும்‌ நடந்திருந்‌ 
குது, அது அவர்‌ இயேசுவை ஏற்றுக்‌ கொள்வதற்கான கர்த்தரு 
டைய சிட்சையாய்‌ இருந்தது (கலா. 1:15அ). பவுல்‌ தனிப்பட்ட 
விதத்தில்‌ உபத்திரவமும்‌ துன்பமும்‌ தருபவராய்‌ இருந்து 
கடினமாக எதிர்த்து நின்றிருந்தார்‌. அகிரிப்பாவின்‌ 
குடும்பத்தார்‌ கூட அறுபதுக்கும்‌ மேற்பட்ட அண்டளவாக” 
“முள்ளிலே உதைத்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌.” அந்த இராஜா 
நேர்மையானவராய்‌ இருந்திருந்தால்‌, அது “கடினமானது” 
என்று ஒப்புக்‌ கொண்டிருந்திருக்க வேண்டும்‌; அவரது 
தகப்பனார்‌ அடைந்த கொடூரமான மரணம்‌ அவ்விஷயத்தில்‌ 
ஒரு கருத்தாகும்‌. 

பவுல்‌ தமது எடுத்துரைப்பைத்‌ தொடர்ந்தார்‌: ஒளியினால்‌ 
சூழப்பட்ட அவர்‌ நடுங்கிய குரலில்‌, “ஆண்டவரே நீர்‌ யார்‌?” 
என்று கேட்டார்‌. “நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே” என்று 
பதில்‌ வந்தது (26:15). தெய்வீக தார்க்குச்சியானது அவருடைய 
இருதயத்தை ஊடுருவும்‌ ஒரு பட்டயமாகவும்‌, அவரது 
வாழ்க்கையை மாற்றியமைத்த கத்தியாகவும்‌ மாறியது! 
உயிர்த்தெழுந்த கர்த்தர்‌ அவருக்குப்‌ பின்வருமாறு கட்டளை 
யிட்டார்‌: 











இப்பொழுது நீ எழுந்து, காலூன்றி நில்‌. நீ கண்டவை 
களையும்‌ நான்‌ உனக்குத்‌ தரிசனமாகிக்‌ காண்பிக்கப்‌ 
போகிறவைகளையும்‌ குறித்து உன்னை ஊழியக்கார 
னாகவும்‌”' சாட்சியாகவும்‌” ஏற்படுத்துகிறதற்காக 
உனக்குத்‌ தரிசனமானேன்‌. உன்‌ சுயஜனத்தாரிடத்‌ 
தினின்றும்‌ அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும்‌ உன்னை 


230 


விதெலையாக்கி,” அவர்கள்‌ என்னைப்‌ பற்றும்‌ விசுவாசக்‌ 
தினாலே பாவமன்னிப்பையும்‌ பரிசுத்தமாக்கப்பட்ட வர்‌ 
களுக்குரிய சுதந்தரத்தையும்‌ பெற்றுக்‌ கொள்ளும்‌ 
படியாக, அவர்கள்‌ இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும்‌, 
சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டுத்‌ தேவனிடத்‌ 
திற்கும்‌ திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களைத்‌ 
திறக்கும்‌ பொருட்டு, இப்பொழுது உன்னை அவர்‌ 
களிடத்திற்கு அனுப்புகிறேன்‌ என்றார்‌ (வ. 16-18). 





“இயேசு உங்களுக்குத்‌ தோன்றினார்‌ என்ற உங்கள்‌ 
வார்த்தையை மட்டுமே நாங்கள்‌ பெற்றுள்ளோம்‌” என்று 
எவராவது மறுத்துரைத்தால்‌, பவுல்‌, “நான்‌ இயேசுவைக்‌ 
காணவில்லையென்றால்‌, எனது வாழ்வில்‌ ஏற்பட்ட மாற்றங்‌ 
களுக்கு எவ்வகையில்‌ விளக்கம்‌ தருவீர்கள்‌?” என்ற முழு 
நிறைவான பதிலை வைத்திருந்தார்‌. 





“நான்‌ கழ்ப்படியாதவனாயிருக்கவில்லை” (26:19, 20) 

இப்பொழுது பவுல்‌ தம்முடைய தார்க்குச்சியை அந்த 
இளம்‌ அரசரின்‌ இருதயத்தை நோக்கி குறி வைத்தார்‌. “ஆகை 
யால்‌, அகிரிப்பா ராஜாவே, நான்‌ அந்தப்‌ பரமதரிசனத்துக்கு 
கீழ்ப்படியாதவனாயிருக்கவில்லை” (வ. 19). “நான்‌ வேறு என்ன 
செய்திருக்க முடியும்‌?” என்ற கேள்வி அதில்‌ மறைந்திருந்தது. 
பவுல்‌ வேறு எதுவும்‌ செய்திருக்க முடியாதிருந்தது என்றால்‌, 
அகிரிப்பாவும்‌ வேறு எதுவும்‌ செய்ய முடிந்திருக்காது! 

பவுல்‌ கர்த்தருடைய கட்டளைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்திருந்‌ 
தார்‌; அவர்‌ உடனே ஞானஸ்நானம்‌ பெற்றார்‌ (22:16; 9:18). 
கர்த்தர்‌ கொடுத்த ஊழியத்திற்கும்‌ அவர்‌ கீழ்ப்படிந்தார்‌: 





[நான்‌] முன்பு தமஸ்குவிலும்‌ எருசலேமிலும்‌ யூதேயா 
தேசமெங்குமுள்ளவர்களிடத்திலும்‌,”* பின்பு புறஜாதி 
யாரிடத்திலும்‌ நான்‌ போய்‌, அவர்கள்‌ தேவனிடத்திற்கு 
மனந்திரும்பிக்‌ குணப்படவும்‌, மனந்திரும்புதலுக்கேற்ற 
கிரியைகளைச்‌ செய்யவும்‌ வேண்டுமென்று அறிவித்தேன்‌ 
(26:20). 


நீதியற்ற, ஒழுக்கவீனமான ரோம தேசாதிபதி ஒருவரிடத்‌ 
தில்‌ பவுல்‌ “நீதியையும்‌ இச்சையடக்கத்தையும்‌ பிரசங்கித்‌ 


231 


இருந்தார்‌ (24:25); இப்பொழுது மனந்திரும்பாத யூத அரசர்‌ 
ஒருவரிடத்தில்‌ அவர்‌ மனந்திரும்புதல்‌ பற்றிப்‌ பிரசங்கித்தார்‌.” 
“யூதருடைய சகல முறைமைகளையும்‌ தர்க்கங்களையும்‌ 
அறிந்தவரானதால்‌ ...”” (26:3) என்ற புகழ்ச்‌ சொல்லைப்‌ 
பெற்றிருந்தவர்‌ நிச்சயமாகவே, “ஒருவன்‌ தன்‌ ... சகோதரியைச்‌ 
சேர்த்துக்‌ கொண்டு ... பார்த்தால்‌, அது பாதகம்‌; அவர்கள்‌ ... 
அறுப்புண்டு போகக்‌ கடவர்கள்‌ ...?” (லேவி. 20:17). பவுல்‌ 
அவ்விடத்தில்‌, “மனந்திரும்பிக்‌ குணப்படவும்‌, மனந்திரும்புத 
லுக்கேற்ற கிரியைகளைச்‌ செய்யவும்‌ வேண்டுமென்று” 
அறிவித்தார்‌ (26:20); அவ்வாறு செய்வது அபாயமான 
தாயிருந்த போதிலும்‌ பவுல்‌ சற்றும்‌ கடுமை தணியாது 
இவ்விகம்‌ கூறினார்‌! 


“நான்‌ இந்நாள்‌ வரைக்கும்‌ சாட்சி கூறி வருகிறேன்‌” 
(26:21-23) 

அகிரிப்பா, தாம்‌ மனம்‌ மாறினால்‌ கிறிஸ்தவ வாழ்வு 
என்பது சுலபமாயிருக்காது என்பதைப்‌ புரிந்து கொள்ள 
வேண்டியதாயிருந்தது. தொடர்ந்து பவுல்‌: “இதினிமித்தம்‌ 
[ஏமாற்றுத்தனமான குற்றச்சாட்டுகளால்‌ அல்ல, ஆனால்‌ 
பிரமாணத்திலிருந்து விலகியிருந்த புறஜாதியாருக்கு நான்‌ 
இரட்சிப்பைப்‌ பிரசங்குத்ததினாலேயே] யூதர்கள்‌ தேவாலயத்‌ 
திலே என்னைப்‌ பிடித்துக்‌ கொலை செய்யப்‌ பிரயத்தனம்‌ 
பண்ணினார்கள்‌” (வ. 21). அது போலவே, அந்த அரசர்‌ தமது 
வாழ்வை இயேசுவுக்கு ஒப்புக்‌ கொடுத்தால்‌, அவருடைய 
(அரசருடைய) நண்பர்கள்‌ அவருக்கெதிராகத்‌ திரும்பி 
யிருக்கலாம்‌. 

ஆனால்‌ இப்படிப்பட்ட ஒப்புக்‌ கொடுத்தலை மேற்‌ 
கொள்ளும்போது கர்த்தர்‌ தம்முடன்‌ நிற்பார்‌ என்பதையும்‌ 
அகிரிப்பா அறிய வேண்டியது தேவையாய்‌ இருந்தது. 
இவ்விதமாகப்‌ பவுல்‌ விரைவாக, “ஆனாலும்‌ தேவ அநுக்கிரகம்‌ 
பெற்று நான்‌ இந்நாள்‌ வரைக்கும்‌ ... சாட்சி கூறி வருகிறேன்‌” 
(வ. 22) என்று கூடக்கூறினார்‌. இயேசு அவரை “எழுந்து நில்‌” 
(வ. 16) என்று கூறியிருந்தார்‌, அவர்‌ தேவனுடைய உதவியி 
னால்‌ தொடர்ந்து நிற்க வேண்டியிருந்தது. பவுலுக்குக்‌ கிடைத்த 
பலம்‌ அரசருக்கும்‌ கிடைக்கக்‌ கூடியதாகவே இருந்தது. 





232 


கர்த்தரைச்‌ சார்ந்திருந்ததினால்‌ பவுல்‌ கர்த்தரின்‌ 
கட்டளையை நிறைவேற்ற முடிந்திருந்தது: 


.. நூன்‌ இந்நாள்‌ வரைக்கும்‌ சிறியோருக்கும்‌ பெரியோ 
ருக்கும்‌ சாட்சி கூறி வருகிறேன்‌. தீர்க்கதரிசிகளும்‌ 
மோசேயும்‌ முன்னமே சொல்லியிருந்தபடியே, கிறிஸ்து 
பாடுபட வேண்டியகென்றும்‌, மரித்தோர்‌ உயிர்த்‌ 
தெழுதலில்‌”* அவர்‌ முதல்வராகி, சுயஜனங்களுக்கும்‌ 
அந்நிய ஜனங்களுக்கும்‌ ஒளியை வெளிப்படுத்துகிற 
வரென்றும்‌ சொல்லுகிறேனேயன்றி, வேறொன்றையும்‌ 
நான்‌ சொல்லுறெதில்லை என்றான்‌ (வ. 22ஆ, 23). 


மேசியா மரித்து உயிர்த்தெழுப்பப்படுவார்‌ என்று நிரூபிக்க 
உபாகமம்‌ 18, ஏசாயா 53 மற்றும்‌ மற்ற வேதவசனப்‌ பகுதிகள்‌ 
ஆகியவற்றைப்‌ பவுல்‌ மேற்கோள்‌ காட்டியதை நான்‌ கேட்க 
முடிகின்றது மற்றும்‌ அவர்‌ அதற்குப்‌ பின்‌ நற்செய்தியானது 
யூதர்‌, புறஜாதியார்‌ ஆகியோருக்குப்‌ பிரசங்கிக்கப்படும்‌ என்று 
அறிவித்துமிருப்பார்‌. மேலும்‌ பவுல்‌, “இந்த இயேசுவே 
கிறிஸ்துவாய்‌ இருக்கிறார்‌ என்று நான்‌ உமக்கு அறிவிக்கிறேன்‌” 
(அப்‌. 17:3ஆ) என்றும்‌ கூறுவதைக்‌ கேட்க முடிகின்றது. 

மோசே மற்றும்‌ தீர்க்கதரிசிகள்‌ எழுதியிருந்ததை அகிரிப்பா 
விசுவாசித்தாரா என்று கேட்பதே தர்க்கரீதியான அடுத்த 
செயற்படியாய்‌ இருந்திருக்கும்‌ (26:27). பவுல்‌ அதைச்‌ செய்ய 
முடிவதற்கு முன்னால்‌, அவர்‌ இடை நிறுத்தப்பட்டார்‌. 





பின்தொடர்ச்சி (26:24-32) 
இந்த அதிகாரத்தின்‌ தொடக்கத்தில்‌ செயல்பாடுகள்‌ 
யாவற்றையும்‌ அகிரிப்பாவினிடத்தில்‌ திருப்பி விட்டபடி 
யினால்‌, பெஸ்து காட்சிக்குப்‌ புறம்பே இருந்தார்‌. இருப்‌ 
பினும்‌, பவுலின்‌ பிரசங்கம்‌ தொடர்ந்த போது, அவர்‌ (பெஸ்து) 











கலவரமடையத்‌ தொடங்கினார்‌ என்பது உறுதியாகும்‌. 
மரியாதைக்குரிய விருந்தினரைப்‌ பவுல்‌ மறுபடி மறுபடி 
தார்க்குச்சியால்‌ குத்துவதைப்‌ பார்த்த போது, RSPCAவைச்‌ 
செயல்படுத்துவது (the Roman Society for the Prevention of Cruelty to 
Agrippa) சரியானது என்று முடிவு செய்தார்‌. பவுல்‌ தற்காப்பு 


233 


வாதமாக இதைக்‌ கூறிக்‌ கொண்டிருக்கையில்‌, “பெஸ்து உரத்த 
சத்தமாய்‌: பவுலே, நீ பிதற்றுகிறாய்‌, அதிகக்‌ கல்வி” உனக்குப்‌ 
பயித்தியமுண்டாக்குகிறது” என்று கூறினார்‌ (வ. 24). 

பெஸ்துவின்‌ படபடப்பான வார்த்தைகளை நாம்‌ 
கவனியாதிருந்தாலும்‌ கூட, அவைகள்‌ நம்மை திகைப்படையச்‌ 
செய்வதில்லை. காலங்களினூடே நிலவும்‌ மாபெரும்‌ சத்தி 
யத்தை, “... மரித்துப்‌ போன இயேசு என்னும்‌ ஒருவன்‌ 
உயிரோடிருக்கிறானென்று பவுல்‌ சாதித்ததை” (25:19) என்று 
சொல்லி ஒன்றுமில்லாததாகத்‌ தள்ளி விடுமளவு திட்டமற்ற 
வராய்‌ இருந்த அம்மனிதர்‌ சத்தியத்தின்‌ மாபெரும்‌ கருத்தாள 
ரைப்‌ பயித்தியக்காரன்‌ என்று ஒதுக்கி வைப்பதில்‌ வியப்பெது 
வும்‌ இல்லை. 

பெஸ்துகான்‌ பயித்தியக்காரன்‌ போலச்‌ செயல்பட்டார்‌. 
பவுலோ அமைதியாக: “கனம்‌ பொருந்திய பெஸ்துவே,” நான்‌ 
பயித்தியக்காரனல்ல, சத்தியமும்‌ சொஸ்த புத்தியுமுள்ள 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறேன்‌” (26:25) என்று பதில்‌ அளித்தார்‌. 
இயேசுவை ஏற்றுக்கொள்ளு முன்பு பவுல்‌ பயித்தியக்கார 
தன்மையில்‌ இருந்தார்‌ (வ. 11) ஆனால்‌ இப்பொழுதோ அவர்‌ 
“புத்தி தெளிந்திருந்தார்‌” (மாற்‌. 5:15). 

அப்போஸ்தலர்‌ அகிரிப்பாவிடம்‌ திரும்பினார்‌: “இந்தச்‌ 
சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார்‌; ஆகையால்‌ தைரியமாய்‌ 
அவருக்கு முன்பாகப்‌ பேசுகிறேன்‌; இவைகளில்‌ ஒன்றும்‌ 
அவருக்கு மறைவானதல்லவென்று எண்ணுகிறேன்‌; இது ஒரு 
மூலையில்‌ நடந்த காரியமல்ல” (வ. 26). கிறிஸ்தவம்‌ என்பது 
இரகசியமான ஓழுங்கு முறையாயிருந்ததில்லை; சுவிசேஷ 
மானது வீட்டின்‌ கூரைப்‌ பகுதிகளின்‌ உச்சியிலிருந்து உரத்துக்‌ 
கூறப்பட்டிருந்தது (மத்‌. 10:27). அகிரிப்பாவின்‌ பிறப்பும்‌, 
இயேசுவின்‌ சொந்த ஊழியத்‌ தொடக்கமும்‌ ஒரே வேளையில்‌ 
நடைபெற்றிருந்தன; அவர்‌ குழந்தைக்குரிய தமது உணவுடன்‌, 
இயேசு மற்றும்‌ அப்போஸ்தலர்களின்‌ வரலாறுகளையும்‌ 
சேர்த்து ஊட்டப்பட்டிருந்திருப்பார்‌. பவுல்‌ கூறிய எல்லாவற்‌ 
றையும்‌ அவரால்‌ மதிப்பிட முடிந்திருந்திருக்கும்‌. இருப்பினும்‌, 
அப்படிச்‌ செய்வதானது அவர்‌ தம்மை உபசரித்தவருக்கெதிராக 
கைதியுடன்‌ நிலைப்பாடுடையவராய்‌ இருக்கும்‌ உறுதியற்ற 
நிலையில்‌ வைப்பதாயிருக்கும்‌. இவ்விதமாக அவர்‌ அமைதி 
யாய்‌ இருந்தார்‌. 


234 


அகிரிப்பா, தமது மவுனம்‌ பவுலைக்‌ தடுக்கும்‌ என்று நினைத்‌ 
இருந்தால்‌, அது தவறான நினைவாகும்‌. அந்த அப்போஸ்தலர்‌ 
அவரை (அகிரிப்பாவை) வலியுறுத்தினார்‌: “அகிரிப்பா 
ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? விசுவாசிக்கிறீர்‌ 
என்று அறிவேன்‌ என்றான்‌” (வ. 27). அந்த இளம்‌ ஆட்சியாளர்‌, 
தாம்‌ தீர்க்கதரிசகளை விசுவாசிக்கவில்லையென்று 
கூறியிருந்தால்‌, யூத மக்களின்‌ மரியாதையையும்‌ ஆதரவையும்‌ 
அவர்‌ இழந்திருப்பார்‌. தர்க்கதரிசிகளைத்‌ தாம்‌ விசுவாசிப்பதாக 
அவர்‌ கூறியிருந்தால்‌ நிச்சயமாக, “ஆகையால்‌ கீர்க்கதரிசிகளால்‌ 
பேசப்பட்டவராகிய இயேசுவை ஏற்றுக்‌ கொள்ள மனதா 
யிருக்கிறீர்‌ அல்லவா?” என்பதே பவுலின்‌ அடுத்த கேள்வியாய்‌ 
இருக்கும்‌. அகிரிப்பா ஏதாவது சொல்ல வேண்டியதாயிருந்தது; 
அந்த அறையில்‌ இருந்த யாவரும்‌ அவரது பதிலுக்காகக்‌ 
காத்திருந்தார்கள்‌. கடைசியில்‌ அவர்‌ பேசினார்‌: “நான்‌ 
கிறிஸ்தவனாறெதற்குக்‌ கொஞ்சங்குறைய நீ என்னைச்‌ 
சம்மதிக்கப்‌ பண்ணுகிறாய்‌” (வ. 289. 

அகிரிப்பா இவ்வார்த்தைகளை எப்படிக்‌ கூறினார்‌ என்று 
அறிய நான்‌ விரும்புகின்றேன்‌: அவரது குரலின்‌ தொனி, அவரது 
முகபாவம்‌ மற்றும்‌ அவரின்‌ உடலின்‌ நிலை ஆகியவை 
அப்போது எப்படியிருந்தன என்று அறிய விரும்புகின்றேன்‌. 
மூல வசனமானது எத்தனை வழிமுறைகளில்‌ வேண்டுமானா 
லும்‌ விளக்கப்படுத்தப்பட முடியும்‌, இது மொழிபெயர்ப்பு 
களில்‌ உள்ள மாற்றத்திலிருந்து விளங்குகின்றது. அகிரிப்டா (5- 
௦௦1௦) உண்மையுள்ளவராயிருந்தார்‌ என்று சிலர்‌ நம்புகின்‌ 





றார்கள்‌ (07௫ போன்றவை); மற்றவர்களோ, அகிரிப்பா பவுலின்‌ 
நிலை பற்றிப்‌ (ஷாழம//2110) பரிதாபம்‌ கொண்டிருந்தாலும்‌, அவர்‌ 
முற்றிலுமாகப்‌ பவுல்‌ கூறியவற்றை ஏற்றுக்‌ கொள்ளவில்லை 
என்று நினைக்கின்றார்கள்‌ (NIV); இன்னும்‌ மற்றவர்கள்‌, 
அகிரிப்பா (0௭௭/௦) கேலியாகச்‌ கூறுபவராய்‌ இருந்தது உறுதி 
என்று நினைக்கின்றார்கள்‌ (RSV). இதற்கு முன்‌ நடந்த 
எல்லாவற்றிலும்‌ பவுலிடத்தில்‌ அகிரிப்பா இரக்கத்துடன்‌ 
இருந்ததால்‌, பவுலின்‌ பேச்சுக்குப்‌ பிறகும்‌ கூட (25:24; 26:1, 32), 
கேலியாகக்‌ கூறுதல்‌ என்ற தேர்வை நாம்‌ விட்டுவிட முடியும்‌. 
அந்த இராஜா, மனந்திரும்புதலுக்கு எவ்வளவு நெருங்கி 
யிருந்தார்‌ என்பதை நாம்‌ ஒருபொழுதும்‌ அறியப்‌ 
போவதில்லை. 





235 


அகிரிப்பா எதை அர்த்தப்படுத்தியிருந்தாலும்‌, அவருடைய 
வார்த்தைகளைப்‌ பவுல்‌ முகமதிப்பாக ஏற்றுக்‌ கொண்டு, 
நடபடிகளில்‌ காணப்படுகின்ற மிக வல்லமையான மற்றும்‌ 
சொல்லாற்றல்‌ மிக்க வேண்டுகோளுக்கு அவற்றைப்‌ பயன்‌ 
படுத்தினார்‌: 





அதற்குப்‌ பவுல்‌: நீர்‌ மாத்திரல்ல, இன்று என்‌ வசனத்தைக்‌ 
கேட்றெ யாவரும்‌ [பெர்னீக்கேயாள்‌, பெஸ்து, விருந்‌ 
தினர்‌, சேவகர்களையும்‌ சேர்த்து, பவுல்‌ தம்‌ கைகளை 
அவர்களை நோக்கி நீட்டி], கொஞ்சங்குறைய மாத்திரம்‌ 
அல்ல, இந்தக்‌ கட்டுகள்‌ தவிர [விலங்டெப்பட்ட 
மணிக்கட்டுகளை இப்பொழுது பவுல்‌ தூக்கிக்‌ காட்டு 
வதைக்‌ காணுங்கள்‌] முழுவதும்‌ என்னைப்‌ போலாகும்‌ 
படி” தேவனை வேண்டிக்‌ கொள்ளுகிறேன்‌ என்றான்‌ 
(வ. 26:29). 


அரிப்பா தாம்‌ ஏற்கனவே அதிகமாய்க்‌ கூறியிருந்ததாக 
எண்ணினார்‌ என்பது தெளிவு. திடீரென்று அவரும்‌ 
“தேசாதிபதியும்‌, பொ்னீக்கேயாளும்‌ அவர்களுடனே கூட 
உட்கார்ந்திருந்தவா்களும்‌ எழுந்து” (வ. 30). புகழ்‌ மிக்க தனி 
நபர்களுடன்‌ அவ்வப்பொழுது நான்‌ கலந்து ஆலோசித்திருக்‌ 
கின்றேன்‌. அவர்கள்‌ எழுந்து நிற்கும்‌ போது, பேட்டி முடிந்தது 
என்று நீங்கள்‌ அறிந்து கொள்ளலாம்‌! 

பெஸ்துவும்‌ அவரது விருந்தாளிகளும்‌ பவுலின்‌ வேண்டு 
கோள்‌ விடுக்கும்‌ விழிகளில்‌ இருந்து விடுதலையானவுடனேயே 
அவரைப்‌ பற்றி, “... தங்களுக்குள்ளே பேசிக்‌ கொண்டார்கள்‌” 
(வ. 31). “இந்த மனுஷன்‌ மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது 
பாத்திரமானதொன்றையும்‌ செய்யவில்லை” என்பதே 
அவர்களின்‌ ஏகோபித்த தீர்ப்பாக இருந்தது (வ. 31௮). அது 
பவுலுக்கு ஒரு வெற்றியாகவே இருந்தது, ஆனால்‌ அது அவர்‌ 
விரும்பியபடியான வெற்றியாக இருக்கவில்லை. அவர்‌ 
இயேசுவை மெய்ப்பித்துக்‌ காட்ட விரும்பியிருந்தார்‌; அதற்கு 
மாறாக அவர்‌ தம்மையே மெய்ப்பித்துக்‌ காட்டியிருந்தார்‌. 
அவர்‌ அவர்களுடைய ஆத்துமாக்களை ஆதாயம்‌ செய்ய 
விரும்பினார்‌; அதற்கு மாறாக அவர்‌ அவர்களின்‌ ஆதரவை 
ஆதாயம்‌ செய்து கொண்டிருந்தார்‌. 

இருப்பினும்‌ பெஸ்து இன்னமும்‌ ரோமாபுரிக்குத்‌ தமது 





236 


கடிதத்தை எழுதத்‌ தயாராகவில்லை; இன்னமும்‌ அவருக்குப்‌ 
பவுலின்‌ மீது சாட்டப்படத்‌ தக்க குற்றச்சாட்டுகள்‌ எதுவும்‌ 
கிடைக்கவில்லை! தேசாதிபதி எழுதுவது எதுவாயிருப்பினும்‌, 
அவ்வழக்கைத்‌ தாம்‌ தவறாகக்‌ கையாண்டதற்குப்‌ பெஸ்து 
கும்மைத்‌ தவிர மற்ற ஒவ்வொருவரையும்‌ குற்றம்‌ சுமத்தினார்‌! 
அந்த அறிக்கையானது பவுலுக்குச்‌ சாதகமாய்‌ இருந்தது 
என்பதும்‌ உறுதியாகும்‌, ஏனென்றால்‌ அவர்‌ ரோமாபுரி 
செல்லும்‌ பயணத்தின்‌ போதும்‌, ரோமாபுரியிலும்‌ மிகவும்‌ 
நன்றாக நடத்தப்பட்டார்‌ (28:16, 30, 31). 

அதிகாரம்‌ 26ல்‌ - ஏறக்குறைய முற்றிலும்‌ நம்பவே முடியாத 
- ஒரு நிறைவுக்‌ குறிப்பு உள்ளது. எந்த ஒரு ஏரோதும்‌ 
இயேசுவைப்‌ பின்பற்றுபவர்களைப்‌ பாராட்டியதே இல்லை. 
பிரதான ஆசாரியருடன்‌ கூட்டணி ஏற்படுத்தியிருந்த யூதத்‌ 
தலைவர்‌ ஒருவர்‌, பவுலைப்‌ பற்றி நல்வார்த்தையொன்றைப்‌ 
பிறப்பித்து பேசியிருக்க முடியாதிருந்தது; இருப்பினும்‌ 
இரண்டாம்‌ ஏரோது அகிரிப்பா, பவுலைக்‌ கொல்லும்படியான 
எண்ணத்தால்‌ ஆட்டுவிக்கப்பட்டிருந்த பிரதான ஆசாரியரைத்‌ 
தேர்வு செய்திருந்தும்‌ கூட, மேற்சொன்ன இரு செயல்களையும்‌ 
செய்திருந்தார்‌! மற்றும்‌ அகிரிப்பா பெஸ்துவிடம்‌, “இந்த மனு 
ஷன்‌ இராயனுக்கு அபயமிடாதிருந்தானானால்‌, இவனை 
விடுதலை பண்ணலாகும்‌””” (வ. 32) என்று கூறினார்‌. ஒரு 
மனிகர்‌ மற்றும்‌ அவரது செய்கி ஆகியவற்றினால்‌ “ஏரோதுகளில்‌ 
கடைசியானவர்‌” மனதில்‌ ஆழ்ந்த பதிவுகளைப்‌ பெற்றார்‌! 
என்ன நடந்திருக்கும்‌ என்று ஆச்சரியப்படும்படி நாம்‌ 
விடப்படுகிறோம்‌. நாம்‌ ஒருபோதும்‌ அறிய மாட்டோம்‌. 











முடிவுரை 

ஏமாற்றமடைந்த பவுல்‌ தமது சிறையறைக்கு நடத்திச்‌ 
செல்லப்படுகையில்‌, “அது நேரத்தை வீணாக்குதலாயிற்று! 
பவுல்‌ மிக நேர்த்தியாகப்‌ பிரசங்கித்தும்‌ ஒருவர்கூட மனம்‌ 
மாறவில்லையே!” என்று கூறும்படியாக நாம்‌ சோதிக்கப்‌ 
படலாம்‌. ஆழ்ந்து சிந்திக்கையிலோ, அது நேரத்தை வீணாக்‌ 
குதல்‌ அல்ல என்று நாம்‌ உணருகின்றோம்‌: அகிரிப்பாவுக்கும்‌ 
அங்கிருந்த மற்றவர்களுக்கும்‌ வெளிச்சம்‌ காண்பிக்கப்‌ 
பட்டிருந்தது. அவர்கள்‌ கண்களை மூடிக்‌ கொண்டிருந்தால்‌, 


237 


அது பவுலின்‌ தவறு அல்ல. அகிரிப்பாவுக்கும்‌ மற்றவர்களுக்கும்‌ 
விடுதலையின்‌ வழி காண்பிக்கப்பட்டிருந்தது; அவர்கள்‌ 
பாவத்தின்‌ அடிமைத்தனத்தில்‌ நிலைத்திருந்தால்‌, பவுலை 
அதற்குக்‌ குற்றம்‌ சாட்ட முடியாது. பவுல்‌ இயேசுவைப்பற்றி 
அவர்களுக்குப்‌ பிரசங்கித்திருந்தார்‌; இப்பொழுது அவர்கள்‌ 
சாக்குப்போக்குச்‌ சொல்ல இடமில்லாதிருந்தது. 

இவ்வசனங்களை நீங்கள்‌ படித்திருக்கும்‌ இவ்வேளையில்‌, 
உங்களை நீங்கள்‌ அகிரிப்பாவின்‌ இடத்தில்‌ வைத்துக்‌ காண்பீர்‌ 
கள்‌ என்று நான்‌ நம்புகின்றேன்‌. தேவனுடைய முள்ளில்‌ 
இருந்து அவர்‌ தம்‌ வார்த்தையின்‌ மூலம்‌ உங்கள்‌ வாழ்வின்‌ 
இலக்குகளைத்‌ திருப்ப விரும்பும்படியாகக்‌ குத்துகளை 
உங்களால்‌ உணர்ந்திருக்க முடியும்‌ என்று நம்புகின்றேன்‌. 
பவுலைப்‌ போன்றே, “நீர்‌ மாத்திரமல்ல, இன்று என்‌ 
வசனத்தைக்‌ கேட்றெ யாவரும்‌, ... என்னைப்‌ போலாகும்படி 
தேவனை வேண்டிக்‌ கொள்ளுகிறேன்‌” (அப்‌. 26:29) என்று 
நீங்களும்‌ - ஒரு கிறிஸ்தவனாக - இயேசுவைப்‌ பின்பற்று 
கிறவராக வேண்டும்‌ என்று வேண்டிக்‌ கொள்ளுகிறேன்‌. 
முடிவாக, நீங்கள்‌ கர்த்தருக்குப்‌ பதில்செயல்‌ செய்வீர்களா 
இல்லையா என்பதை நீங்களேதான்‌ தீர்மானிக்க வேண்டும்‌. 
பவுலைப்‌ போல நீங்களும்‌ கூட “அந்தப்‌ பரம தரிசனத்துக்குக்‌ 
கீழ்ப்படியாதவனாயிருக்கவில்லை” (வ. 19ஆ) என்றாகலாம்‌ 
அல்லது எழுந்து நின்று புறம்பே நடந்து போன அகிரிப்பா 
அரசரைப்‌ போன்று ஆகலாம்‌. உங்கள்‌ நிலை எதுவாய்‌ 
இருக்கும்‌? 





காட்சி - உதவிக்குறிப்புகள்‌ 


ஆறு அல்லது எட்டு அடிகள்‌ நீளமுடைய ஒரு குச்சியை 
எடுத்து அதன்‌ நுனியில்‌ வெள்ளை வண்ணம்‌ பூசி “முள்‌” 
என்பதை விளக்கப்படுத்தப்‌ பயன்படுத்தலாம்‌. அதை இடுப்பு 
உயரத்திற்குப்‌ பூமியில்‌ கிடைமட்ட மாய்‌ நிறுத்திக்‌ காட்டுங்கள்‌. 
இப்பாடத்தின்போது அதை உங்கள்‌ அருகிலேயே வைத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌, பவுல்‌ அகிரிப்பாவைச்‌ சிட்சித்துப்‌ பேசிய 
நேரங்களைப்‌ பற்றிப்‌ பேசும்‌ போது, அந்தச்‌ சிந்தனையை 
உங்கள்‌ அருகில்‌ உள்ள கோலை (குச்சியை) குத்துவது போல்‌ 

















238 


காட்டுவதன்‌ மூலம்‌ குறியிடுங்கள்‌. 

“கொஞ்சங்‌ குறைய” என்ற கருத்தை வலியுறுத்துவதென்று 
நீங்கள்‌ முடிவு செய்தால்‌, (தொடர்ந்து வரும்‌ “பிரசங்கக்‌ குறிப்பு 
கள்‌?” என்பதைக்‌ காணவும்‌), கரும்பலகையில்‌ சில 
விஷயங்களை எழுதுவது நலம்‌: முதலாவது, சரியில்லாத 
சமன்பாடு ஒன்றை எழுதுங்கள்‌. அடுத்ததாக, பழக்கப்பட்ட 
பெயர்‌ ஒன்றை தவறான ஒரு எழுத்துடன்‌ எழுதுங்கள்‌. 
கடைசியாக, ஒரு பள்ளத்தாக்கைக்‌ கடக்க முயற்சி செய்யும்‌ 
(ஆனால்‌ அதைச்‌ செய்து முடிக்காத) படம்‌ ஒன்றை 
வரையுங்கள்‌. எடுத்துக்காட்டு இதோ: 


17 சலாயராஜ்‌ 


“இந்த விளக்கங்களின்‌ பொதுப்‌ பண்பு என்ன?” என்று 
கேளுங்கள்‌. எல்லாமே “கொஞ்சங்குறைய” இருக்கின்றன. 
கூட்டல்‌ கணக்கு கொஞ்சங்குறைய சரியானதாய்‌ இருக்கின்‌ 
றது; பெயரானது கொஞ்சங்குறைய சரியானதாய்‌ இருக்கின்‌ 
றது; குதிக்கும்‌ மனிதர்‌ கொஞ்சங்குறையச்‌ தாண்டி விட்டார்‌. 
ஒவ்வொன்றும்‌ சரியானதற்கு மிக நெருக்கமாய்‌ இருந்தாலும்‌, 
சரியானது அல்ல. கூட்டல்‌ கணக்கு 97 சதவிதெம்‌ சரியானதே, 
ஆனால்‌ 100 சதவிதெம்‌ அது தவறானதாகும்‌. எழுதப்பட்டுள்ள 
பெயரானது 90 சதவிகிதம்‌ சரியானதே ஆனால்‌ 100 சதவிகிதம்‌ 
அது தவறானதாகும்‌. குதிக்கும்‌ மனிதர்‌ தாம்‌ கடக்க வேண்டிய 
வழியில்‌ எட்டில்‌ ஏழு பங்கைக்‌ கூட கடந்திருக்கவில்லை; அவர்‌ 
அகைச்‌ செய்து முடிக்கவில்லை! “கொஞ்சங்குறைய” என்பது 
வேலையைச்‌ செய்து முடிப்பது அல்ல! 


பிரசங்கக்‌ குறிப்புகள்‌ 
அகிரிப்பாவின்‌ மனமாற்றமில்லாமை என்ற வரலாறானது 


239 


“அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 1:: இதழில்‌ 
மனமாற்றங்கள்‌ பற்றிய தொடர்‌ பிரசங்கங்களுக்கான 
ஆலோசனையின்‌ கடைசிப்‌ பாகம்‌ ஆகும்‌. இந்தத்‌ தொடரை 
நீங்கள்‌ பிரசங்கித்தால்‌, இப்பாடத்தை நீங்கள்‌ பயன்படுத்த 
முடியும்‌, அல்லது பின்வரும்‌ கருத்துக்களில்‌ ஒன்றை நீங்கள்‌ 
தெரிவு செய்து கொள்ளலாம்‌. 

இந்த மனமாற்றமில்லாமைக்கான சிறந்த அணுகுமுறை 
யானது “கொஞ்சங்குறைய சம்மதிக்கப்‌ பண்ணுதல்‌” அல்லது 
“கொஞ்சங்குறைய - ஆனால்‌ இழந்துபோகப்படுதல்‌” என்ற 
பிரசங்கமாய்‌ இருக்கின்றது (26:28 வசனமானது KJV அல்லது 
NKIVயில்‌ உள்ளபடியான சொற்றொடரைப்‌ பயன்படுத்து 
கின்றோம்‌): “கொஞ்சங்குறைய” என்பதன்‌ கவலைக்குரிய 
நிலை பற்றிய விளக்கங்களை நீங்கள்‌ சார்லஸ்‌ ஸ்வின்டால்‌ 
அவர்களின்‌ பாட வழிகாட்டியான he Strength ofan Exacting Pas- 





510௩ என்ற நூலிலும்‌, க்ளோவிஸ்‌ சேப்பல்‌ அவர்களின்‌ Values That 
21 என்ற நூலிலும்‌ காண முடியும்‌. “Almost Persuaded” என்ற 
தலைப்பில்‌ பவுல்‌ ரோஜர்ஸ்‌ அவர்களின்‌ பிரசங்கம்‌ ஒன்று மே 
1985ன்‌ The Preacher's Periodical (இப்பொழுது Truth for Today) 
ஆங்கில இதழில்‌ வெளியானது. நீங்கள்‌ பின்வரும்‌ சிந்தனை 
யையும்‌ பயன்படுத்தலாம்‌: “இரண்டு வகையான மக்கள்‌ 
இருக்கின்றார்கள்‌: 6கொஞ்சங்குறைய: கிறிஸ்தவர்கள்‌ மற்றும்‌ 
“முற்றிலுமான” கிறிஸ்தவர்கள்‌.” (இவ்வசனப்‌ பகுதியுடன்‌ 
நீங்கள்‌ “கொஞ்சங்‌ குறைய” என்ற விஷயத்தைப்‌ பயன்படுத்தி 
யிருந்தால்‌, இது “இராஜ்யத்திற்கு வெகுதொலைவில்‌ இல்லை” 
[ மாற்‌. 12:34] என்ற ஒரு பிரசங்கத்தில்‌ பயன்படுத்தப்படலாம்‌.) 

(மேல்‌ குறிப்பிட்ட பாட வழிகாட்டியில்‌ சார்லஸ்‌ 
ஸ்வின்டால்‌ அவர்கள்‌ இவ்வரலாற்றிலிருந்து “கிறிஸ்தவரல்லாத 
ஒரு நண்பரிடத்தில்‌ இயேசுவைப்‌ பற்றிப்‌ பேசுவது எப்படி?” 
என்பதற்கான ஆலோசனைக்‌ தொடர்‌ ஒன்றையும்‌ எடுத்துக்‌ 
கூறியிருக்கின்றார்‌.) 

“பணக்கார இளம்‌ அதிகாரி? என்ற தலைப்பில்‌ 
அகிரிப்பாவை, மத்தேயு 19, மாற்கு 10 மற்றும்‌ லூக்கா 18 ஆகிய 
அதிகாரங்களில்‌ வரும்‌ பணக்கார இளம்‌ அதிகாரியுடன்‌ 
ஒப்பிட்டுக்‌ காட்டி பிரசங்கித்தல்‌ என்பது அகிரிப்பாவைப்‌ 
பற்றிப்‌ படிக்கும்‌ ஒரு வழியாகும்‌. சில வழிகளில்‌ இவர்கள்‌ 
ஒன்று போலவும்‌, சில வழிகளில்‌ இவர்கள்‌ மாறுபட்டவர்‌ 











240 


களாகவும்‌ இருக்கின்றார்கள்‌, ஆனால்‌ கடைசியில்‌ இவ்விரு 
வருமே தங்கள்‌ வாழ்வுகளில்‌ மாபெரும்‌ வாய்ப்பைத்‌ தவற 
விட்டு விட்டார்கள்‌. 

இவ்வரலாற்றின்‌ மையப்‌ பகுதியாக விளங்குவது பவுலின்‌ 
மனமாற்றம்‌ பற்றிய மூன்றாவது எடுத்துரைப்பு ஆகும்‌. 
இம்மனமாற்றம்‌ பற்றி முந்திய இதழ்களில்‌ நாம்‌ விபரமாகக்‌ 
கற்றுக்‌ கொண்டதால்‌, அப்‌. 26 பற்றிய நமது பாடத்தில்‌ இந்த 
விபரத்தைப்‌ பவுல்‌ அகிரிப்பாவை மனமாற்றுவதற்கு எப்படிப்‌ 











பயன்படுத்திக்‌ கொண்டார்‌ என்பதையே நான்‌ வலியுறுத்தி 
னேன்‌. நீங்கள்‌ மனமாற்றத்தையே வலியுறுத்த விரும்பலாம்‌ 
(இந்த இதழில்‌ அப்‌. 22க்கான பிரசங்கக்‌ குறிப்புகளைக்‌ 
காணவும்‌). அப்‌. 26ன்‌ விபரங்கள்‌ தொடர்பாக, மாற்கு 
கிளேயர்டே அவர்கள்‌ சவுல்‌/பவுல்‌ தமது மனமாற்றத்திற்கு 
முன்னும்‌ பின்னும்‌ வெளிப்படுத்திய வைராக்கியத்தை 
வலியுறுத்தினார்‌. அவர்‌ பவுலின்‌ “தவறாக வழி நடத்தப்பட்ட 
வைராக்கியம்‌” (அவர்‌ கிறிஸ்தவர்களைத்‌ துன்பப்படுத்திய 
வேளையில்‌), பவுலின்‌ “இலக்கு மாற்றப்பட்ட வைராக்கியம்‌” 





(கர்த்தரின்‌ தரிசனத்தினால்‌ ஏற்பட்ட விளைவு), மற்றும்‌ 
பவுலின்‌ “ஊழிய வைராக்கியம்‌” (அகிரிப்பாவை மனமாற்ற 
முயற்சி செய்கையில்‌) ஆகியவை பற்றிப்‌ பேசினார்‌. 

அப்‌. 26ஐ ரிக்‌ ஆட்ச்லி பிரசங்கிக்கையில்‌, வசனத்திற்குப்‌ 
பின்‌ வசனம்‌ என்று எடுத்துக்‌ கொண்டு படிக்கவில்லை, ஆனால்‌ 
கிறிஸ்துவைப்‌ பற்றிப்‌ பவுல்‌ வலியுறுத்தியதை அவர்‌ தம்‌ 
பிரசங்கத்தில்‌ வலியுறுத்தினார்‌: கிறிஸ்துவை உண்மை இயல்பு, 
கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌, கிறிஸ்துவைப்‌ பற்றிய 
வெளிப்படுத்துதல்‌, கிறிஸ்துவை அடைதல்‌ (புறஜாதியாருக்குக்‌ 
கூட), கிறிஸ்துவுக்குப்‌ பதில்‌ செயல்‌. (“Avoiding the Obvious” என்ற 
தலைப்புள்ள பிரசங்கத்தில்‌ இருந்து). 

அகிரிப்பாவை முக்கியப்படுத்தி நான்‌ எடுத்துரைக்கேன்‌, 
ஆனால்‌ பெஸ்துவும்‌ கூட குறிப்பிடத்‌ தக்கவரேயாவார்‌. 
“அறியாமலிருந்த - ஆனால்‌ அது பற்றிப்‌ பெருமையாய்‌ இருந்த 
- ஒரு மனிதர்‌” என்ற தலைப்பில்‌ ஒரு பிரசங்கம்‌ பிரசங்கிக்கப்‌ 
பட முடியும்‌. இதற்கான வேதபாடப்‌ பகுதி 26:24 ஆகும்‌, அதில்‌ 
பெஸ்து, பவுலின்‌ “அதிகக்‌ கல்வியைப்‌ பற்றி நம்பிக்கையற்றுப்‌ 
பேசினார்‌. (1) யூதத்துவத்திற்கும்‌ கிறிஸ்தவத்திற்கும்‌ இடையில்‌ 
உள்ள வேறுபாட்டை பெஸ்து அறியாதிருந்தார்‌ (25:19௮). 











241 


(இன்றைய நாட்களில்‌ சிலர்‌ பழைய மற்றும்‌ புதிய உடன்படிக்‌ 
கைகளை வேறுபடுத்திக்‌ காண்பதில்லை.) (2) அவர்‌ கிறிஸ்து 
வின்‌ உயிர்த்தெழுதலைப்‌ பற்றி அறியாதிருந்தார்‌ (22:19 அ). 
(இன்றைய நாட்களில்‌ பலர்‌ இயேசுவின்‌ சரீர உயிர்த்தெழு 
தலின்‌ இன்றியமையாமையைப்‌ புரிந்து கொள்வதில்லை.) (3) 
அவர்‌ தேவனுடைய ஊழியரைப்‌ பற்றி அறியாமல்‌ இருந்தார்‌ 
(25:24 - “இந்த மனுஷன்‌”): அவர்‌ யார்‌, அவர்‌ எதற்காக நிலை 
நின்றார்‌, அவர்‌ என்ன போதித்தார்‌. (பலர்‌ வேதாகமம்‌ பற்றியும்‌ 
அதன்‌ போதனைகள்‌ பற்றியும்‌ அறியாமல்‌ இருக்கின்றார்கள்‌.) 
(4) அவர்‌ ஆவிக்குரிய மதிப்பீடுகள்‌ பற்றி அறியாமல்‌ இருந்தார்‌ 
(26:24). (பொருளாதாயக்‌ கொள்கையுடைய நமது உலகத்தைப்‌ 
பொறுத்தமட்டில்‌ இது உண்மையாகும்‌.) (5) அவர்‌ தமது 
சொந்தப்‌ பொறுப்புகள்‌ பற்றி அறியாமல்‌ இருந்தார்‌ (25:14, 24; 
26:32). (நம்மில்‌ பலர்‌ நமது பாவங்களுக்கான குற்றச்சாட்டை 
மற்றவர்‌ மீது சுமத்துகின்றோம்‌.) இத்துடன்‌ நீங்கள்‌ பின்வரும்‌ 
கருத்தையும்‌ சேர்க்க முடியும்‌: (6) அவர்‌ பதில்செயல்‌ புரியத்‌ 
தவறுவதன்‌ விளைவுகள்‌ பற்றி அறியாமல்‌ இருந்தார்‌, 
முதலியன. (இந்தப்‌ பாடமானது, “குழப்பமடைந்திருந்த 
மனிதர்‌” என்று அழைக்கப்பட முடியும்‌ (25:20): பழைய 
மற்றும்‌ புதிய உடன்படிக்கைகளுக்கு இடையில்‌ இருந்த 
மாறுபாடு பற்றிய குழப்பம்‌, முதலியன.) 








குறிப்புகள்‌ 

‘Henry E. Dosker, “Herod,” in The International Standard Bible Encyclopedia, ed. 
James Orr (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1960), 3:1383. 
“பழங்காலக்‌ கல்வெட்டுக்கள்‌ பலவற்றில்‌ பொனீக்கேயாள்‌ “அரசி” என்ற பட்டப்‌ 
பெயரால்‌ குறிப்பிடப்பட்டுள்ளாள்‌. “பின்னாளில்‌ யூதேயாவில்‌ நடந்த கலகத்தை 
அமர்த்துவதற்காகத்‌ தீத்து வந்த பொழுது, இவள்‌ அவருடன்‌ தொடர்பு வைத்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌, ரோமக்‌ குடிமக்களின்‌ கூக்குரல்‌ மட்டும்‌ எழும்பாதிருந்தால்‌ 
இவள்‌ அவரையும்‌ திருமணம்‌ செய்து கொண்டிருப்பாள்‌. “சிக்கலான சூழ்நிலைக்காக 
மற்றவர்கள்மேல்‌ குற்றம்‌ சாட்டுவதில்‌ பெஸ்து எப்பொழுதுமே எச்சரிக்கையாய்‌ 
இருந்தார்‌: பேலிக்ஸ்‌ மீதும்‌ (25:14), யூதர்கள்‌ மீதும்‌ (25:24), பவுல்‌ மீதும்‌ (26:32), 
தம்மைத்‌ தவிர மற்ற ஒவ்வொருவர்‌ மீதும்‌ குற்றம்‌ சாட்டினார்‌. “உண்மையில்‌ அவர்‌ 
தீர்மானம்‌ செய்வதற்கு ஒன்றும்‌ இல்லாதிருந்தது - பவுல்‌ இராயனுக்கு அபயமிட்ட 
செயலானது விஷயத்தை அவரது (பெஸ்துவின்‌) கையில்‌ இருந்து எடுத்துப்‌ போட்டு 
விட்டது - ஆனால்‌ அவர்‌ தீர்மானம்‌ செய்பவராகத்‌ தோற்றமளிக்க விரும்பினார்‌. 
“பவுல்‌ ஒன்றுமறியாதவர்‌ என்று பெஸ்து வெளிப்படையாக ஒப்புக்‌ கொண்ட செயல்‌ 


242 


மிகவும்‌ தாமதமாக வந்தபடியால்‌ பவுலுக்கு அது உதவ முடியாதிருந்தது, ஆனால்‌ 
அப்பகுதியில்‌ இருந்த சபை உறுப்பினர்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்திருக்கும்‌ 
என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை. “பவுல்‌ தமது பிரசங்கங்களைத்‌ தொடங்கும்‌ போது 
பெரும்பாலும்‌ கைகளை நீட்டுவது வழக்கம்‌. ஆயினும்‌ இவ்விடத்தில்‌ அவா்‌ 
தேசாதிபதியையும்‌ அரசரையும்‌ வணங்குவதற்காக இப்படிச்‌ செய்திருக்கலாம்‌ என்று 
சிலர்‌ நினைக்கின்றார்கள்‌. “யூதர்களின்‌ வட்டாரங்களில்‌ இயேசுவைப்‌ பற்றிய 
கூர்க்கங்களைப்‌ பவுல்‌ அநேகமாய்‌ இவ்விடத்தில்‌ சிந்தையில்‌ கொண்டிருக்கக்‌ கூடும்‌. 
தெர்த்துல்லுவைப்‌ போல்‌, பவுல்‌ தாம்‌ சுருக்கமாய்ப்‌ பேசப்‌ போவதாகக்‌ 
கோரவில்லை (24:4ஐக்‌ காணவும்‌). அதிகாரம்‌ 26ஐ ஐந்து நிமிடங்களுக்கும்‌ 
குறைவான நேரத்தில்‌ வாசித்து முடித்து விடலாம்‌ - லூக்கா மறுபடியும்‌ தாம்‌ ஏவுதல்‌ 
பெற்ற பிரசங்கங்களில்‌ சுருக்கத்தைக்‌ கொடுத்ததாக நிரூபித்துள்ளார்‌. ''அவர்‌ 
பெஸ்துவை இழந்து போகப்பட்ட ஒரு நபராகக்‌ கருதியிருப்பார்‌ என்பது தெளிவு 
(மத்‌. 7:6). பவுல்‌ தமது குறிப்புகளில்‌ கேட்பவர்கள்‌ யாவரையும்‌ இருமுறைகள்‌ 
உள்ளடக்கினார்‌ (26:8, 29), ஆனால்‌ அவர்‌ அகிரிப்பாவின்‌ மீதுதான்‌ கவனம்‌ 
செலுத்தினார்‌. 

11இது வார்ரென்‌ W. வயர்ஸ்ப்‌ அவர்களின்‌ ஐந்து கருத்துக்களின்‌ தழுவல்‌ ஆகும்‌. 
“அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 1” இதழில்‌ உள்ள சொற்பொருள்‌ 
அகராதியில்‌ “நன்‌” “மேசியா” மற்றும்‌ “போ”  “இறிஸ்து” என்ற வார்த்தையின்‌ கழ்‌ 
காணவும்‌. “யோபு 19:25-27; சங்‌. 16:10; ஏசா. 26:19; ஓசி. 6:2 ஆகியவற்றையும்‌ 
காணவும்‌. இது போன்ற வசனப்பகுதிகளுடன்‌ பழைய ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ 
மரித்தோரில்‌ இருந்து எழுப்பப்பட்ட வர்களின்‌ எடுத்துக்காட்டுகளும்‌ (1 இரா. 17:23; 
2 இரா. 4:35; 13:21) சேர்த்துக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌. '*மரித்தோர்‌ உயிர்த்‌ 
தெழுதலை நம்பாத சதுசேயர்கள்‌ நியாயப்‌ பிரமாணப்‌ புத்தகங்கள்‌ ஐந்தையும்‌ 
ஏற்றுக்‌ கொண்டார்கள்‌, ஆனால்‌ தீர்க்கதரிசிகளின்‌ புத்தகங்களை ஏற்றுக்‌ 
கொள்ளாது இருந்தார்கள்‌. '*கஇிரேக்கத்தில்‌ இவ்விடத்தில்‌ “நீர்‌” (]Vயில்‌ காணவும்‌) 
என்றே உள்ளது, ஆனால்‌ அச்சிறப்புப்‌ பெயர்ச்சொல்‌ பன்மைச்‌ சொல்லாகும்‌. இது 
அந்த வேளையில்‌ பவுல்‌, அகிரிப்பாவிடம்‌ மட்டும்‌ குறிப்பிடாமல்‌ முழுக்‌ கூட்டத்‌ 
தாரிடத்திலும்‌ பேசினார்‌ என்று சுட்டிக்‌ காட்டுகின்றது. 11451 யில்‌ இந்த அர்த்தத்‌ 
தைத்‌ தருவதற்காக “மக்களாகிய” என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டு முயற்சிக்கப்‌ 
பட்டுள்ளது. '““இயேசுவின்‌ நாமம்‌” என்பது அவரைப்‌ பற்றியும்‌ அவரது போதனை 
பற்றியும்‌ உள்ள யாவற்றையும்‌ குறிப்பிட்டது. “அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, 
பாகம்‌ 1” இதழில்‌ “அவருடைய நாமத்தினாலே” என்ற பிரசங்கத்தின்‌ தொடக்கத்தில்‌ 
காணவும்‌. “அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 2” இதழில்‌ உள்ள 
சொற்பொருள்‌ அகராதியில்‌ “58” “பரிசுத்தவான்‌” என்ற வார்த்தையின்‌ கழ்‌ 
காணவும்‌. இவ்விடத்தில்‌ சந்தர்ப்பப்‌ பொருளில்‌ பவுல்‌ இவ்வார்த்தையைப்‌ பயன்‌ 
படுத்திய விதமானது, அவர்கள்‌ சிறை வைக்கப்பட்டதற்கு அவர்கள்‌ மீது சாட்டப்‌ 
பட்டிருந்த குற்றம்‌ ஒன்றும்‌ அவர்களிடத்தில்‌ இல்லாதிருந்தது என்று இப்போது 
பவுல்‌ உணர்ந்திருந்தகைச்‌ சுட்டிக்காட்டுகின்றது. '*இவ்விடத்தில்‌ பவுலின்‌ 
வார்த்தைகள்‌ இயேசுவைத்‌ தெய்வீகமானவர்‌ என்று கிறிஸ்தவர்கள்‌ அறிக்கை 
யிட்டது யூதா்களுக்குத்‌ தேவதூஷணமாய்‌ இருந்ததை அர்த்தப்படுத்தும்‌ சாத்தியம்‌ 
உண்டு. (அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 2” இதழில்‌ சொற்பொருள்‌ 
அகராதியில்‌ “Blasphemy”  “தேவதூஷணம்‌” என்ற வார்த்தையின்‌ கழ்‌ காணவும்‌.) 
இருப்பினும்‌, அவர்கள்‌ இயேசுவை மறுதலிக்கும்படியான தேவ தூஷணம்‌ 
(கிறிஸ்தவாகளுக்கு இதுவே தேவதூஷணம்‌ ஆகும்‌) கூறும்படி பலவந்தப்படுத்தினரர்‌ 
என்பதே மிகவும்‌ ஏற்புடைய கருத்தாய்‌ இருக்கிறது என்பதே உண்மையாகும்‌. 
இவ்விடத்தில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள வினையெச்சச்‌ சொல்லானது 1445 யில்‌, “1 


243 


tried to force them ...” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவ்விதமாகப்‌ பவுல்‌ 
தமது முயற்சிகளில்‌ குறைந்த வெற்றியாளராக இருந்ததை ஒப்புக்‌ கொண்டார்‌ - 
இதுவே அவரை அக்காலத்தில்‌ கிறிஸ்தவர்கள்‌ மீது வெறுப்‌ புணர்வு கொண்டவராய்‌ 
ஆக்கியிருந்தது. "18௦0௨6, கூறியிருக்கிறார்‌. “இயேசுவுடனும்‌ அவரது 
பின்பற்றாளர்களுடனும்‌ ஏரோதின்‌ குடும்பத்தாருக்குப்‌ பல ஆண்டளவாக நிலவி 
வந்த தொடர்பானது - அவர்களுக்கு மட்டும்‌ நேர்மையான இருதயம்‌ 
இருந்திருந்தால்‌ லூக்‌. 8:15) - கர்த்தரை அறிந்து அவரைப்‌ பின்பற்றுவதற்கு 
அவர்களுக்கு தனிச்சிறந்த வாய்ப்பைக்‌ கொடுத்திருந்தது. 

2 “ளழியக்காரன்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது வழக்கமான (எikono5) 
கிரேக்க வார்த்தையாக இவ்விடத்தில்‌ வரவில்லை, மாறாக “யாசா-ர0eா” என்று 
அர்த்தம்‌ தரும்‌ ஒரு வார்த்தை இவ்விடத்தில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. “௩0௦1- 
ரா” என்பவர்‌ குற்றவாளிகளைக்‌ கொண்டு வலிந்து செல்லப்படும்‌ கப்பலில்‌ உள்ள 
ஒரு கடை நிலைப்‌ பணியாளரைக்‌ குறிக்கின்றது. “பவுலை ஒரு அப்போஸ்தலராகத்‌ 
குகுதிப்‌ படுத்துவதற்காகவே இயேசு அவருக்குத்‌ தரிசனமானார்‌. “அப்போஸ்‌ 
தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 2” இதழில்‌ காணவும்‌. 2“விடுதலையாக்கி” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை “மீட்டெடுத்து” என்றும்‌ மொழி 
பெயர்க்கப்பட முடியும்‌ 017யில்‌ காணவும்‌). பவுலின்‌ ஊழியம்‌ முழுவதிலும்‌, 
கர்த்தர்‌ தொடர்ந்து அவரை “மீட்கும்‌ பணி” தொடர்‌ ஒன்றில்‌ ஈடுபட்டிருந்தார்‌. 
பவுல்‌ தாம்‌ முதலாவதாக எருசலேம்‌ சென்றபொழுது “யூதேயாவின்‌ சகல 
பகுதிகளிலும்‌” பிரசங்கித்திருக்கவில்லை (கலா. 1:18, 22-24). இருப்பினும்‌ அவர்‌ 
எருசலேமுக்குச்‌ சென்ற பிந்திய பயணங்களில்‌ அவர்‌ அந்த வாய்ப்புக்களைப்‌ 
பெற்றிருந்தார்‌ (12:25; 15:2-4; முதலியன). மனந்திரும்புதலின்‌ அர்த்தமும்‌ 
முக்கியத்துவமும்‌ இவ்விடத்தில்‌ விளக்கிக்‌ கூறப்பட வேண்டியது தேவையாகும்‌. 
இந்த விளக்கத்தில்‌ வசனம்‌ 18ல்‌ உள்ள “அவர்கள்‌ இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு 
.. இரும்பும்படிக்கு” என்ற வார்த்தைகளும்‌ உள்ளடக்கப்பட முடியும்‌. அப்போஸ்‌ 
தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 1” இதழில்‌ சொற்பொருள்‌ அகராதியில்‌ “Repent” - 
“மனந்திரும்புதல்‌” என்ற வார்த்தையின்‌ கீழ்‌ காணவும்‌. “'K]Vயில்‌, “That Christ... 
should be the first that should rise from the dead” என்று உள்ளது, இது இவ்வசனப்‌ 
பகுதியை கொலோ. 1:18 மற்றும்‌ 1 கொரி. 15:20க்கு ஒத்தது ஆக்குகின்றது. 
மரித்தோரில்‌ இருந்து உயிர்த்தெழுந்ததில்‌ முதலாமவராக இயேசு இருப்பதில்லை, 
ஆனால்‌ மறுபடியும்‌ மரணம்‌ அடையாமல்‌ இருக்கும்படி சரீரத்தில்‌ உயிர்த்தெழுதல்‌ 
என்பதில்‌ இயேசுதான்‌ முதலாமவராக இருக்கின்றார்‌. மூலபாஷையில்‌ “முதல்வா்‌” 
என்பது எப்படிப்பட்ட சிறுமாற்றமுடையது என்று தெளிவாகக்‌ காணப்படு 
வதில்லை. NASBயில்‌ இவ்வார்த்தையானது சுவிசேஷ அறிவிப்புக்குப்‌ 
பயன்படுத்தப்படுகின்றது. “பவுல்‌ ஒரு ரபீ ஆவதற்குக்‌ கல்விகற்ற விபரத்தைப்‌ 
பெஸ்து அறிந்திருக்கலாம்‌. ஒருவேளை பவுல்‌ தமது சிறையறையில்‌ தமது 
தோற்சுருட்டுகளை முடிவில்லாது படித்துக்‌ கொண்டிருந்ததைப்‌ பெஸ்து 
கண்டிருந்திருக்கலாம்‌ (2 தீமோ. 4:13ஐக்‌ காணவும்‌). ஒருவேளை பவுல்‌ தமது 
உரையில்‌ வார்த்தைகளை திறமையுடன்‌ பயன்படுத்தியதினால்‌ பெஸ்து 
கவரப்பட்டிருக்கலாம்‌. “இதை, லூக்‌. 1:3; அப்‌. 23:26; 24:3 ஆகியவற்றுடன்‌ 
ஒப்பிடவும்‌. தனிநபர்‌ ஒருவருக்கு நாம்‌ மரியாதை செலுத்த முடியாது என்னும்‌ 
போது, அவர்‌ வகிக்கும்‌ பதவிக்கு மரியாதை செலுத்துவது என்பதற்கு இது இன்னு 
மொரு எடுத்துக்காட்டு ஆகும்‌. “ஆங்கிலத்தில்‌ தெளிவாய்‌ இல்லையென்றாலும்‌, 
கிரேக்க மொழியில்‌, “மூர்க்கவெறி” (வ. 11), “பயித்தியக்காரன்‌” (வ. 24), “பிதற்றல்‌” 
(வ. 24) மற்றும்‌ “புத்தியற்றவன்‌” (வ. 25) போன்ற வார்த்தைகள்‌ யாவும்‌ வாச! என்ற 
கிரேக்க வார்த்தையின்‌ மாற்றுருவங்களாகவே உள்ளன - இதிலிருந்தே நாம்‌ “௨ 


244 


5565 


niac”, “manic” மற்றும்‌ “றகர” என்ற வார்த்தைகளைப்‌ பெற்றுள்ளோம்‌. “”5”ஐக்‌ 
கொண்டு தொடங்கும்‌ மூன்று வார்த்தைகள்‌ இவ்விடத்தில்‌ வலியுறுத்தப்‌ 
பட்டுள்ளன. இவை றற &11னின்‌ நூலில்‌ இருந்து தழுவப்‌ பெற்றவையாகும்‌. 
“முப்பது அல்லது அதற்கு மேற்பட்ட சில வருடங்களுக்கு முன்பு, ஆண்களையும்‌ 
பெண்களையும்‌ கட்டுவிக்க (9:2; 26:10) பவுல்‌ தயங்கியிருந்ததில்லை, ஆனால்‌ 
இப்பொழுதோ அவர்‌, அது யாருக்கும்‌ நடக்கக்‌ கூடாதென்று விரும்பினார்‌. 
அரிப்பா “கிறிஸ்தவராவது” என்பது பற்றியும்‌, பவுல்‌ “என்னைப்‌ போலாகுதல்‌” 
என்பது பற்றியும்‌ பேசியதைக்‌ கவனியுங்கள்‌. கிறிஸ்தவராய்‌ இருப்பது எப்படி 
என்பதைப்‌ பவுலின்‌ வாழ்க்கை விவரிக்கின்றது. “பவுல்‌ இராயனுக்கு அபயமிட்ட 
பிறகு, தேசாதிபதி அவரை இராயனிடத்திற்கு அனுப்ப வேண்டியது ஒன்றுதான்‌ 
அவர்‌ செய்யக்‌ கூடியதாயிருந்தது. இராயனுக்கு அபயமிட்ட தில்‌ பவுல்‌ சரியானகைச்‌ 
செய்தாரா அல்லது தவறானகைச்‌ செய்தாரா என்பது பற்றிய குறிப்புகளைக்‌ 
காணவும்‌. 


245 


வாழ்க்கைக்‌ கடலில்‌ 
பணம்‌ (27:1-21) 


நடபடிகளின்‌ 27ம்‌ அதிகாரம்‌ மிகவும்‌ குறிப்பிடத்‌ 
தக்கதொரு அதிகாரமாகும்‌. அது ஒரு சில வாரங்கள்‌ மட்டுமே 
ஆகக்‌ கூடிய கடல்‌ பிரயாணம்‌ ஒன்றிற்குப்‌ பல மாதங்கள்‌ 
ஆனதை விபரமாக விளக்கும்‌ அதிகாரமாகும்‌ - கொந்தளிக்கும்‌ 
கடல்‌, கப்பற்‌ சேதம்‌ மற்றும்‌ மயிரிழையில்‌ உயிர்‌ பிழைத்தல்‌ 
போன்ற திகில்‌ கொடுக்கும்‌ சாதனைகள்‌ நிறைந்த அதிகாரம்‌ 
ஆகும்‌." 

இவ்வரலாற்றை உள்ளடக்கியதில்‌ லூக்காவின்‌ நோக்கம்‌ 
என்ன? நல்ல வரலாறொன்றை லூக்கா விரும்பினார்‌, ஆனால்‌ 
சாதாரணமாகக்‌ தமது வார்த்தைகளில்‌ சிக்கனத்கைக்‌ கடைப்‌ 
பிடிக்கும்‌ ஒரு எழுத்தாளருக்கு இதைப்‌ போதுமான அளவு 
நியாயப்படுத்த இயலாததாகக்‌ காணப்படுகின்றது. இப்புத்தகத்‌ 
தின்‌ கடைசிப்‌ பகுதியில்‌ பவுல்‌ ரோமாபுரியைச்‌ சென்று 
சேர்ந்தது எப்படி என்பதைக்‌ கூறுவது என்ற லூக்காவின்‌ 
முதன்மை நோக்கத்தில்‌ இதற்கான பதில்‌ காணப்படலாம்‌. 
“பவுல்‌ ரோமாபுரி சேர்ந்தது எப்படி?” என்ற கருத்துக்குக்‌ கீழே 
இன்னொரு கருத்து உள்ளது: “பவுல்‌ ரோமாபுரி சேர்வதைச்‌ 
சாத்தான்‌ தடை செய்ய முயற்சி செய்தது எப்படி ?” 

தெசலோனிக்கேயில்‌ இருந்த சபைக்கு எழுதும்போது பவுல்‌, 
“சகோதரரே ... உங்கள்‌ முகத்தைப்‌ பார்க்க வேண்டுமென்று 
மிகுந்த ஆசையோடே அதிகமாய்ப்‌ பிரயத்தனம்‌ பண்ணி 
னோம்‌. ஆகையால்‌, நாங்கள்‌ உங்களிடத்தில்‌ வர இரண்டொரு 
தரம்‌ மனதாயிருந்தோம்‌, பவுலாகிய நானே வரமனதாயிருந்‌ 
கேன்‌; சாத்தானோ எங்களைத்‌ தடை பண்ணினான்‌” (1 தெச. 
2:17, 18; அடிக்கோடிட்டவை என்னால்‌ வலியுறுத்தப்படு 
கின்றன). பவுல்‌ தெசலோனிக்கே நகருக்குச்‌ செல்லாதபடிக்குத்‌ 
தய எண்ணம்‌ கொண்ட யூதர்களால்‌, சாதகமற்ற சூழ்நிலை 
களால்‌ மற்றும்‌ தூரம்‌ ஆகியவற்றால்‌ தடை செய்யப்பட்டார்‌ - 





246 


ஆனால்‌ அவை யாவும்‌ சாத்தானால்‌ பயன்படுத்தப்பட்‌। 
கருவிகளே என்று அவர்‌ புரிந்து கொண்டார்‌. 

பவுல்‌ தெசலோனிக்கே செல்வகைச்‌ சாத்தான்‌ விரும்பா 
இருந்தான்‌ என்றால்‌, அந்த அப்போஸ்தலர்‌ ரோமாபுரிக்குச்‌ 
செல்லுவதை அவன்‌ எவ்வளவு அதிகமாய்‌ விரும்பாது 
இருந்திருப்பான்‌! பவுல்‌ ரோமாபுரியைச்‌ சென்று அடைந்தால்‌, 
உலக முழுவதற்கும்‌ சுவிசேஷத்தைப்‌ பரப்புவதற்கான ஒரு 
அடித்தளமாக பேரரசின்‌ அந்த நகரத்தை அவர்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ள முடியும்‌ - சாத்தானால்‌ அதைச்‌ சகித்துக்‌ கொள்ளக்‌ 
கூடாதிருந்தது! “ரோமாபுரியையும்‌ காண வேண்டும்‌” என்ற 
பவுலின்‌ கனவு (19:21) நனவாவதைத்‌ தடுப்பதற்குச்‌ சாத்தான்‌ 
தனக்குக்‌ கிடைத்த ஒவ்வொரு வழியையும்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டிருந்தான்‌: ஆசியாவிலிருந்து வந்த கலகக்காரர்கள்‌, 
திகைப்படைந்த போர்ச்‌ சேவகர்கள்‌, பழி பாவங்களுக்கு 





அஞ்சாத யூதத்‌ தலைவர்கள்‌, தீர்மானம்‌ கொண்ட கொலை 
காரர்கள்‌, முடிவு செய்ய முடியாத ரோம தேசாதிபதிகள்‌. 
இருப்பினும்‌, இவையெல்லாவற்றிலும்‌ தேவன்‌ பவுலுடன்‌ கூட 
இருந்தார்‌. பவுல்‌ அல்ல, சாத்தானே தடை செய்யப்பட்டான்‌. 
சாத்தானுடைய மிகச்‌ சிறந்த (ஒருவேளை மிக மோசமான) 
முயற்சிகள்‌ தொடர்ந்த போதும்‌, அந்த அப்போஸ்தலர்‌ 
ரோமாபுரிக்குச்‌ செல்லும்‌ தமது வழியில்‌ இருந்தார்‌ (27:1). 
சாத்தான்‌ தோல்வியை ஒப்புக்‌ கொண்டானா? ஒரு 
பொழுதும்‌ இல்லை! மாறாக, அவனது கோபம்‌ ஆகாயம்‌ அளவு 
அதிகரித்தது என்பது உறுதியாகும்‌. அதிகாரம்‌ 27லும்‌ அதிகாரம்‌ 
28ன்‌ முதற்பகுதியிலும்‌ நாம்‌, பவுல்‌ தமது பயணத்தை 
முடிக்காதபடிக்குத்‌ தடை செய்யச்‌ சாத்தான்‌, மதியீனமான 
மனிதர்கள்‌, எளிதில்‌ உடையக்‌ கூடிய கப்பல்கள்‌ மற்றும்‌ 
இயற்கையின்‌ சீற்றம்‌ (கடும்‌ காற்றுகள்‌, சீற்றம்‌ கொண்ட 
அலைகள்‌, அபாயம்‌ விளைவிக்கும்‌ மணல்‌ குன்றுகள்‌, விஷப்‌ 
பாம்புகள்‌) போன்ற தனக்குக்‌ கிடைத்த ஏதொன்றையும்‌ - 
ஒவ்வொன்றையும்‌ - பயன்படுத்தி முயற்சி செய்ததை நாம்‌ 
காணப்‌ போகின்றோம்‌! இந்தக்‌ கொலை முயற்சிகளில்‌ இருந்து 
பவுல்‌ எப்படித்‌ தப்பிப்‌ பிழைக்க முடிந்தது? அவர்‌ எருசலேம்‌ 
மற்றும்‌ செசரியாவில்‌ தேவனுடைய பரிவிரக்கமுள்ள 
பராமரிப்பினாலும்‌ தேவன்மீது அவர்‌ கொண்டிருந்த விசுவாசத்‌ 
தினாலும்‌ சாத்தானுடைய தாக்குதல்களை மனத்‌ திண்மை 





247 


யுடன்‌ தாங்கிக்‌ கொண்டது போலவே இதிலும்‌ தாங்கிக்‌ 
கொண்டார்‌! 

“அதிகாரம்‌ 27ல்‌ நாம்‌ பவுலின்‌ இன்னொரு பக்கத்தைப்‌ 
பார்க்கின்றோம்‌” என்று விளக்கவுரையாளர்கள்‌ பலர்‌ கூறுவ 
தென்பது, இவ்வரலாற்றை லூக்கா அந்த நோக்கத்திற்காகவே 
எழுதினார்‌ என்பது போல இருக்கின்றது. பவுலை நாம்‌ 
இவ்விடத்தில்‌ (கறிஸ்தவர்களல்லாத) மனிதர்களுக்குத்‌ 
குலைவர்‌ என்ற மாறுபட்ட ஒரு பாத்திரப்‌ படைப்பில்‌ 
காண்பது உண்மையே. இருப்பினும்‌ லூக்கா பவுலையல்ல, 
பவுலின்‌ தேவனைப்பற்றியே வலியுறுத்தினார்‌. நாம்‌ பார்க்கப்‌ 
போகின்றபடி, கப்பலானது புயலுக்குத்‌ தப்புவது என்பது 
மனிதச்‌ செயலால்‌ முடியாக காரியமாய்‌ இருந்தது; தேவன்‌ 
அதில்‌ அடியெடுத்து வைப்பது தேவையாய்‌ இருந்தது. இந்த 
விபரத்தின்‌ மையப்பொருளாய்‌ இருப்பது வசனங்கள்‌ 23 முதல்‌ 
25 வரையுள்ள பகுதிகளில்‌ பவுல்‌ தம்‌ சக கப்பல்‌ பயணிகளுடன்‌ 
பேசிய பின்வரும்‌ கருத்தேயாகும்‌: 





ஏனென்றால்‌, என்னை ஆட்கொண்டவரும்‌ நான்‌ 
சேவிக்றெவருமான தேவனுடைய தூதனானவன்‌ இந்த 
இராத்திரியிலே என்னிடத்தில்‌ வந்து நின்று: பவுலே, 
பயப்படாதே, நீ இராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும்‌. 
இதோ, உன்னுடனேகூட யாத்திரை பண்ணுகிற யாவரை 
யும்‌ தேவன்‌ உனக்குத்‌ தயவு பண்ணினார்‌ என்றான்‌. 
ஆனபடியினால்‌ மனுஷரே, திடமனதாயிருங்கள்‌. 
எனக்குச்‌ சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும்‌ என்று 
தேவனிடத்தில்‌ நம்பிக்கையாயிருக்கிறேன்‌. 





அதிகாரம்‌ 27ஐ எழுதுவதில்‌ லூக்காவின்‌ நோக்கம்‌ 
இருமடங்கானதாய்‌ இருக்கின்றது: (1) பவுலின்‌ வாழ்வில்‌ 
தேவன்‌ எப்படித்‌ தொடர்ந்து செயல்பட்டார்‌ என்பதைக்‌ 
காண்பிப்பதும்‌, அதன்‌ மூலம்‌ (2) நரகத்தின்‌ சக்திகளும்கூட 
தேவனுடைய திட்டங்கள்‌ மற்றும்‌ நோக்கங்களை மோசம்‌ 
போக்காது (போக்க முடியாது) என்பதை விளக்கப்படுத்து 
வதுமேயாகும்‌. இதில்‌ நமக்கு ஏதேனும்‌ சம்பந்தம்‌ உள்ளதா? 
நிச்சயமாக அப்படியே உள்ளது. சாத்தான்‌ தொடர்ந்து நம்மை 
அழிக்க முயன்று நமது வாழ்வில்‌ தேவனுடைய நோக்கத்தைத்‌ 
தோல்வியடையச்‌ செய்ய முயற்சிக்கன்றான்‌ (1 பேது. 5:8). 





248 


நம்மில்‌ ஒவ்வொருவரும்‌ உயிர்‌ பிழைப்பதற்கு தேவனுடைய 
உதவி தேவையாய்‌ இருக்கின்றது. அதிகாரம்‌ 27 ஆனாது நமது 
சொந்த வாழ்க்கையில்‌ நாம்‌ எதிர்‌ கொள்ளும்‌ புயல்களைச்‌ 
சந்திக்க நமக்கு தைரியம்‌ தருகின்றது. 

“வாழ்க்கைப்‌ புயல்கள்‌” என்று நான்‌ பேசும்‌ போது, 
என்னைத்‌ தவறாகப்‌ புரிந்து கொள்ள வேண்டாம்‌. இத்தாலி 
செல்லும்‌ கப்பல்‌ புயலில்‌ அகப்பட்டதை லூக்கா ஒரு உருவக 
நடையில்‌ எழுதவில்லை; அலைகள்‌ அங்கு உண்மையானவை 
களாகவும்‌, அபாயம்‌ நிஜமானதாகவும்‌ இருந்தன. எப்படி 
யிருப்பினும்‌, பவுலின்‌ ரோமப்‌ பயணத்திற்கும்‌ நமது வாழ்க்‌ 
கைப்‌ பயணத்திற்கும்‌ ஒப்பீடு செய்வதை ஒரு சில விளக்கவுரை 
யாளர்கள்‌ மட்டுமே எதிர்த்து நிற்க முடியும்‌. இது லூக்கா 
ஏறக்குறைய தமது வசனங்களை கடல்‌ பயணங்கள்‌ கொண்ட 
மோட்சப்‌ பிரயாணமாகவே எழுதினார்‌ என்பது போலவே 
காணப்படுகின்றது. 

அதிகாரம்‌ 27க்கு நான்‌ உங்களை அழைத்துச்‌ செல்லுகை 
யில்‌, அதை உணர்வுப்பூர்வமான அருஞ்செயல்‌ என்று நீங்கள்‌ 
மகிழ்வுடன்‌ அனுபவிக்க வேண்டுமென்று நான்‌ விரும்புவேன்‌. 
அதே வேளையில்‌, நீங்கள்‌ உங்கள்‌ சொந்த வாழ்வின்‌ அனு 
பவங்கள்‌ இதற்கு இணையாக இருந்தால்‌ அவைகளை நீங்கள்‌ 
காண வேண்டுமென்றும்‌ நான்‌ விரும்புகின்றேன்‌. பவுலின்‌ 
பயணத்தைப்‌ போலவே, நம்மில்‌ பலருடைய வாழ்க்கையும்‌ 
நல்ல மற்றும்‌ மோசமான நாட்களைக்‌ கொண்டதாகவும்‌ - எந்த 
நேரத்திலும்‌ எதிர்பாராதவைகள்‌ நடக்க முடியும்‌ என்பதாகவும்‌ 
இருக்கின்றது! இந்தப்‌ பாடத்தில்‌ நாம்‌ “எதிர்க்‌ காற்றுகள்‌” 
மற்றும்‌ புயலை முக்கியத்துவப்படுத்தி அதன்‌ மூலம்‌ பவுலின்‌ 
பிரச்சனைகளை அடையாளம்‌ காணக்கூடும்படிப்‌ பார்ப்‌ 
போம்‌. அடுத்த பாடத்தில்‌, அதிகாரம்‌ 27ல்‌ ஆச்சரியமான 
முடிவைப்‌ படித்து அதன்‌ மூலம்‌ தேவனுடைய தீர்வைப்‌ 


பாராட்டுவோம்‌. 








249 


“நாங்கள்‌ கடல்‌ பயணம்‌ செய்யப்‌ 
புறப்பட்டோம்‌” (27:1-3) 

பவுல்‌ இராயனுக்கு அபயமிட்டி ருந்தார்‌ (25:11). கி.பி. 59ல்‌”, 
ஆகஸ்ட்‌ மாதத்தில்‌ அவரை ரோமாபுரிக்கு அனுப்பி வைக்கும்‌ 
குயாரிப்பு வேலைகள்‌ இறுதியாக நிறைவடைந்தன. “நாங்கள்‌ 
இத்தாலியா தேசத்துக்குக்‌ கப்பல்‌ ஏறிப்‌ போகும்படி 
தீர்மானிக்கப்பட்ட போது, பவுலையும்‌ காவலில்‌ வைக்கப்‌ 
பட்டிருந்த வேறு சிலரையும்‌ அகுஸ்து பட்டாளத்கைச்‌ சேர்ந்த 
யூலியு என்னும்‌ பேர்கொண்ட நூற்றுக்கு அதிபதியினிடத்தில்‌ 
ஒப்புவித்தார்கள்‌” (வ. 1). 

வசனம்‌ 1ல்‌ நமது கவனத்தை ஈர்க்கும்‌ முதல்‌ விஷயம்‌ 
“நாங்கள்‌” என்பதாகும்‌. லூக்கா பவுலுடன்‌ எருசலேமுக்குப்‌ 
பயணம்‌ சென்றிருந்தார்‌ (21:17) மற்றும்‌ அவர்‌ பவுலுடன்‌ 
ரோமாபுரிக்குப்‌ பயணம்‌ செய்ய இருந்தார்‌! இரண்டாம்‌ 
வசனத்தைக்‌ காண்கையில்‌, நாம்‌ “மக்கெகோனியா சேசத்துத்‌ 
தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தர்க்கு”” என்ற 
பவுலுடைய நண்பர்களில்‌ இன்னொருவரும்‌ கூட எருசலே 
முக்கு அவருடன்‌ சென்றிருந்ததையும்‌ (20:4) இப்பொழுது 
அவர்‌ கப்பலில்‌ இருந்ததையும்‌ கவனிக்கின்றோம்‌. 

பிறகு “காவலில்‌ வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும்‌?” 
என்ற கவலை தரும்‌ சொற்றொடரால்‌ தாக்கப்படுகின்றோம்‌. 
“வேறு சிலரையும்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க 
வார்த்தையானது “மாறுபட்ட வகையான மற்ற சிலர்‌” என்று 
அர்த்தப்படுகின்றது. இந்த மற்ற கைதிகள்‌ என்பவர்கள்‌ 
அநேகமாக தண்டனை பெற்ற குற்றவாளிகளாயிருந்திருக்கக்‌ 
கூடும்‌. இவர்கள்‌ ரோமாபுரிக்கு அனுப்பப்பட்டு, அங்கு 
கூட்டத்தாருக்குப்‌ பொழுதுபோக்குவதற்காகக்‌ காட்டு 
மிருகங்களிடம்‌ தூக்கியெறியப்படுவதற்காக கப்பலில்‌ அனுப்‌ 
பப்பட்டிருக்கலாம்‌. அப்படிப்பட்ட கொடூரம்‌ நிறைந்த ஒரு 
உலகில்‌ அவர்கள்‌ வாழ்ந்தனர்‌. 

பின்பு, வசனம்‌ 1ல்‌ நமக்கு, பவுல்‌ “அகுஸ்து பட்டாளத்தைச்‌ 
சேர்ந்த யூலியு என்னும்‌ பேர்கொண்ட நூற்றுக்கு அதிபதி 
யினிடத்தில்‌” ஓப்புவிக்கப்பட்டதாகக்‌ கூறப்படுகின்றது. 
“அகுஸ்துப்‌ பட்டாளம்‌” என்பது “மேன்மை தாங்கிய” 
(அதாவது பேரரசர்‌) ஒருவருடன்‌ தொடர்புடையதாயிருந்தது. 




















250 


சிலர்‌ இது “சாம்ராஜ்யம்‌ முழுவதிலும்‌ காவலுக்கென்றும்‌, 
தகவல்‌ தருவதற்கென்றும்‌ கடமை செய்த பேரரசரின்‌ 
பணியாளர்கள்‌” என்று சிலர்‌ நினைக்கின்றார்கள்‌. பெஸ்துவும்‌, 
உள்ளூர்‌ ரோம அலுவலர்களும்‌” பவுலை யூலியுவினிடத்தில்‌ 
அநேகமாக ஒரு வைபவத்தில்‌ வைத்து ஒப்படைத்திருக்க 
வேண்டும்‌. தேசாதிபதி தமது அலுவலக அறிக்கையை 
யூலியுவினிடத்தில்‌ ஒப்புவித்ததை என்னால்‌ காணவும்‌, பிறகு 
அவர்‌ பவுல்‌ தண்டனை பெறாத ரோமக்குடிமகன்‌ என்றும்‌ 
அவருக்கு முன்னுரிமையான நடத்துதல்‌ அளிக்கப்பட 
வேண்டும்‌ என்றும்‌ விளக்கிக்‌ கூறுவதைக்‌ கேட்கவும்‌ 








முடிகன்றது. 
சடங்குகள்‌ யாவும்‌ முடிவடைந்தன, எல்லாரும்‌ கப்பலில்‌ 
ஏறினார்கள்‌. பிறகு அவர்கள்‌ வழிவிட்டு அனுப்பப்பட்டார்‌ 


கள்‌.” லூக்கா, “அதிரமித்தியம்‌ ஊர்க்‌ கப்பலில்‌” நாங்கள்‌ ஏறி, 
ஆசியா நாட்டுக்‌ கரை பிடித்தோட வேண்டுமென்று 
நினைத்துப்‌ புறப்பட்டோம்‌” (27:2௮) என்று கூறினார்‌. 
இத்தாலி செல்லும்‌ ஒரு கப்பலைக்‌ காண முடியாமல்‌, அவர்கள்‌ 





கடற்கரை வழியாக வடக்கு நோக்கிச்‌ சென்று, ரோமாபுரி 
செல்லும்‌ கப்பல்‌ ஒன்றைக்‌ காணும்போது அதில்‌ மாறிப்‌ 
பயணம்‌ செய்யத்‌ திட்டமிட்டார்கள்‌. எல்லாம்‌ நல்லபடியாக 
நடந்திருந்தால்‌, அவர்கள்‌ அக்டோபர்‌ மாதத்திற்குள்ளாக 
ரோமாபுரிக்குச்‌ சென்று சேர்ந்திருக்க வேண்டும்‌. 

லூக்கா, “மறுநாள்‌ சீதோன்‌ துறை பிடித்தோம்‌” (வ. 3௮) 
என்று அறிக்கை தந்தார்‌, இது செசரியாவுக்கு வடக்கே சுமார்‌ 
எழுபது மைல்கள்‌ தூரத்தில்‌ இருந்த பெனிக்கே தேசத்தின்‌ 
வர்த்தக நிறுத்தம்‌ ஆகும்‌. துறைமுகத்தில்‌ இருக்கையில்‌, 
கைதிகளில்‌ பெரும்பாலோர்‌ கப்பலில்‌ அடித்தளத்தில்‌ 
விலங்கிடப்பட்டு இருந்திருக்க வேண்டும்‌, ஆனால்‌ “யூலியு 
பவுலைப்‌ பட்சமாய்‌ நடப்பித்து, அவன்‌ தன்‌ சிநேகிதரிடத்திலே 
போய்ப்‌ பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான்‌” 
(வ. 3ஆ) - சந்தேகமின்றி ஒரு வீரர்‌ அவருடன்‌ சென்றிருந்திருப்‌ 
பார்‌. அந்த “சிநேகிதர்கள்‌” அநேகமாக சக கிறிஸ்தவார்களாகவே 
இருந்திருப்பார்கள்‌ (3 யோவா. 14; யோவா. 15:2ஐக்‌ காணவும்‌). 
பவுல்‌ இதற்கு முன்பு அவர்களை பெனிக்கியா தேசத்தில்‌ தமது 
பயணத்தின்‌ பொழுதோ (அப்‌. 12:25; 15:3) அல்லது 
எருசலேமுக்குச்‌ செல்லும்‌ வழியில்‌ தீரு பட்டணத்தில்‌ ஒரு 





251 


வாரம்‌ தங்கியிருந்த பொழுதோ (21:3, 4) சந்தித்திருக்கலாம்‌, 
அல்லது அவார்களை முன்பு ஒருபொழுதும்‌ சந்திக்காமல்‌ 
இருந்திருக்கலாம்‌. அது ஒன்றும்‌ வித்தியாசத்தை ஏற்படுத்திய 
தில்லை; சககிறிஸ்தவர்‌ ஒருவர்‌ எப்பொழுதுமே ஒரு நண்ப 
ராகவே இருக்கின்றார்‌ (இருக்க வேண்டும்‌). நமது வாழ்க்கைப்‌ 
பயணத்தில்‌ நம்‌ யாவருக்கும்‌ நண்பர்கள்‌ தேவை (நீதி. 17:17). 


“எதிர்காற்றாயிருந்தது” (27:4-8) 

சீதோனில்‌ இருந்து, “... நாங்கள்‌ புறப்பட்டு, எதிர்க்காற்றா 
யிருந்தபடியினால்‌, சீப்புரு தீவின்‌ ஒதுக்கிலே ஓடினோம்‌” 
(வ. 4). கோடை காலத்தில்‌ காற்று பெரும்பாலும்‌ மேற்கிலிருந்து 
அடித்தபடியினால்‌, அவர்கள்‌ மத்திய தரைக்‌ கடலில்‌ நேராகப்‌ 
பயணம்‌ செய்ய முடியாமல்‌ இருந்தது. காற்றை எதிர்த்துப்‌ 
பயணம்‌ செய்யும்‌ வகையில்‌ கப்பல்கள்‌ வடிவமைக்கப்‌ 
பட்டிருக்கவில்லை (வ. 15) என்பதால்‌, அவர்கள்‌ ஓரளவுக்குப்‌ 
பாதுகாப்புடன்‌ பயணம்‌ செய்யும்படியாக சீப்புரு தவைச்‌ சுற்றி 
வடக்கு முகமாய்ப்‌ பயணம்‌ செய்தார்கள்‌. 





தேவனால்‌ கூறப்பட்ட நோக்கத்தின்படியாகவே பவுல்‌ 
ரோமாபுரியை நோக்கிப்‌ பயணப்பட்டுக்‌ கொண்டிருந்தார்‌, 
இருப்பினும்‌ அவர்‌ எதிர்காற்றை எதிர்‌ கொண்டார்‌. நீங்கள்‌ 
உங்கள்‌ வாழ்வைக்‌ தேவனுக்கு ஒப்புக்‌ கொடுக்கிருக்கிறீர்கள்‌ 
என்ற உண்மையானது, உங்கள்‌ நாட்கள்‌ எப்பொழுதும்‌ சூரிய 
ஒளியுள்ளதாகவும்‌, எப்பொழுதுமே உங்களுக்குப்‌ பின்னிருந்து 
காற்று உங்களை உந்தித்தள்ளிக்‌ கொண்டிருக்கும்‌ என்றும்‌ 
அர்த்தப்படுத்தாது. எல்லா அனுபவமும்‌ பெற்ற வாழ்க்கைப்‌ 
பயணிகள்‌, “எதிர்காற்று” அவ்வப்பொழுது வீசும்‌ என்பதைக்‌ 





கற்றுள்ளார்கள்‌. 
அவர்கள்‌ சீப்புரு தீவிற்கு வடக்கே பயணம்‌ செய்கையில்‌, 
பவுலுக்கு நன்கு பழக்கப்பட்ட இடங்களைக்‌ கடந்து 


சென்றார்கள்‌: அவர்கள்‌, “.. சிலிசியா [பவுலின்‌ சொந்த நகர 
மான தார்சு இருந்த இடம்‌], பம்பலியா [அவரும்‌ பர்னபாவும்‌ 
தங்களின்‌ முதல்‌ நற்செய்திப்‌ பயணத்தில்‌ கரையேறிய இடம்‌ 
(13:13)] நாடுகளின்‌ கடல்‌ வழியாய்‌ ஓடி ...” (வ. 5௮). சுமார்‌ 
இரண்டு வாரங்கள்‌ பயணம்‌ செய்த பின்பு,” அவர்கள்‌ “லீசியா 
நாட்டு மீறாப்பட்டணத்தில்‌” (வ. 5ஆ) சேர்ந்தார்கள்‌, இது 


252 


ஆசியா மைனரின்‌ தென்மேற்கில்‌ இருந்த ஒரு மாகாணம்‌ 
ஆகும்‌. 

எகிப்திலிருந்து ரோமாபுரிக்குச்‌ செல்லும்‌ தானியக்‌ கப்பல்‌ 
களின்‌ வழியில்‌ மீறா என்பது ஒரு முக்கியமான துறைமுகமாய்‌ 
இருந்தது. அங்கு நூற்றுக்கு அதிபதி, “இத்தாலியாவுக்குப்‌ 
போகிற அலெகச்சந்திரியா பட்டணத்துக்‌ கப்பலை...” (வ. 6௮) 
காண முடிந்தது. அதில்‌ கோதுமை ஏற்றப்பட்டிருந்தது (வ. 38). 
தானியக்‌ கப்பல்கள்‌ மிகவும்‌ பெரியவைகளாய்‌ இருந்தன 
(இந்தக்‌ கப்பலில்‌ சரக்குகளுடன்‌ கூட இருநூற்று எழுபத்தி ஆறு 
நபர்களை” ஏற்றிக்‌ கொள்ள [வ. 37] முடிந்திருந்தது). இப்படிப்‌ 
பட்ட கப்பல்களில்‌ பல, ரோமாபுரியுடன்‌ ஒப்பந்தத்தின்‌ கீழ்‌ 
இருந்ததால்‌ யூலியு போன்ற ரோமப்‌ பிரதிநிதிகளுக்குச்‌ சிறப்‌ 
பிடம்‌ அளிப்பவைகளாய்‌ இருந்தன. இன்னமும்‌ கூட, 
அக்டோபர்‌ மாதத்தில்‌ ரோமாபுரி சென்று சேர்ந்து விடலாம்‌ 
என்று நம்பியிருந்த நூற்றுக்கு அதிபதி, ஒவ்வொருவரையும்‌ 
அந்தப்‌ பெரிய கப்பலுக்கு இடம்‌ மாற்றினார்‌ (வ. ஆ). 

அவர்கள்‌ ஆசியா மைனரின்‌ கரை வழியே மேற்கு முக 
மாய்ப்‌ பயணம்‌ செய்தார்கள்‌. நிலைமைகள்‌ முன்னேற்ற 








மடையவில்லை; உண்மையில்‌ தட்பவெட்ப நிலை மோசம்‌ 
அடைந்தது. அவர்கள்‌, “... அநேக நாள்‌'? மெதுவாய்ச்‌ 
சென்று ...” ரோம மாகாணமான ஆசியாவின்‌ தென்முனையில்‌ 
இருந்த “னெது பட்டணத்திற்கு” (வ. 7௮) வந்து சேர்ந்தார்கள்‌. 
அவர்கள்‌ கிரேக்க (அகாயா) நாட்டுக்‌ கடலினூடே பயணம்‌ 


66 


செய்யலாம்‌ என்று நம்பிக்கையாய்‌ இருந்தார்கள்‌, ஆனால்‌ 
“காற்று [அவர்களைக்‌] தடுத்தபடியினாலே” (வ. 7ஆ) அவ்வாறு 
செல்வது இயலாததாக இருந்தது. 

நீங்கள்‌ திட்டமிட்டிருந்தபடி ஒன்றும்‌ நடைபெறாத 
“கடினமான” நாட்களை நீங்கள்‌ எப்பொழுதாவது பெற்றிருக்‌ 
கின்றீர்களா? அலெக்சந்திரியாவின்‌ தானியக்‌ கப்பலில்‌ இருந்த 
நபர்களில்‌ சிலர்‌ உங்களைப்‌ பார்த்துப்‌ பரிதாபப்பட முடியும்‌. 

மறுபடியும்‌ ஒரு தீவில்‌ பாதுகாப்பு அடையலாம்‌ என்று 
தேடப்பட்டது - இந்த முறை தெற்கில்‌ பல மைல்கள்‌ தூரத்தில்‌ 
இருந்த கிரேத்தா தீவு"! இதற்கென்று தேர்ந்து கொள்ளப்‌ 
பட்டது. பல நாள்‌ சிரமமான பயணத்திற்குப்‌ பிறகு, தீவைச்‌ 
சுற்றியோடி, கிழக்கு முனையில்‌ இருந்த சல்மோனே ஊருக்கு 
எதிராக, “.. கிரேத்தா தீவின்‌ ஒதுக்கில்‌ ஓடி” (வ. 7இ). “அந்தக்‌ 








253 


கரையை வருத்தத்தோடே கடந்து” (வ. 8௮; NIV) அதன்‌ பிறகு 
கடை சியில்‌ “நல்ல துறைமுகம்‌ என்னப்பட்ட ஒரு இடத்திற்கு” 
(வ. 8ஆ) - தீவில்‌ இருந்து பாதி வழியில்‌ இருந்த ஒரு துறைமுகத்‌ 
திற்கு - வந்து சேர்ந்தார்கள்‌. அங்கே கப்பலை நங்கூரம்‌ பாய்ச்சி 
நிறுத்தி, காற்று திசை மாறி வீசுவதற்காகப்‌ பொறுமையற்றுக்‌ 
காத்திருந்தார்கள்‌. 

உங்கள்‌ திட்டத்தை “01 1௦10” என்ற வகையில்‌ எப்பொழு 
தாவது ஏற்ற சூழ்நிலை வரும்வரையில்‌ நீங்கள்‌ நிறுத்தி 
வைத்திருக்க நேர்ந்திருந்தால்‌ அவர்களின்‌ சலிப்புணர்வை 
நீங்கள்‌ அறிவீர்கள்‌. 





“பயணம்‌ இப்பொழுது 


அபாயகரமானது” (27:9-13) 

ஒவ்வொரு நாளும்‌ கடந்து சென்ற பொழுது, அக்டோபர்‌ 
கடைசிக்குள்‌ ரோமாபுரியைச்‌ சென்று சேர்வது என்பது 
அடையக்‌ கடினமானதாயிற்று. “வெகுகாலம்‌ சென்று, உபவாச 
நாளும்‌ கழிந்துபோனபடியினாலே, இனிக்‌ கப்பல்‌ யாத்திரை 
செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாயிருக்குமென்று” (9௮). மத்திய 
தரைக்கடலில்‌ பயணம்‌ செய்வதற்கு “அபாயமான காலம்‌” 
என்பது செப்டம்பர்‌ மத்தியில்‌ இருந்து நவம்பர்‌ 11 வரை உள்ள 
காலம்‌ ஆகும்‌. நவம்பர்‌ 11க்குப்‌ பிறகு, வசந்த காலம்‌ வரையில்‌ 
கப்பல்‌ பயணம்‌ நிறுத்தி வைக்கப்படும்‌; தொடர்ந்து வரும்‌ மேக 
மூட்டங்கள்‌ கடல்‌ பயணத்தைக்‌ கூடாக செயலாகச்‌ செய்து 
விடும்‌.” கப்பல்‌ இப்பொழுது “அபாயமான” கால கட்டத்தில்‌ 
இருந்தது; “உபவாச நாளும்‌ கழிந்து போனபடியினாலே” 
(வ. 9ஆ). “உபவாசம்‌” என்பது யூதர்களின்‌ பாவ நிவாரண 
நாளைக்‌ குறிக்கின்றது (லேவி. 16:29; 23:26, 27), இது கி.பி. 59ல்‌ 
அக்டோபர்‌ 5ம்‌ நாளன்று வந்தது.” 

கப்பலில்‌ இருந்தவர்கள்‌ காலம்‌ நழுவிச்‌ சென்றதை 
அறிந்தார்கள்‌. கப்பற்‌ பயணம்‌ செய்ய முடியாத காலம்‌ 
விரைவில்‌ நெருங்கிக்‌ கொண்டிருந்தது, எனவே கப்பலின்‌ 
பொறுப்பாளர்கள்‌ (வ. 11) என்ன செய்யலாம்‌ என்று விவாதித்‌ 
தார்கள்‌. நல்ல துறைமுகம்‌ “மழைகாலத்திலே தங்குவதற்கு 
வசதியாயிராது” (வ. 12௮) என்று அவர்கள்‌ முடிவு செய்தார்கள்‌: 








254 


அது கடலுக்குத்‌ திறந்திருந்தது; கப்பலானது காற்று மழையில்‌ 
இருக்க வேண்டியிருக்குமாகையால்‌, சரக்குகள்‌ தண்ணீரில்‌ 
ஊறிப்போகக்‌ கூடும்‌. மேலும்‌ மழை காலத்தில்‌ அவர்கள்‌ 
தங்குமளவு அது பெரிய நகரம்‌ அல்ல (அருகில்‌ இருந்த “லசேய 
பட்டணம்‌” [வ. 8இ] மிகவும்‌ சிறியதாய்‌ இருந்தது). இதற்கு 
மாறாக, பேனிக்ஸ்‌ என்ற நகரமானது அங்கிருந்து மேற்கே 40 
மைல்‌ தூரத்தில்தான்‌ இருந்தது. அது பாதுகாக்கப்பட்ட துறை 
முகத்துடன்‌ கூடிய ஒரு முக்கிய நகரமாய்‌ இருந்தது. மழை 
காலத்தின்‌ நீண்ட மாதங்களில்‌ அவர்களும்‌ அவர்களின்‌ 
கப்பலும்‌ அங்கு நன்முறையில்‌ தங்கியிருக்க முடியும்‌. 

நல்ல துறைமுகத்தை விட்டுப்‌ புறப்படலாம்‌ என்று 
அவர்கள்‌ யோசித்ததைப்‌ பவுல்‌ கேள்விப்பட்ட போது, அவர்‌ 
கலக்கம்‌ அடைந்தார்‌. அவர்‌ “அந்த கப்பலில்‌ இருந்தவர்‌ 
களிலேயே மிக அதிகமான அனுபவம்‌ கொண்ட பயணியாக?“ 
இருந்தார்‌. அவர்‌ மத்திய தரைக்கடலில்‌ மேற்கொண்ட 
பதினோரு பயணங்களைப்‌ (ரோமாபுரிப்‌ பயணம்‌ இல்லாமல்‌) 
பற்றி லூக்கா பதிவு செய்துள்ளார்‌. இது குறைந்தது 3500 
மைல்கள்‌ தொலைவுப்‌ பயணங்கள்‌ ஆகும்‌ - லூக்கா பதிவு 











செய்திராத மற்ற சில பயணங்களையும்‌ பவுல்‌ மேற்கொண்டி 
ருந்தார்‌. அவர்‌ மூன்று தரம்‌'” கப்பற்‌ சேதத்தில்‌ இருந்தார்‌ 
மற்றும்‌ “கடலிலே ஒரு இராப்‌ பகல்‌ முழுவதும்‌” (2 கொரி. 
11:25ஈ) போக்கினார்‌. ஆகையால்‌ பவுல்‌ தாம்‌ நினைத்ததை 
ஒவ்வொருவரிடமும்‌ கூறத்‌ தயங்கவில்லை: “மனுஷரே, இந்த 
யாத்திரையினாலே சரக்கும்‌ கப்பலுக்கும்‌ மாத்திரமல்ல, 
நம்முடைய ஜீவனுக்கும்‌ வருத்தமும்‌ மிகுந்த சேதமும்‌ உண்டா 
யிருக்குமென்று காண்கிறேன்‌ என்று சொல்லி, அவர்களை 
எச்சரித்தான்‌” (வ. 10). 

பவுலின்‌ கூற்று ஏவப்பட்டதாய்‌ இருந்ததா? அவருடைய 
வார்த்தைகள்‌ அவரது கடந்த கால அனுபவத்தின்‌ அடிப்படை 
யில்‌ அமைந்த பலத்த உறுதிப்பாடாகும்‌ என்று நான்‌ நம்பத்‌ 
தலைப்படுகிறேன்‌: (1) பவுல்‌ (வசனம்‌ 23ல்‌ உள்ள தமது பிந்திய 
ஒரு அறிவிப்பைப்போல) இது பரலோகத்திலிருந்து வந்த 
தென்று கூறவில்லை. (2) “காண்கிறேன்‌” என்று மொழிபெயர்க்‌ 
கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தையானது “கடந்த கால அநுபவத்‌ 
தில்‌ இருந்து உணரப்பட்டது” என்று அர்த்தம்‌ கொள்ள 
முடியும்‌. (3) தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சிகள்‌ முன்னுரைத்தபடி 














255 


மிகச்‌ சரியாக நடைபெறவில்லை (உயிர்‌ இழப்பு ஏற்பட 
வில்லை; வ. 22, 44). 

கப்பலில்‌ இருந்த உயர்‌ அதிகாரியான யூலியு இதில்‌ 
ஈடுபாடற்றவராயிருந்தார்‌. அவர்‌ ஒருவேளை, “திருவாளர்‌. 
கூடாரம்‌ செய்பவரே/ரபீயே நீர்‌ இதைப்பற்றி என்ன 
அறிந்திருக்கறிர்‌? வல்லுநர்கள்‌ நாம்‌ இதைச்‌ செய்ய முடியும்‌ 
என்னும்‌ போது, விவாதிக்க நீர்‌ யார்‌?” என்று நினைத்திருப்பார்‌. 
“நூற்றுக்கு அதிபதி பவுலினால்‌ சொல்லப்பட்டவைகளைப்‌ 
பார்க்கிலும்‌ மாலுமியையும்‌ கப்பல்‌ எஜமானையும்‌ அதிகமாய்‌ 
நம்பினான்‌” (வ. 11). இவ்விதமாக, “அங்கிருந்து கப்பல்‌ 
பயணத்தை மேற்கொள்வதென்பது பெரும்பான்மையானோர்‌ 
தீர்மானம்‌ செய்தார்கள்‌. கிரேத்தாவின்‌ ஒரு துறைமுகமான 
தென்மேற்கு மற்றும்‌ வடமேற்கை நோக்கியிருந்த பேனிக்ஸை 
அவர்கள்‌ சென்று சேர்ந்து விட்டால்‌ மழைக்‌ காலத்தில்‌ அங்கு 
தங்கலாம்‌ என்று ஆலோசித்தார்கள்‌” (வ. 12௮). 

வாழ்க்கையில்‌ மோசமான முடிவுகளை எடுப்பது எப்படி 
என்பதற்குத்‌ தலைசிறந்த எடுத்துக்காட்டு இருக்கும்‌ என்றால்‌ 
அது இதுதான்‌: தேவனுடைய ஆலோசனையைப்‌ புறக்கணித்து 
விடுதல்‌ (நீதி. 1:5; 19:20; வெளி. 3:8); மக்கள்‌ மற்றும்‌ கொள்கை 
கள்‌ ஆகியவற்றைக்‌ காட்டிலும்‌, இலாபம்‌ மற்றும்‌ இன்பம்‌ 
ஆகியவற்றைப்‌ பற்றி அதிக அக்கறைப்படும்‌ “வல்லுநர்களின்‌” 
ஆலோசனைகளைக்‌ கவனித்தல்‌ (நீதி. 12:5; 1 கொரி. 3:18-20); 
மற்றும்‌ பெரும்பான்மையோருடன்‌ ஒத்துச்‌ செல்லுதல்‌ 
(யாத்‌. 23:2; மத்‌. 7:13). 

தொடர்ந்து ஏற்பட்ட அழிவுக்குரிய விளைவுகள்‌ பவுலின்‌ 
தவறினால்‌ அல்ல ஆனால்‌ மற்றவர்களின்‌ தவறினால்தான்‌ 
உண்டாயின என்பதைக்‌ கவனியுங்கள்‌. சில வேளைகளில்‌ 
நமக்கு ஏற்படும்‌ துயரங்கள்‌ நாமே வருவித்துக்‌ கொண்டவை 
களாய்‌ இருக்கன்றன (யோனா 1:12), ஆனால்‌ சில வேளை 
களில்‌ அவை மற்றவர்களின்‌ தவறினால்‌ வருகின்றன. நமது 
தவறான முடிவினால்‌ இல்லாமல்‌ - பவுலைப்‌ போல - மற்றவர்‌ 








களின்‌ தவறினால்‌ நாம்‌ துன்பப்பட வேண்டியிருக்கும்‌. 
முதலில்‌, பெரும்பான்மையோர்‌ மிகச்‌ சிறந்த முடிவெடுத்த 
தாகவே காணப்பட்டது - ஏனென்றால்‌ அவர்கள்‌ எதிர்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருந்தபடி யான தென்றல்‌ காற்று மெதுவாய்‌ 
அடித்தது. “தென்றல்‌ மெதுவாயடித்தபடியால்‌, தாங்கள்‌ 


226 


கோரினது கை கூடி வந்ததென்று எண்ணி, அவ்விடம்‌ 
விட்டுப்பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள்‌” 
(அப்‌. 27:13). வாழ்க்கையில்‌ பல முறைகள்‌ புயல்‌ வீசும்‌ முன்பு 
நமக்குச்‌ சீராட்டுதல்‌ ஏற்படுவதுண்டு. 


“நம்பிக்கை முழுமையும்‌ அற்றுப்‌ 
போயிற்று” (27:14-21) 

அவர்கள்‌ சேர வேண்டிய இடத்திற்குச்‌ சில மணிகள்‌ 
பயணத்‌ தூரத்தில்‌ அழிவு மோதியது. “கொஞ்ச நேரத்துக்‌ 
குள்ளே யூரோக்கிலிதோன்‌ என்னும்‌ கடுங்காற்று அதில்‌ 
மோதுிற்று” (வ. 14). “பூரோக்கிலிதோன்‌” என்பது “வடகிழக்‌ 
கில்‌” இருந்து வரும்‌ புயல்காற்றுக்கு மாலுமிகள்‌ வைத்திருந்த 
பெயர்‌ ஆகும்‌. கிரேத்தா கீவின்‌ ஒதுக்கில்‌ இருந்து அந்தக்‌ காற்று 
வீசியதால்‌ அக்கப்பலானது வேறு எந்தத்‌ துறைமுகங்களுக்கும்‌ 
செல்ல முடியாமல்‌ கடலினுள்ளாகவே செல்ல வேண்டிய 
தாயிற்று. “கப்பல்‌ அதில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டு, காற்றுக்கு 
எதிர்த்துப்‌ போகக்‌ கூடாதபடியினால்‌ காற்றின்‌ போக்கிலே 
கொண்டு போகப்பட்டோம்‌” (வ. 15). காற்று மற்றும்‌ 
அலைகளில்‌ இரக்கத்தில்‌ கப்பல்‌ இருந்தது. 

தென்கிழக்குத்‌ திசை நோக்கி பல மணிநேரம்‌ துரத்தப்பட்ட 
பிறகு, அவர்கள்‌ “கிலவுதா என்னப்பட்ட ஒரு சின்னத்‌ தீவின்‌ 
ஒதுக்கிலே” (வ. 16௮) ஓடினார்கள்‌. கணநேரச்‌ சீராட்டுதலின்‌ 
வாய்ப்பை பயன்படுத்திக்‌ கொண்டதால்‌, கடல்‌ பயணத்தில்‌ 
கப்பலை நிலைநிறுத்த அவர்கள்‌ கடினமாய்‌ முயற்சி செய்ய 
வேண்டியதாயிற்று. லூக்கா கூட கப்பலின்‌ பின்புறத்தில்‌ 
இருந்த உயிர்காக்கும்‌ படகின்‌ உதவியை நாடவேண்டிய 
தாயிற்று. தமது துன்பத்தை (மற்றும்‌ ஒருவேளை தமது 
கொப்புளங்களை) நினைவு கூர்ந்த அவர்‌, “வெகு வருத்தத்‌ 
தோடே படவை வசப்படுத்தினோம்‌”” (வ. 16ஆ) என்று 
கூறினார்‌. 

“அதை [படவை!] அவர்கள்‌ தூக்கியெடுத்த பிறகு, பல 
உபாயங்கள்‌ செய்து, கப்பலைச்‌ சுற்றிக்கட்டி” (வ. 17௮). 
“கட்டுவதற்கு” அவர்கள்‌ கயிறுகள்‌ மற்றும்‌ சங்கிலிகள்‌ ஆகிய 
வற்றைக்‌ கப்பலின்‌ உடலுடன்‌ பிணைத்து கப்பலைப்‌ புயலில்‌ 

















257 


அகப்படாமல்‌ நிலைநிறுத்த முயற்சி செய்திருக்கலாம்‌. பிறகு, 
“சொரி மணலிலே விழுவோமென்று பயந்து, பாய்களை 
இறக்கி, இவ்விதமாய்க்‌ கொண்டு போகப்பட்டார்கள்‌” 
(வ. 17ஆ). “சொறி மணல்‌” என்பது வட ஆப்பிரிக்காவின்‌ 
கடற்கரைப்‌ பகுதிகளில்‌ இருந்த மணற்‌ திட்டுகள்‌ ஆகும்‌ - இது 
மாலுமிகள்‌ பயப்பட்ட ஒரு கப்பல்‌ கல்லறையாய்‌ இருந்தது. 
அந்தப்‌ பகுதியானது தெற்கே பல மைல்கள்‌ தூரத்தில்‌ இருந்‌ 
தாலும்‌, புயலில்‌ ஒரு கப்பலானது எவ்வளவு தூரம்‌ துரத்தப்பட 
முடியும்‌ என்று அவர்கள்‌ அறிந்திருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
கப்பலின்‌ வேகத்தைக்‌ குறைக்கலாம்‌ என்ற நம்பிக்கையில்‌ 
“பாய்களை” இறக்கினார்கள்‌. அந்த வேளையில்‌ கப்பலானது 
அந்தச்‌ சிறு தீவின்‌ பாதுகாப்பிலிருந்து வேகமாக விலக்கப்பட்டு 
ஓடியது; அவர்கள்‌ வேறு ஒன்றும்‌ செய்ய முடியாமல்‌ 
“இவ்விதமாய்க்‌ கொண்டு போகப்பட்டார்கள்‌” (வ. 17இ). 

நீண்ட காலத்திற்கு முந்திய அந்த மாலுமிகளிடம்‌ இருந்து 
பின்வருவதை நீங்கள்‌ கற்றுக்‌ கொள்ள முடியும்‌: உங்கள்‌ 
வாழ்க்கையைச்‌ சோதனைப்‌ புயலானது தாக்கும்பொழுது, 
அழிவைக்‌ குறைக்க உங்களால்‌ இயன்றகைச்‌ செய்யுங்கள்‌, “0௨- 
ten down the hatches” என்ற மரபுச்‌ சொல்லுக்கிணங்க துன்பத்தின்‌ 
வாயில்களை அடைத்து விட்டு, புயலில்‌ பயணம்‌ செய்யத்‌ 
குயாறாகுங்கள்‌. 

கப்பலில்‌ இருந்தவர்கள்‌ புயலானது விரைவில்‌ அமர்ந்து 
விடும்‌ என்று நினைத்திருந்தால்‌, அவர்கள்‌ ஏமாற்றமே அடைந்‌ 
தார்கள்‌. “மறுநாளில்‌” “மேலும்‌ [அவர்கள்‌] பெருங்‌ காற்று 
மழையில்‌ மிகவும்‌ அடிபட்டார்கள்‌” (வ. 18௮). உங்களை 
அவர்களின்‌ இடத்தில்‌ வைத்துப்‌ பாருங்கள்‌. அலறும்‌ காற்றை 
யும்‌, கிரீச்சிடும்‌ கப்பல்‌ பலகைகளையும்‌, வலிந்து இழுக்கும்‌ 
கயிறுகளையும்‌ காதினால்‌ கேட்டு உணருங்கள்‌. சுழன்று 
செல்லும்‌ கறுத்த மேகங்களையும்‌, கப்பலின்‌ மேல்‌ தளத்தைக்‌ 
கழுவிச்‌ செல்லும்‌ கோபமான அலைகளையும்‌ காணுங்கள்‌. 
கொந்தளிக்கும்‌ கடலில்‌ கப்பலானது மேலும்‌ கீழும்‌ அசை 
வாடியது, உங்களால்‌ காலூன்றி நிற்க முடியாமல்‌ போராட 
வேண்டியதாயிருந்தது. உப்பு நீரானது உங்கள்‌ முகத்தில்‌ 
தெறித்து, நீங்கள்‌ உப்பு நீரில்‌ மூழ்கினீர்கள்‌. புயல்கள்‌ துன்பகர 
மான நிலையில்‌ உண்மையானவை - அது கப்பலிலோ அல்லது 
வாழ்க்கையிலோ எங்கு இருந்தாலும்‌ துன்பகரமானதே ஆகும்‌. 








258 


நம்பிக்கையிழந்த வேளைகள்‌ நம்பிக்கையிழந்த செயல்‌ 
பாடுகளை அழைக்கின்றன. “... மறுநாளில்‌ சில சரக்குகளைக்‌ 
கடலில்‌ எறிந்தார்கள்‌?” (வ. 18ஆ). அவர்களது வாழ்வு 
சரக்குகளைச்‌ சார்ந்ததாய்‌ இருந்தது, ஆனால்‌ அவர்களின்‌ 
வாழ்க்கையைக்‌ காட்டிலும்‌ அவர்கள்‌ தங்களின்‌ உயிரைக்‌ 
குறித்து அதிகமாய்க்‌ கவலைப்பட்டார்கள்‌. “மூன்றாம்‌ நாளிலே 
கப்பலின்‌ தளவாடங்களை எங்கள்‌ கைகளினாலே எடுத்து 
எறிந்தோம்‌” (வ. 19). கப்பலை இலேசானதாக்குவதற்காக 
அவர்கள்‌ கப்பலில்‌ இருந்த தங்களுக்கு அவசியமாய்த்‌ 
தேவைப்படாத ஒவ்வொன்றையும்‌ எடுத்து எறிந்தார்கள்‌. 

புயல்‌ தொடர்ந்தது: “அநேக நாளாய்ச்‌ சூரியனாவது 
நட்சத்திரங்களாவது காணப்படாமல்‌” (வ. 20௮). அந்த 
நாட்களில்‌ அவர்களிடம்‌ தங்கள்‌ நிலையைக்‌ கணக்கிடுவதற்கு 
இசை காட்டும்‌ கருவியோ அல்லது கோணமானியோ இருந்த 
தில்லை. கடற்பயணமானது பகலில்‌ சூரியனையும்‌ இரவில்‌ 
நட்சத்திரங்களையும்‌ சார்ந்திருந்தது. ஆகையால்‌ அவர்கள்‌ 
எங்கு இருந்தார்கள்‌ என்பது பற்றிய கருத்தெதுவும்‌ அவர்களி 
டத்தில்‌ இல்லாதிருந்தது. அவர்கள்‌ எப்பொழுது வேண்டு 
மானாலும்‌ சொரிமணலிலோ அல்லது மறைவான பாறை 
யொன்றிலோ மோதக்‌ கூடும்‌ என்பதை மட்டும்‌ 
அறிந்திருந்தார்கள்‌. 

ஏறக்குறைய இரண்டு வாரங்களாக புயலானது கப்பலை 
அலக்கழித்தது, அதில்‌ இருந்தவர்கள்‌ எந்த நேரத்திலும்‌ மூழ்கக்‌ 
கூடும்‌ என்ற அபாயமான நிலை இருந்தது. “அநேக நாளாய்ச்‌ 
சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல்‌, மிகுந்த 
பெருங்காற்று மழையும்‌ அடித்துக்‌ கொண்டிருந்தபடியினால்‌, 
இனித்‌ தப்பிப்‌ பிழைப்போமென்ற நம்பிக்கை முழுமையும்‌ 
அற்றுப்‌ போயிற்று” என்று லூக்கா எழுதினார்‌ (வ. 20). 

அதுவே இவ்வரலாற்றின்‌ மிகக்‌ கமான படிநிலையாகும்‌. 
அம்மனிதர்கள்‌ தண்ணீரில்‌ ஊறிப்போய்‌, குளிரினால்‌ 
விறைத்து, எலும்புகளில்‌ அயர்ச்சியுண்டாகி, பசியினால்‌ 
பலவீனம்‌ அடைந்தார்கள்‌. “அநேக நாள்‌ அவர்கள்‌ போஜனம்‌ 
பண்ணாமல்‌ இருந்தபோது” (வ. 21௮); “வழி முறைகள்‌, காலம்‌ 
மற்றும்‌ ஒழுங்காக உணவு தயாரித்து உண்ணுகலில்‌ விருப்பம்‌ 
ஆயை எல்லாவற்றிலும்‌ இருந்து புயலானது அவர்களை நீக்கிப்‌ 
போட்டது. ”” வருத்தத்தின்‌ சித்தரிப்பில்‌ லூக்கா தம்மையும்‌ 








259 


உள்ளடக்கியகைக்‌ கவனியுங்கள்‌: “இனித்‌ தப்பிப்‌ பிழைப்‌ 
போமென்னும்‌ நம்பிக்கை முழுமையும்‌ அற்றுப்போயிற்று” 
(வ. 20; NIV). “பிழைப்போம்‌” என்ற வார்த்தை பவுலையும்‌ 
உள்ளடக்கியிருந்ததா? ஒருவேளை தூதன்‌ பவுலுக்கு தோன்றிய 
போது, “பயப்படாதே” (வ. 24௮) என்று புத்தி கூறியிருக்கலாம்‌. 
புயலினால்‌ கடுமையாக மற்றும்‌ நீண்ட அளவில்‌ தாக்கப்‌ 
பட்டபோது மிகப்‌ பலமானவர்‌ கூட முழங்கால்படியிடக்‌ 
கட்டாயப்படுத்தப்பட்டிருப்பார்‌. 

உங்களில்‌ சிலர்‌, உங்களின்‌ திருமணம்‌ கஷ்டத்திலிருக்கும்‌ 
போது, துன்பத்தின்‌ அடித்தளத்திற்கு ஓடி, தோல்வியென்னும்‌ 
கலக்கப்படுத்தும்‌ தண்ணீரில்‌ மூழ்கியும்‌, உங்களின்‌ உணர்வு 
மற்றும்‌ ஆவிக்குரிய நிலையில்‌ பாதையை விட்டு நீங்கள்‌ 
விலகியிருப்பதைக்‌ காணும்போது அது எப்படியிருக்கும்‌ என்று 
அறிவீர்கள்‌. வெளிச்சமின்றி ஒவ்வொரு நாளையும்‌ கழிப்பது 
எப்படி என்பதை நீங்கள்‌ அறிந்திருக்கக்‌ கூடும்‌. நீங்களும்‌ கூட 
முழங்காலில்‌ இருக்கும்படி துரத்தப்பட்டிருக்கலாம்‌. 











முடிவுரை 

நமது பாடத்தை முடிக்கும்‌ இந்த இடம்‌ எவ்வளவு 
கவலைக்குரியதாயும்‌, வினோதமானதுமாயும்‌ உள்ளது: “இனித்‌ 
தப்பிப்‌ பிழைப்போமென்னும்‌ நம்பிக்கை முழுமையும்‌ அற்றுப்‌ 
போயிற்று” (வ. 20இ). தேவன்‌ அவர்களின்‌ நம்பிக்கையை 
எப்படி மீட்டார்‌ மற்றும்‌ அவர்களை எப்படிக்‌ காத்தார்‌ 
என்பதை பிறகு நாம்‌ காண்போம்‌. இப்பொழுது, நாம்‌ நாள்‌ 
தோறும்‌ வாழ்க்கைப்‌ புயலினால்‌ தாக்கப்படும்பொழுது 
நம்பிக்கையின்மையின்‌ உணர்வுடன்‌ போராடுவது தேவை 











யாய்‌ இருக்கின்றது. 
அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில்‌ நாம்‌ பெரும்பாலும்‌, 
“ஏன்‌? கர்த்தாவே ஏன்‌ இப்படிப்பட்ட புயல்களை நீர்‌ அனு 





மதிக்கின்றீர்‌?”” என்று கதறுகின்றோம்‌. நாம்‌ பார்க்கும்‌ 
இவ்வரலாற்றின்‌ முடிவைக்‌ கவனிப்பதனால்‌, பவுல்‌ புயலில்‌ 
அகப்படும்படி தேவன்‌ செய்தது ஏன்‌ என்ற கேள்விக்குச்‌ சில 
பதில்களைத்‌ தர முடியும்‌. புயலில்‌ உயிர்‌ பிழைத்தது என்பது 
அநேகமாகப்‌ பவுல்‌ விசுவாசத்தில்‌ உறுதிப்படச்‌ செய்திருக்கும்‌. 
தேவன்‌ தம்மீது அக்கறையாயிருந்ததற்கான இன்னொரு செயல்‌ 


260 


விளக்கத்தை அவர்‌ பெற்றுக்‌ கொண்டார்‌. மற்றும்‌, புயலானது 
பவுலுக்கு அவா்‌ வேறுவழிகளில்‌ பெற முடிந்திராத வாய்ப்புக்‌ 
கள்‌ சிலவற்றைக்‌ கொடுத்தது. எடுத்துக்காட்டாக, அவர்‌ 
கர்த்தர்மேல்‌ தாம்‌ கொண்டிருந்த நம்பிக்கையை செயல்‌ 
விளக்கப்படுத்தும்‌ வாய்ப்பைப்‌ பெற்றார்‌. (நீங்கள்‌ உங்கள்‌ 
வாழக்கைப்‌ புயலில்‌ எவ்விதம்‌ செயல்படுகின்றீர்கள்‌ என்பதை 
அவிசுவாசிகள்‌ எப்பொழுதுமே கவனித்துக்‌ கொண்டிருக்‌ 
கின்றார்கள்‌.) தேவனற்ற மக்கள்‌ 273 பேருக்கு உண்மைத்‌ 





தேவனைப்‌ பற்றிக்‌ கூறக்‌ கூடிய வாய்ப்பைக்‌ கூடப்‌ பவுல்‌ 
பெற்றிருந்தார்‌! அநேகமாக - அவர்கள்‌ பாதுகாப்பாகக்‌ கரை 
சேர்ந்த பிறகு - அவர்கள்‌ இயேசுவைப்‌ பற்றிக்‌ கேள்விப்படக்‌ 
கூடத்‌ தயாராக இருந்திருப்பார்கள்‌. முடிவில்‌, பவுலுக்கும்‌ 
மற்றவர்களுக்கும்‌ புயலானது ஆதாயம்‌ தருவதாகவே இருந்தது. 
இருப்பினும்‌ “முடிவில்‌” என்ற சொற்றொடரைக்‌ கவனிக்கவும்‌. 
புயல்‌ கொந்தளித்துக்‌ கொண்டிருக்கையில்‌ அந்த ஆதாயங்கள்‌ 
கெளிவாய்க்‌ காணப்படவில்லை. அதுபோலவே, சோதனைகள்‌ 
நம்மை மூழ்கடிக்கும்‌ போது, அந்த உபத்திரவத்திலிருந்து 
நன்மை வருவது எப்படி என்பதைக்‌ காண்பது கூடச்‌ சில 
வேளைகளில்‌ நமக்குக்‌ கடினமாய்‌ இருக்கும்‌. 

நாம்‌ முழங்காலில்‌ இருக்கும்படிப்‌ புயலால்‌ விரட்டப்‌ 
படுகையில்‌ நாம்‌ என்ன செய்ய வேண்டும்‌? பவுல்‌ செய்தது 
போலவே செய்யுங்கள்‌ (வ. 24): இதற்கு முன்‌ ஒருபோதும்‌ 
நீங்கள்‌ ஜெபித்திராதது போல ஜெபியுங்கள்‌ (பிலி. 4:6; யாக்‌. 
5:13) - மற்றும்‌ புயலைப்‌ பற்றி நாம்‌ ஒருபோதும்‌ அறிந்திரா 
தவைகளை அதிகமாய்‌ அறிந்துள்ள கர்த்தரை நம்புங்கள்‌ 
(2 கொரி. 1:9, 10; 2 தீமோ. 1:12). 

கர்த்தரை நம்புவதற்குக்‌ கற்றுக்‌ கொண்ட ஒரு மனிதரைப்‌ 
பற்றிய கதையுடன்‌ இதை நான்‌ முடிக்கின்றேன்‌: 1873ல்‌ 
சிகாகோவில்‌ இருந்த ஹோராஷியோ 0. ஸ்பாஃபோர்டு என்ற 
ஒரு வியாபாரி விடுமுறையில்‌ தமது குடும்பத்தை ஐரோப்பா 
வுக்கு அழைத்துச்‌ செல்ல முடிவு செய்தார்‌. அவர்‌ பிரென்ச்சுக்‌ 
கப்பல்‌ ஒன்றில்‌ பயணச்‌ சீட்டுகளை முன்‌ பதிவு செய்தார்‌, 
ஆனால்‌ கடை நிமிடத்தில்‌ அவரது வியாபார அலுவலானது 
அவரை அப்பயணம்‌ செல்லாதபடிக்குத்‌ தடுத்தது. அவர்‌ தமது 
மனைவியையும்‌ நான்கு மகள்களையும்‌ அந்தக்‌ கப்பலில்‌ 
அனுப்பி விட்டு, தாம்‌ பிற்பாடு ஐரோப்பாவில்‌ அவர்களுடன்‌ 














261 


இணைந்து கொள்ளத்‌ திட்டமிட்டார்‌. நவம்பர்‌ 22ம்‌ தேதி 
யன்று அந்தக்‌ கப்பலின்‌ மீது இன்னொரு கப்பல்‌ வந்து பலமாக 
மோதியது. பன்னிரெண்டு நிமிடங்களில்‌ அந்தக்‌ கப்பல்‌ 
பெருங்கடலின்‌ அடி வரைக்கும்‌ மூழ்கியது. ஸ்பாஃபோர்டின்‌ 





நான்கு மகள்கள்‌ உட்பட 226 போர்‌ கொல்லப்பட்டார்கள்‌. 
ஒன்பது நாட்களுக்குப்‌ பிறகு, தப்பிப்‌ பிழைத்தவர்கள்‌ 
இங்கிலாந்து சேர்ந்த பொழுது, அவரது மனைவி அவருக்கு 
இரண்டு வார்த்தைகளில்‌ “தனியாகக்‌ காக்கப்பட்டேன்‌” என்று 
செய்தி அனுப்பினார்கள்‌. அவர்‌ உடனடியாக இங்கிலாந்து 
செல்லும்‌ வேறொரு கப்பலில்‌ புறப்பட்டு தமது மனைவியுடன்‌ 
இருக்கச்‌ சென்றார்‌. ஒரு இரவில்‌ கப்பல்‌ தலைவார்‌ அவரைத்‌ 
தமது அறைக்கு அழைத்து வந்தார்‌. “உங்களின்‌ நான்கு 
மகள்களுடன்‌ கப்பல்‌ மூழ்யெ இடத்திற்கு வெகு அருகில்‌ நாம்‌ 
வந்து சேர்ந்திருக்கன்றோம்‌” என்று கப்பல்‌ தலைவர்‌ கூறினார்‌. 
ஸ்பாஃபோர்டு தமது அறைக்குத்‌ திரும்பினார்‌. அங்கு, “மரண 
நிழலின்‌ பள்ளத்தாக்கில்‌” அவர்‌ எழுதிய கவிதையானது நம்மை 
இருபது ஆண்டுகளாக ஆறுதல்‌ படுத்திக்‌ கொண்டிருக்கின்றது: 





சமாதானம்‌ என்‌ வழியில்‌ நதி போல வரும்‌ பொழுது, 
சஞ்சலங்கள்‌ கடலின்‌ பேரலைகளாய்ச்‌ சூழலும்‌ போது; 
எனக்கு நீர்‌ விதித்தது எதுவாயிருப்பினும்‌, “அது நல்லது, 
அது என்‌ ஆத்துமாவுக்கு நல்லது” என்று நான்‌ கூற நீர்‌ 
எனக்குப்‌ போதித்திருக்கின்றீர்‌. 
தேவனால்‌ உங்களுக்கு விதிக்கப்பட்டது எதுவாயிருந்‌ 
தாலும்‌, “சஞ்சலங்கள்‌ கடலின்‌ பேரலைகளாய்ச்‌ சூழும்‌” 


பொழுது நீங்கள்‌ “அது என்‌ ஆத்துமாவுக்கு நல்லது” என்று கூற 
முடியும்படியாக நான்‌ ஜெபிக்கின்றேன்‌. '£ 


காட்சி - உதவிக்‌ குறிப்புகள்‌ 


இந்தப்‌ பாடத்தையும்‌ இதன்‌ வேத பாடத்தையும்‌ 
போதிப்பதற்கு நில வரைபடம்‌ ஒன்று இன்றியமையாததாகும்‌. 
பவுலின்‌ ரோமாபுரிப்‌ பயணம்‌ பற்றிய நில வரைபடத்தை 
கரும்பலகை அல்லது பெரிய வரைபடத்தாளில்‌ பெரிதாக 


262 


வரைந்து, உங்கள்‌ உரையைக்‌ கேட்பவர்கள்‌ அப்பயணத்தை 
நன்கு புரிந்து கொள்ள உதவுங்கள்‌. 


குறிப்புகள்‌ 

1இந்தப்‌ பாடத்தையும்‌, இதற்கு அடுத்த பாடத்தையும்‌ “பவுலின்‌ ரோமாபுரிப்‌ 
பயணம்‌” பற்றிய நில வரைபடத்தைக்‌ கையில்‌ வைத்துப்‌ படிக்கவும்‌. ““மோட்சப்‌ 
பிரயாணம்‌” (Pilஜrப்ற'5 Progress) என்பது 1600களில்‌ ஜான்‌ பனியன்‌ என்பவரால்‌ 
எழுதப்பட்ட ஒரு உருவகக்‌ கதையாகும்‌. இதில்‌ அழிவின்‌ நகரில்‌ இருந்து நித்திய 
நகரத்திற்குச்‌ செல்லும்‌ பயணியின்‌ முக்கிய பண்புகள்‌ சித்தரிக்கப்‌ பட்டுள்ளன. “நாம்‌ 
நிலைநாட்டியுள்ள நாள்‌ வரிசைக்‌ கணக்குடன்‌ (பலஸ்தனத்தை விட்டு பேலிக்ஸ்‌ 
புறப்பட்டதும்‌ பெஸ்து அங்கு வந்து சேர்ந்ததுமான நாள்‌ வரிசைக்‌ கணக்குடன்‌) 
கி.பி. 29 என்பது ஒத்துப்‌ போகின்றது. அந்த தேதியானது “உபவாச” (பாவ நிவாரண) 
நாள்‌ வந்த கடற்பயணம்‌ அபாயமாயிருந்த வருடப்‌ பின்பகுதியுடனும்‌ ஒத்துப்‌ 
போகின்றது. வசனம்‌ ன்‌ குறிப்புகளைக்‌ காணவும்‌. வசனம்‌ 9ல்‌ இருந்து பின்‌ 
கணக்கீட்டு முறையில்‌ ஆகஸ்டு மாதம்‌ பெறப்பட்டுள்ளது. “அரிஸ்தர்க்குவும்‌ 
இவர்களில்‌ ஒருவராய்‌ இருந்தாரா? இது ஏற்புடையதாய்க்‌ காணப்படுவதில்லை. 
பின்னாளில்‌ பவுல்‌ அரிஸ்தர்க்குவை “என்னோடே கூடக்‌ காவலில்‌ இருக்கிறவன்‌” 
என்று குறிப்பிட்டார்‌ (கொலோ. 4:10). இது அரிஸ்தர்க்கு கைது செய்யப்‌ 
பட்டிருந்தார்‌ என்றோ அல்லது பவுலுக்கு ஊழியம்‌ செய்யும்படி தாமே முன்‌ வந்து 
ஒப்புக்‌ கொடுத்தார்‌ என்றோ அர்த்தப்பட முடியும்‌ (பிலே. 4ஐக்‌ காணவும்‌, இது 
கொலோசெயருக்கு நிருபம்‌ எழுதப்பட்ட அதே வேளையில்‌ எழுதப்பட்டதாகும்‌). 
பின்னாளில்‌ அரிஸ்தர்க்கு ரோமாபுரியில்‌ ஒரு கைதியாக இருந்திருந்தாலும்‌ கூட, 
அவர்‌ ரோமாபுரிப்‌ பயணத்தின்‌ போது கைதியாயிருந்தாரா என்று நிச்சயமாய்க்‌ கூற 
முடியாது. “அகதிரிப்பா அரசர்‌ இன்னமும்‌ செசரியாவில்‌ இருந்து, வசனம்‌ 1ல்‌ உள்ள 
“ஓப்புவித்தார்கள்‌” என்பதில்‌ உள்ளடக்கப்பட்டிருக்கும்‌ சாத்தியக்‌ கூறு உள்ளது. 
“பலஸ்கீனத்தின்‌ முக்கியமான கடற்துறைமுகமும்‌, பவுல்‌ இரண்டாண்டுகள்‌ சிறை 
வைக்கப்பட்டிருந்த இடமுமான செசரியாவில்‌ இருந்து அவர்கள்‌ புறப்பட்டிருக்‌ 
கலாம்‌. “அதிரமித்தியம்‌ என்ற ஊரானது ஆசியா மாகாணத்தின்‌ மேற்குக்‌ கரையில்‌, 
துரோவாவுக்கு அருகில்‌ இருந்த ஊர்‌ ஆகும்‌. இது அநேகமாக தனது சொந்த துறை 
முகத்திற்குத்‌ திரும்பிச்‌ சென்ற கடற்கலமாக இருக்கலாம்‌. “கரைவழியே சீதோனில்‌ 
இருந்து மீறாவுக்குச்‌ செல்ல சாதாரணமாகப்‌ பத்து முதல்‌ பதினைந்து நாட்கள்‌ வரை 
தேவைப்பட்டது. இவ்விதமாக இப்பயணத்திற்குப்‌ பதினான்கு நாட்கள்‌ ஆனது 
என்று மேற்கத்திய வசனத்தில்‌ கூடுதலாக விபரம்‌ தரப்பட்டுள்ளது. “சில 
கையெழுத்துப்‌ பிரதிகளில்‌ 76 பேர்‌ என்றுள்ளது, ஆனால்‌ பெரும்பான்மையான 
கையெழுத்துப்‌ பிரதிகளில்‌ 276 போர்‌ என்றே உள்ளது. '?மீறாவிலிருந்து கினீதுவுக்குச்‌ 
சுமார்‌ 170 மைல்கள்‌ தூரம்‌ இருந்தது. “அநேக நாள்‌” என்பது அநேகமாக பத்து முதல்‌ 
பதினான்கு நாட்கள்‌ வரையிருந்திருக்கலாம்‌. 

1திரேத்தாத்‌ தீவார்‌ பெந்தெகொஸ்தே நாள்‌ அன்று எருசலேமில்‌ இருந்திருந்‌ 
தார்கள்‌ (அப்‌. 2:11); ஒருவேளை அவர்களில்‌ சிலர்‌ கிறிஸ்தவர்கள்‌ ஆகியிருக்கலாம்‌. 
பின்னாளில்‌ பவுல்‌ கிரேத்தாவில்‌ ஊழியம்‌ செய்திருந்தார்‌ (கத்து 1:5). வேதாகமம்‌ 
எழுதப்பட்ட காலங்களில்‌ கிரேத்தாத்‌ தீவார்‌ புகழ்‌ குறைந்தவர்களாயிருந்தனர்‌ 
(கீத்து 1:12). “வசனம்‌ 20க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌. “உபவாச நாளும்‌ முடிந்து 
போனபடியால்‌” என்ற உண்மையானது இது இ.பி. 59ல்‌ நடந்ததை உறுதிப்படுத்து 


263 


கின்றது. பாவநிவாரண நாளானது நிலவின்‌ தோற்றங்களின்‌ அடிப்படையில்‌ 
கணக்கமைக்கப்பட்டது. இ.பி. 59க்கு முந்திய மற்றும்‌ பிந்திய இரு வருடங்களிலும்‌ 
இப்பண்டிகை நாளானது, பயணத்தைத்‌ தொடர்ந்தால்‌ அழிவு நிச்சயம்‌ என்று பவுல்‌ 
முன்னுரைத்த காலத்திற்கு மிகவும்‌ முற்பட்ட நாளில்‌ கொண்டாடப்பட்டது. '“94/1/- 
liam Barclay, The Acts of the Apostles, The Daily Study Bible Series, rev. ed. (Philadelphia: 
Westminster Press, 1976), 182. “இது மிகவும்‌ திகைப்புக்குரியது. நான்‌ மூன்று முறை 
ஆகாய விமான விபத்துக்களில்‌ இருந்திருந்தால்‌, இன்னொரு ஆகாய விமானத்தில்‌ 
ஏறுவது எனக்கு மிகவும்‌ கடினமாய்‌ இருந்திருக்கும்‌. சில வேளைகளில்‌ தேவன்‌ ஒரு 
பேரழிவை அறிவித்து விட்டு, பிறகு ஜெபத்திற்குப்‌ பதில்‌ அளிக்கும்‌ வகையில்‌ 
அப்பேரழிவை மாற்றியமைப்பதுண்டு (எடுத்துக்காட்டாக எண்‌. 14:11-24ஜக்‌ 
காணவும்‌). “0111 Root, ed., Standard Bible Commentary: Acts (Cincinnati, Ohio: Stan- 
dard Publishing Co., 1966), 196. “இப்பாடம்‌ ஒரு பிரசங்கமாகப்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டால்‌, விசுவாசிகள்‌ மற்றும்‌ அவிசுவாசிகள்‌ ஆகியோருக்கு ஒன்று போலவே புயல்‌ 
ஏற்படுகிறது என்பது வலியுறுத்தப்பட வேண்டும்‌. கேட்பவர்கள்‌ கிறிஸ்தவர்களாகும்‌ 
படி ஊக்குவிக்கப்‌ படுவதற்கு விசுவாசிகளுக்கு ஆறுதலின்‌ ஆதாரம்‌ உண்டென்டதும்‌, 
அவிசுவாசிகள்‌ புயலை அமர்த்த ஆறுதலின்‌ ஆதாரம்‌ எதுவுமற்று இருக்கின்றார்கள்‌ 
என்பதும்‌ கற்றுத்தரப்பட வேண்டும்‌. 


264 


யலுக்குத்‌ தம்பிய 
1ிழைத்தல்‌ (27: 21-28:2] 


பவுலின்‌ ரோமாபுரிப்‌ பயணமானது அவரும்‌ அவருடைய 
கப்பல்‌ தோழர்களும்‌ செசரியாவில்‌ இருந்து கரை வழியே 
பயணம்‌ செய்கையில்‌ எவ்வித நிகழ்ச்சியும்‌ இல்லாமல்‌ 
தொடங்கியது. இருந்தாலும்‌, அவர்கள்‌ சீதோனை விட்டுப்‌ 
புறப்பட்டு, மேற்கு நோக்கிப்‌ பயணம்‌ செய்ய முயற்சி செய்த 
பொழுது அவர்கள்‌ எதிர்‌ காற்றினால்‌ தாக்கப்பட்டார்கள்‌. பல 
வாரங்கள்‌ பயணம்‌ செய்தும்‌ சிறிதளவே முன்‌ சென்ற நிலையில்‌ 
அவர்கள்‌ கிரேத்தா தீவின்‌ தென்பகுதிக்கு ஒதுக்கப்பட்டார்‌ 
கள்‌, அங்கு நல்லதுறைமுகம்‌ என்ற இடத்தில்‌ அவர்கள்‌ தற்காலி 
கமாக புகலிடத்தைக்‌ கண்டார்கள்‌. அவர்கள்‌ இன்னும்‌ சற்றுத்‌ 
தகுதியான துறைமுகம்‌ ஒன்றுக்குப்‌ பயணப்பட முயற்சி 
செய்தபோது, அவர்கள்‌ புயலில்‌ - முடிவற்றதாகக்‌ காணப்பட்ட 
ஒரு புயலில்‌ - அகப்பட்டுக்‌ கொண்டார்கள்‌. 





பரிதாபகரமான நாளுக்கு அடுத்த நாள்‌, பயங்கரமான 
இரவுக்கு அடுத்த இரவில்‌, மலைபோல்‌ எழுந்த கடலின்‌ 
அலைகளில்‌ எழும்பி விழுந்தார்கள்‌. கனத்த, முறிபடாத 
மேகங்கள்‌ எந்த ஒரு கணக்கட்டையும்‌ தடை செய்தன: 
கப்பலின்‌ நிலைப்பாடு பற்றி கப்பல்‌ தலைவரிடம்‌ கருத்து 
எதுவும்‌ இருக்கவில்லை ... முக்கியச்‌ சரக்கான கோதுமை 
யானது முற்றிலுமாகத்‌ தண்ணீரால்‌ சூழப்பட்டிருந்தது - 
அந்த மூட்டைகள்‌ மேலும்‌ கீழும்‌ ஆடும்‌ கப்பலில்‌ நகர்த்த 
முடியாதபடி கனமாகவும்‌, தண்ணீரால்‌ முற்றிலும்‌ 
நனைந்ததாகவும்‌ இருந்தன, மற்றும்‌ எல்லா வேளையிலும்‌ 
அவை எடையை அதிகமாக்கின. 

நீர்‌ மட்டம்‌ உயர்ந்தது, கப்பல்‌ தாழ்ந்த நிலைக்கு 
வந்தது, புயல்‌ அடித்துக்‌ கொண்டிருந்த பதினோராம்‌ 
அல்லது பன்னிரெண்டாம்‌ நாள்‌ வரையிலும்‌ “கப்பிப்‌ 
பிழைப்போமென்கிற நம்பிக்கை முழுமையாகவும்‌ 
அற்றுப்‌ போயிற்று.” கப்பல்‌ நீரால்‌ நிரம்புவதைக்‌ தவிர்க்க 





265 


முடியாதிருந்தது- புயலானது வலுவிழந்தாலும்‌ கூட ஒரு 
சில நாட்களில்‌ - அவர்கள்‌ கப்பலைக்‌ கை விட்டால்‌ 


எல்லாரும்‌ அழியக்‌ கூடிய அபாயம்‌ இருந்தது." 


அவர்கள்‌ எவ்விதமாய்‌ உணர்ந்தார்கள்‌ என்பதை உங்களில்‌ 
பலர்‌ அறிவீர்கள்‌. ஒவ்வொருவருமே வீட்டுப்‌ புயல்கள்‌, 
நிதிநிலைப்‌ புயல்கள்‌, வியாபாரப்‌ புயல்கள்‌ போன்றவற்றில்‌ 
இருந்திருக்கின்றோம்‌, இருக்கின்றோம்‌ அல்லது இருப்போம்‌. 
மருத்துவரிடம்‌ இருந்து மோசமான அறிக்கையொன்றை நாம்‌ 
பெறும்போது, நாம்‌ முற்றிலும்‌ நம்பியிருந்த குழந்தை நமக்கு 
முதுகைக்‌ திருப்பும்போது, நாம்‌ காட்டிக்‌ கொடுக்கப்படும்‌ 
பொழுது, நமக்குள்ளாகப்‌ புயல்‌ பொங்கி வீசுகின்றது. நம்பிக்‌ 
கையை இழந்து போகுதல்‌ என்றால்‌ எதை அர்த்தப்படுத்து 
கின்றதென்று உங்களில்‌ சிலர்‌ அறிவீர்கள்‌. 

பவுலின்‌ ரோமாபுரிப்‌ பயணம்‌ பற்றி வரலாற்றை நாம்‌ 
தொடங்குகையில்‌, எதிர்காற்று மற்றும்‌ புயல்‌ ஆகியவற்றையே 
நாம்‌ வலியுறுத்தம்‌ செய்தோம்‌. இப்பொழுது, பவுல்‌ எப்படி 
புயலுக்குத்‌ தப்பிப்‌ பிழைத்தார்‌-மற்றும்‌ நீங்கள்‌ உங்களுக்கு 
ஏற்படும்‌ புயலுக்கு எப்படித்‌ தப்பிப்‌ பிழைக்க முடியும்‌ 
என்பதை நாம்‌ காண்போம்‌. வாழ்க்கைப்‌ புயல்கள்‌ தாக்கும்‌ 
பொழுது, நீங்கள்‌ தனிமையில்‌ இருப்பதில்லை என்பதை 
நீங்கள்‌ அறிய வேண்டியது அவசியமாகும்‌! 





சாத்தியமான நிலையை 
எதிர்பார்த்தல்‌? 

வாழ்க்கைப்‌ புயல்களில்‌ நீங்கள்‌ தப்பிப்‌ பிழைக்க வேண்டு 
மென்றால்‌, அவைகள்‌ வரும்‌ என்ற உண்மையை ஏற்றுக்‌ 
கொள்ள நீங்கள்‌ உங்கள்‌ மனநிலையில்‌ தக்க தயாரிப்புகளோடு 
இருக்க வேண்டும்‌. பவுல்‌ மிகச்‌ சரியாக எங்கிருக்க வேண்டுமோ 
- இயேசுவின்‌ நாமத்திற்குச்‌ சாட்சி சொல்வதற்காக ரோமாபுரி 
செல்லும்‌ வழியில்‌ - அங்கிருந்தாலும்‌, எதிர்காற்றுகள்‌ இன்ன 
மும்‌ வீசிக்‌ கொண்டிருந்தன. கடைசியாகப்‌ புயலும்‌ வீசியது. 
நீதியுள்ளவர்கள்‌ மேலும்‌ அநீதியுள்ளவர்கள்‌ மேலும்‌ மழை 
பெய்கிறது (மத்‌. 5:45); நல்லவர்கள்‌ மற்றும்‌ பொல்லாதவர்கள்‌ 
ஆகியோர்‌ அனைவரின்‌ தலைகளையும்‌ சுற்றிப்‌ புயல்‌ 


266 


அடிக்கிறது. புயல்‌ வீசுவது என்பது நீங்கள்‌ தேவனால்‌ கை 
விடப்பட்டு விட்டதாக அர்த்தப்‌ படுத்துவதில்லை; அவை 
வாழ்வின்‌ ஒரு பாகமாக மட்டுமே இருக்கின்றன-மற்றும்‌ சில 
வேளைகளில்‌ உங்களைச்‌ சிறந்தவராக்குவதற்காகத்‌ தேவனு 
டைய திட்டத்தின்‌ பாகமாகவும்‌ அவை இருக்கின்றன. அவை 
உங்களை மண்டியிடும்படி பலவந்தம்‌ செய்தால்‌, நீங்கள்‌ 
அப்பொழுது முழங்காலில்‌ இருக்க வேண்டிய சமயமாய்‌ 
இருந்திருக்கும்‌. 














வாக்குத்தத்தங்களை 
விளக்கப்படுத்துதல்‌ (27:21-26) 

நம்பிக்கையின்மையினால்‌ பவுல்‌ மண்டியிடும்படி 
பலவந்தப்படுத்தப்பட்ட போது, அவர்‌ ஜெபிக்கத்‌ தொடங்கி 
னார்‌. வருத்தம்‌ நிறைந்த அவரது இரவில்‌, அவர்‌ தேவனிடத்‌ 
திலிருந்து வாக்குத்தத்தம்‌ ஒன்றைப்‌ பெற்றார்‌. அடுத்த நாள்‌ 
காலையில்‌ அந்த அப்போஸ்தலர்‌ நம்பிக்கையின்‌ செய்தியை 
மற்றவர்களுடன்‌ பகிர்ந்து கொள்ளத்‌ துரிதப்பட்ட இடத்தி 
லிருந்து நாம்‌ வரலாற்றை இங்கு தொடங்குகின்றோம்‌: “பவுல்‌ 
அவர்கள்‌ நடுவிலே நின்று: “மனுஷரே, இந்த வருத்தமும்‌ 
சேதமும்‌ வராதபடிக்கு என்‌ சொல்லைக்‌ கேட்டு, கிரேத்தா 
தவை விட்டுப்‌ புறப்படாமல்‌ இருக்க வேண்டியதாயிருந்தது” ” 
(வ. 21௮). (அவர்களைத்‌ திட்டுவது என்பது பவுலின்‌ நோக்க 
மாய்‌ இராமல்‌, அதே தவறை மறுபடியும்‌ செய்யாதிருக்கும்படி 
அவர்களை வற்புறுத்துவதே அவரது நோக்கமாய்‌ இருந்தது.) 
பிறகு, அலறும்‌ புயலுக்கு மேலாக அவரது ஆறுதலின்‌ வார்த்தை 
கள்‌ தைரியமாய்‌ ஒலித்தன: 














ஆகிலும்‌, திடமனதாயிருங்களென்று இப்பொழுது 
உங்களுக்குத்‌ தைரியஞ்‌ சொல்லுகிறேன்‌. கப்பற்‌ 
சேதமேயல்லாமல்‌ உங்களில்‌ ஒருவனுக்கும்‌ பிராணச்‌ 
சேதம்‌ வராது. ஏனென்றால்‌ என்னை ஆட்கொண்ட வரும்‌ 
நான்‌ சேவிக்றெவருமான தேவனுடைய தூதனானவன்‌” 
இந்த இராத்திரியிலே என்னிடத்தில்‌ வந்து நின்று: பவுலே, 
பயப்படாதே, நீ இராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும்‌.” 
இதோ, உன்னுடனேகூட யாத்திரை பண்ணுகிற 





267 


யாவரையும்‌ தேவன்‌ உனக்குத்‌ தயவு பண்ணினார்‌ 
என்றான்‌. ஆனபடியினால்‌ மனுஷரே, திடமனதாயிருங்‌ 
கள்‌. எனக்குச்‌ சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும்‌ 
என்று தேவனிடத்தில்‌ நம்பிக்கையாயிருக்கிறேன்‌ 
(வ. 22-25). 


பவுல்‌ தமது பாதுகாப்பிற்காக மட்டுமின்றி, கப்பலில்‌ 
இருந்த எல்லாருடைய பாதுகாப்பிற்காகவும்‌ ஜெபித்திருந்தார்‌ 
என்பது உறுதி - தேவன்‌ அவரது ஜெபத்திற்குப்‌ பதில்‌ 
அளித்தார்‌.” நீங்கள்‌ புயலின்‌ நடுவில்‌ இருக்கும்பொழுது, 
வாழ்க்கையினால்‌ சீரழிக்கப்பட்டவர்‌ நீங்கள்‌ மட்டுமல்ல 
என்பதை நினைவில்‌ வையுங்கள்‌ (1 கொரி. 10:13அ). உங்களுக்‌ 
காகவும்‌, மற்றவர்களுக்காகவும்‌ ஜெபித்துக்‌ கொள்ளுங்கள்‌ 
(யாக்‌. 5:16); சுயமைய நோக்கத்தைக்‌ காட்டிலும்‌ மனிதனை 
வேகமாக அமிழ்த்துவது வேறு எதுவும்‌ இல்லை. 

தேவனுடைய வாக்குத்தத்தத்தில்‌ நல்ல மற்றும்‌ கெட்ட 
செய்திகள்‌ அடங்கியிருந்தன: அவர்கள்‌ உயிர்‌ பிழைப்பார்கள்‌, 
ஆனால்‌ கப்பலானது இழந்து போகப்படும்‌. பவுல்‌ “ஆயினும்‌, 
நாம்‌ ஒரு கீவிலே விழ வேண்டியதாயிருக்கும்‌” (வ. 26) என்று 
கூடுதலாகக்‌ கூறினார்‌. அவர்கள்‌ காக்கப்படுவார்கள்‌ என்று 
தேவன்‌ வாக்குத்தத்தம்‌ கொடுத்தார்‌, ஆனால்‌ அது சுலபமா 
யிருக்கும்‌ என்று அந்த வாக்குத்தத்தமானது அர்த்தப்படுத்த 
வில்லை. கடினமான வேளைகள்‌ வருவகதாயிருக்கலாம்‌ - 
ஆனால்‌ தேவனுடைய வாக்குத்தத்தமானது அவைகளில்‌ 
நிலைநிற்கும்‌. 

தேவன்‌ நமக்கும்‌ நம்பிக்கையின்‌ செய்தியொன்றை 
வைத்திருக்கின்றார்‌. பவுலுக்கு நடந்தது போல பரலோகத்தின்‌ 
தூதன்‌ ஒருவர்‌ உங்களிடத்திலும்‌ என்னிடத்திலும்‌ வர 
மாட்டார்‌, ஆனால்‌ தேவனுடைய “மகா மேன்மையும்‌ அருமை 
யுமான வாக்குத்தத்தங்கள்‌” (2 பேது. 1:4; எபி. 8:6ஐயும்‌ 
காணவும்‌) நமக்கு உண்டு - மற்றும்‌ செய்தியானது அதே 
போலவே நிலைநிற்கின்றது: “திடமனதாயிருங்கள்‌” (சங்‌. 27:14; 
யோவா. 16:33)! கர்த்தர்‌ நம்மை உறுதிப்பாடு எதுவுமின்றி 
விட்டு விட்டார்‌ என்ற பிரச்சனை இல்லை. “எனக்குச்‌ 
சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும்‌ என்று தேவனிடத்‌ 
இல்‌ நம்பிக்கையாயிருக்கிறேன்‌”” (அப்‌.  27:25ஆ; 














268 


யோவா. 20:27ஐயும்‌ காணவும்‌) என்று கூறிய பவுலின்‌ 
விசுவாசமானது நம்மிடத்தில்‌ குறைவுபடுகின்றது என்பதே 
பிரச்சனையாக இருக்கின்றது. 

வாழ்க்கையின்‌ புயல்களை நாம்‌ வெற்றி கொள்ள 
வேண்டுமென்றால்‌, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம்‌ 
விளக்கப்படுத்த வேண்டியது அவசியமாகும்‌. இந்த வாக்குத்தத்‌ 
தங்களை நாம்‌ முதலாவது நமக்கு திரும்பத்‌ திரும்ப 
விளக்கப்படுத்திக்‌ கொள்ளும்‌ போது, இவைகள்‌ நமது 
மனங்கள்‌ மற்றும்‌ சிந்தனைகளில்‌ ஆழ்ந்து பதிகின்றன. 
இவைகளை எழுதி, நாம்‌ தினமும்‌ காணக்கூடிய இடங்களில்‌ 
வைக்கக்கூட நாம்‌ விரும்பலாம்‌. பிறகு, பவுல்‌ செய்ததுபோல 
நாம்‌ இந்த வாக்குத்தத்தங்களை மற்றவர்களுடன்‌ பகிர்ந்து 
கொள்ள வேண்டும்‌. 

நாம்‌ வாக்குத்தத்தங்களை விளக்கப்படுத்தினால்‌, நமது 
பிரச்சனைகள்‌ புகை போலக்‌ கரைந்து போய்‌ விடுமா? 
பெரும்பாலும்‌ அப்படியாகாது. தேவனுடைய நம்பிக்கையான 
செய்தியைப்‌ பற்றிப்‌ பவுலின்‌ அறிவிப்பானது கடலை 
அமைதிப்படுத்தவில்லை. மாலுமிகள்‌ தங்கள்‌ பணியைத்‌ 
தொடரும்படியாக மேகங்கள்‌ விலகவில்லை. வெளிப்படை 
யான மாற்றம்‌ எதுவும்‌ நடக்கவில்லை; புயல்‌ தொடர்ந்து 
குமறிக்‌ கொண்டுதான்‌ இருந்தது. மாற்றம்‌ என்பது உள்ளான 
,தாக-எண்ணப்போக்கில்‌ ஏற்பட்டதாக - இருந்தது. பவுலுக்கும்‌, 
விசுவாசிக்கும்‌ மற்ற யாவருக்கும்‌ கூட இந்த மாற்றமானது 
நிச்சயமாகவே வித்தியாசத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது. 
வாழ்க்கைப்‌ புயல்களின்போது நீங்களும்‌ நானும்‌ கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்களில்‌ நம்பிக்கை கொண்டால்‌, புறம்பான 
மாற்றம்‌ ஏற்படுவது மிகவும்‌ அரிதானதாகவே இருக்கும்‌; 
சூழ்நிலைகள்‌ ஒரே மாதிரியானதாகவே இருக்கும்‌. உண்மை 
மாறுதலானது உள்ளானதாய்‌ இருக்கின்றது: நாம்‌, “எல்லாப்‌ 
புத்திக்கும்‌ மேலான தேவசமாதானத்தை” (பிலி. 4:7௮) 
அறிகின்றோம்‌! 








269 


பிரசன்னத்தை வெளிக்காட்டுதல்‌ 
(27:27-37) 

கப்பலானது “ஒரு தீவிலே விழ வேண்டியதாயிருக்கும்‌” 
(வ. 26) என்று தூதன்‌ பவுலிடத்தில்‌ கூறியிருந்தான்‌. அந்த “ஒரு 
தவு” என்பது புயல்‌ முதலில்‌ தாக்கியிருந்த இடத்திலிருந்து 
ஐநூறு மைல்கள்‌ தூரத்தில்‌ இருந்த மெலித்தா தீவு ஆகும்‌ (28:1). 
நில வரைபடத்தைக்காணவும்‌; மத்திய தரைக்கடலில்‌ ஒரு 
புள்ளியாக மெலித்தா விளங்யெது. கப்பலானது இப்படியும்‌ 
அப்படியுமாக அலைவு பட்டு ஓடுகையில்‌ (27:27) அது அந்தச்‌ 
சிறு துண்டு நிலத்துடன்‌ தொடர்பு கொள்வது எப்படி 
சாத்தியமாகக்‌ கூடும்‌? தேவனே கப்பலோட்டியாயிருந்தார்‌. 
கப்பலையும்‌, பயணிகளையும்‌ அழிப்பதாகப்‌ பயமுறுத்திக்‌ 
கொண்டிருந்த அதே காற்றை தேவன்‌ அவர்களின்‌ அடை 
விடத்தைச்‌ சேருவதற்கு வழிகாட்ட ப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டி 
ருந்தார்‌ (ரோமர்‌ 8:28). தேவன்‌ தமக்குச்‌ சொந்தமானவர்களைக்‌ 
கை விடுவதில்லை; அவர்களின்‌ வாழ்வில்‌ அவர்‌ தொடர்ந்து 
செயலாற்றுகின்றார்‌. 

“பதினாலாம்‌ இராத்திரியான போது, நாங்கள்‌ அதிரியாக்‌ 
கடலிலே” அலைவுபட்டு ஓடுகையில்‌, நடுஜாமத்திலே 
கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாகத்‌ தோன்றிற்று” 
(வ. 27). அநேகமாக அவர்கள்‌, அலைகள்‌ கரையில்‌ மோதும்‌ 
ஓசையைக்‌ கேட்டிருக்கக்கூடும்‌. “உடனே அவர்கள்‌ விழுது 
விட்டு இருபது பாகமென்று [120 அடிகள்‌] கண்டார்கள்‌; 
சற்றப்புறம்‌ போன பொழுது, மறுபடியும்‌ விழுது விட்டுப்‌ 
பதினைந்து பாகமென்று கண்டார்கள்‌ [90 அடிகள்‌!” (வ. 28). 
இங்கு அதிகமான நல்ல/கெட்ட செய்தியிருந்தது: நிலப்‌ 
பகுதியை அவர்கள்‌ நெருங்கிக்‌ கொண்டிருந்தார்கள்‌ என்பது 
நல்ல செய்தியாகும்‌; இருளில்‌ ஒளிந்திருந்த அபாயம்‌ என்பது 
கெட்ட செய்தியாகும்‌. “பாறையிடங்களில்‌ விழுவோமென்று 
பயந்து, பின்னணியத்திலிருந்து நாலு நங்கூரங்களைப்‌ 
போட்டு” (வ. 29௮). பொதுவாகக்‌ கப்பல்கள்‌ அவைகளில்‌ 
முன்னணியத்தில்தான்‌ நங்கூரம்‌ போடப்படும்‌, பின்னணி 
யத்தில்‌ நங்கூரமிடப்படுவதில்லை. இருப்பினும்‌, காற்றானது 
நிலத்தை நோக்கி வீசிக்‌ கொண்டிருந்ததால்‌, கப்பலைப்‌ புயல்‌ 
கரையை நோக்கியவாறு வைக்கும்‌ வகையில்‌ அவர்கள்‌ 











270 


நங்கூரங்களைப்‌ போட்டார்கள்‌. 

கப்பலைப்‌ பாதுகாப்பதற்குத்‌ தங்களால்‌ முடிந்தவற்றைச்‌ 
செய்த பிறகு, “பொழுது எப்பொழுது விடியுமோ” (வ. 29ஆ) 
என்று காத்திருந்தார்கள்‌. உண்மையில்‌ பொழுது விடிவதற்காக 
அவர்கள்‌ ஜெபித்தார்கள்‌. நீங்களும்‌ கூட இருளில்‌ அபாயத்தை 
உணரும்‌ மோசமான இரவுகளைப்‌ பெற்றிருந்து, தேவன்‌ வெகு 
தொலைவில்‌ இருப்பது போலவும்‌, இரவானது ஒருபொழுதும்‌ 
முடியாது என்பது போலவும்‌ உங்களுக்குக்‌ காணப்பட்டி 





ருக்கலாம்‌. 

இரவின்‌ ஏதோ ஒரு நேரத்தில்‌, பயந்து போயிருந்த மாலுமி 
களைக்‌ கடுமையான மனத்தாக்குதல்‌ மூழ்கடிக்கச்‌ செய்தது. 
கப்பலிலேயே இருக்க வேண்டும்‌ என்ற காலத்தால்‌ கனம்‌ 
பெற்ற கட்டளையை அவர்கள்‌ மறந்தார்கள்‌; அவர்கள்‌ 
தங்களைத்‌ தவிர மற்ற எல்லாவற்றையும்‌ மறந்தார்கள்‌. 
“முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களைப்‌ போடப்‌ போடற 
பாவனையாய்‌ படவைக்‌ கடலில்‌ இறக்குகையில்‌” (வ. 30இ, ஈ). 
இது கரைக்குச்‌ செல்லும்‌ விருப்பத்துடன்‌-புயல்‌ சூழ்ந்த இரவில்‌ 
பெரும்பாலும்‌ தோல்வியில்‌ முடியக்‌ கூடிய வெறுமையான 
திட்டமான- செயல்பாடாகும்‌. 

புயல்கள்‌ மற்றும்‌ கப்பல்களைப்‌ பற்றிப்‌ போதிய அநுபவம்‌ 
உள்ளவராகக்‌ கப்பலில்‌ இருந்த பவுல்‌, மாலுமிகளின்‌ புதிர்‌ 
விளையாட்டினால்‌ வஞ்சிக்கப்படக்‌ கூடியவராய்‌ இருக்க 
வில்லை. பின்னணியக்தில்‌ நங்கூரம்‌ போடப்பட்ட கப்பலுக்கு 
முன்னணியக்தில்‌ நங்கூரம்‌ போடத்‌ தேவையில்லை, அப்படிப்‌ 
போடுவது சில வேளைகளில்‌ கப்பலுக்கு ஆபத்து விளைவிக்கக்‌ 
கூடும்‌. இவ்விதமாக, “கப்பலாட்கள்‌ கப்பலை விட்டோடிப்‌ 
போக வகைகேடி ... இறக்குகையில்‌, பவுல்‌ நூற்றுக்கு அதிபதி 
யையும்‌ சேவகரையும்‌ நோக்கி: “இவர்கள்‌ கப்பலில்‌ இரா 
விட்டால்‌ நீங்கள்‌ தப்பிப்‌ பிழைக்க மாட்டீர்கள்‌” என்றான்‌” 
(வ. 30, 31). மாலுமிகள்‌ இன்றி அடுத்த நாளில்‌ கடற்பயணம்‌ 
செய்வது என்பதில்‌ உயிர்‌ வாழும்‌ நம்பிக்கை சிறிதளவே 
இருந்தது. அப்பொழுது போர்ச்சேவகார்கள்‌ உடனடியாக, 
“படவின்‌ கயிறுகளை அறுத்து, அதைத்‌ தாழ விழ விட்டார்கள்‌” 
(வ. 32). இது கைவிட்டு விட்டுச்‌ செல்லுவதற்கான மற்ற 
முயற்சிகள்‌ எல்லாவற்றையும்‌ குறைத்து விட்டது. 

இரவின்‌ ஆளுகையில்‌ இருக்கையில்‌, கப்பலில்‌ இருந்த 














271 


எல்லாருடைய நம்பிக்கையும்‌ மங்கிப்போனது; அனுபவமிக்க 
மாலுமிகளே பயந்திருந்தால்‌, மற்ற எல்லாரும்‌ பயமடைந் 
இருக்க வேண்டுமல்லவா? விடி வதற்குச்‌ சற்று முன்பாகப்‌ பவுல்‌ 
மறுபடியும்‌ பொறுப்பேற்றுக்‌ கொண்டு, அவர்களை ஆவிகளில்‌ 
உற்சாகப்படுத்துவதற்கு மூன்று படித்தரத்‌ திட்டம்‌ ஒன்றைத்‌ 
துவக்கி நிறைவேற்றினார்‌. 

முதலாம்‌ படி, அவர்களின்‌ உடல்களைப்‌ பலப்படுத்து 
வதாகும்‌ - ஏனென்றால்‌ உடலைப்‌ பாதிக்கும்‌ எந்த ஒரு விஷய 
மும்‌ ஆவியைப்‌ பாதிக்கின்றது என்பதில்‌ மாறுதல்‌ எதுவும்‌ 
இல்லை: “நீங்கள்‌ இன்று பதினாலு நாளாய்‌ ஒன்றும்‌ சாப்பி 
டாமல்‌ பட்டினியாயிருக்கிறீர்கள்‌. ஆகையால்‌ போஜனம்‌ 
பண்ணும்படி உங்களை வேண்டிக்‌ கொள்ளுகிறேன்‌, நீங்கள்‌ 
தப்பிப்‌ பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும்‌” (வ. 33ஆ, 34௮) 
என்று பவுல்‌ கூறி அவர்களை உணவு உண்ணும்படி உற்சாகப்‌ 
படுத்தினார்‌. வேறு வார்த்தைகளில்‌ சொல்லுவதென்றால்‌, 
“நீங்கள்‌ தப்பிப்‌ பிழைக்க வேண்டுமென்றால்‌ உங்களுக்குப்‌ 
பலம்‌ தேவைப்படுகின்றது” என்று அவர்‌ கூறினார்‌. 

இரண்டாம்‌ படி, அவர்களின்‌ ஆவிகளைப்‌ பலப்படுத்து 
வதாகும்‌ - ஏனென்றால்‌ ஆவியைப்‌ பாதிக்கும்‌ எந்த ஒரு 
விஷயமும்‌ உடலைப்‌ பாதிக்கின்றது என்பதில்‌ மாறுதல்‌ எதுவும்‌ 
இல்லை: தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மறுபடியும்‌ 
விளக்கப்படுத்திய அவர்‌ “உங்கள்‌ தலையிலிருந்து ஒரு மயிரும்‌ 
விழாது”* (வ. 34ஆ) என்று அவர்களுக்கு உறுதியளித்தார்‌. 

மூன்றாம்‌ படியானது ஒருவேளை மிகவும்‌ முக்கியமா 
னதாயிருந்தது: அவர்‌, தாம்‌ அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி 
யகைச்‌ செயல்‌ விளக்கப்படுத்தினார்‌; தேவன்‌ அவர்களோடு 
இருக்கின்றார்‌ என்பதைத்‌ தாம்‌ உண்மையிலேயே நம்பியதை 
அவர்‌ காண்பித்தார்‌. “இப்படிச்‌ சொல்லி, அப்பத்தை எடுத்து, 
எல்லாருக்கு முன்பாகவும்‌ தேவனை ஸ்கோத்தரித்து, அதைப்‌ 
பிட்டுப்‌ புசிக்கத்‌ தொடங்கினான்‌” (வ. 3257.” மாலுமிகளின்‌ 
பயத்தைப்‌ போலவே பவுலின்‌ அமைதியும்‌ கூட எளிதில்‌ 
தொற்றிக்‌ கொள்ளக்கூடி யதாயிருந்தது: “அப்போது எல்லாரும்‌ 
திடமனப்பட்டுப்‌ புசித்தார்கள்‌” (வ. 369. அது எப்படிப்பட்ட 
ஒரு காட்சியாய்‌ இருந்திருக்கும்‌: ஒரு சிறு ஊழியக்காரர்‌, 
மூன்று கிறிஸ்தவர்கள்‌ மற்றும்‌ 273 அந்நிய மதத்தார்‌ 
ஆகியோருக்காக உதயத்துக்கு முந்திய காலை உணவுக்கு 














272 


ஸ்தோத்திரம்‌ செலுத்தினார்‌! இவ்விதமாய்‌ அவர்‌, அவர்களின்‌ 
ஆத்துமாக்களைப்‌ பலப்படுத்தினார்‌ - ஏனென்றால்‌, ஆத்துமா 
வைப்‌ பாதிக்கும்‌ எந்த ஒரு விஷயமும்‌ உடலையும்‌ ஆவியையும்‌ 
பாதிக்கிறது என்பதில்‌ எவ்வித மாறுதலும்‌ இல்லை. 

பவுலைப்‌ போலவே நாமும்‌ புயலை வெற்றி கொள்ள 
வேண்டுமென்றால்‌, நமது வாழ்வில்‌ தேவனுடைய பிரசன்‌ 
னத்தை நாம்‌ வெளிப்படையாகக்‌ காட்ட வேண்டும்‌." நாம்‌ 
தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்புகின்றோம்‌ என்பதை 
மற்றவர்கள்‌ காணும்படி நாம்‌ அனுமதிக்க வேண்டும்‌-மற்றும்‌ 
என்ன நடந்தாலும்‌, நாம்‌ கைவிடப்படுவதில்லை என்று நாம்‌ 
தைரியமாய்‌ இருக்க வேண்டும்‌. பவுலுடன்‌ கூட நாம்‌, “நாங்கள்‌ 
... நெருக்கப்பட்டும்‌ ஒடுங்கிப்‌ போகிறதில்லை; கலக்கமடைந்‌ 
தும்‌ மனமுறிவடைகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும்‌ கை 
விடப்படுவதில்லை; கழே கள்ளப்பட்டும்‌ மடிந்து போகிற 
தில்லை” (2 கொரி. 4:8, 9) என்று கூற முடியும்‌. 





திட்டத்தை விரைவு படுத்துதல்‌ 
(27:38-44) 

புயலின்‌ போது பவுலின்‌ நடக்கையை நான்‌ கவனிக்கையில்‌, 
அவரது நடைமுறைப்‌ பண்பானது எனது மனதில்‌ ஆழப்‌ 
பதிகின்றது. கப்பலில்‌ இருந்த எல்லாரும்‌ காக்கப்படுவார்கள்‌ 
என்று தேவன்‌ வாக்குத்தத்தம்‌ செய்திருந்தார்‌, ஆனால்‌ அது 
தாம்‌ செய்ய முடிந்ததைச்‌ செய்யாமல்‌ இருக்கும்படியான 
சாக்குப்‌ போக்கு என்று நம்பவில்லை. கப்பலில்‌ இருந்தவர்கள்‌ 
ஆவிகளில்‌ தாழ்ந்திருந்தபோது, அவர்களை அவர்‌ உற்சாகப்‌ 
படுத்த முயற்சி செய்தார்‌. கடற்பயணம்‌ செய்ய மாலுமிகள்‌ 
தேவையாய்‌ இருந்தபோது, அவர்கள்‌ கப்பலை விட்டுச்‌ 
செல்லாமல்‌ அவர்‌ தடுத்தார்‌. கப்பலில்‌ இருந்த எல்லாரும்‌ 
பட்டினியாய்க்‌ கிடந்தபோது, அவர்களை உண்ணும்படி அவர்‌ 
வற்புறுத்தினார்‌. நாம்‌ புயல்களைச்‌ சந்திக்கும்‌ பொழுது, நாம்‌ 
தேவனுடைய திட்டத்தை - அது எதுவாயிருந்தாலும்‌-விரைவு 
படுத்த வேண்டும்‌. புயலுக்குத்‌ தப்பிப்‌ பிழைக்க நம்மால்‌ 
முடிந்ததை நாம்‌ செய்ய வேண்டும்‌. 

கப்பல்‌ மாலுமிக்குழுவினர்‌ உணவு உண்ட பிறகு, 

















273 


அவர்களின்‌ பலம்‌ திரும்பியது மற்றும்‌ அவர்களின்‌ நம்பிக்கை 
உயிர்ப்பிக்கப்பட்டது. அவர்கள்‌ உதயத்திற்கென்று தயாரிப்பு 
செய்யத்‌ தொடங்கினார்கள்‌. “திருப்தியாகப்‌ புசித்த பின்பு 
அவர்கள்‌ கோதுமையைக்‌ கடலில்‌ எறிந்து, கப்பலை இலகு 








வாக்கனார்கள்‌” (வ. 38). சரக்குகளில்‌ எஞ்சியிருந்தவைகளை 
அவர்கள்‌ கப்பலில்‌ இருந்து தூக்கியெறிந்தார்கள்‌ (வசனம்‌ 18ஐக்‌ 
காணவும்‌), அதனால்‌ கப்பல்‌ கண்ணீரில்‌ மேலாக மிதக்கவும்‌, 
கரைக்கு நெருக்கமாய்ச்‌ சேரவும்‌ வழியுண்டாகும்படி இப்படிச்‌ 
செய்கார்கள்‌. 

அடுத்த வசனம்‌, “பொழுது விடிந்த பின்பு ...” (வ. 39௮) 
என்று தொடங்குகின்றது. மோசமான இரவுகள்‌ கடந்து 
செல்லுகின்றன. “பொழுது விடிந்த பின்பு, இன்ன பூமியென்று 
அறியாதிருந்தார்கள்‌. அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு 
துறைமுகம்‌ அவர்களுக்குத்‌ தென்பட்டது; கூடுமானால்‌ 
அதற்குள்‌ கப்பலையோட்ட யோசனையாயிருந்து” (வ. 39). 
நிலப்பகுதி காணப்பட்டது, ஆனால்‌ இன்னமும்‌ அவர்கள்‌ 
பாதுகாப்பில்‌ இருந்து தூரத்திலேயே இருந்தார்கள்‌. 

கப்பல்‌ மாலுமிகளுடைய குழுவானது தங்களின்‌ தயாரிப்பு 





வேலைகளைத்‌ தொடர்ந்து செய்தது, அக்குழுவானது மேலும்‌ 
மூன்று படி நிலைகளை எடுத்தது: (1) அவர்கள்‌ நான்கு 
நங்கூரங்களையும்‌ அறுத்து “கடலிலே விட்டு விட்டார்கள்‌,” 
ஏனென்றால்‌ அவைகள்‌ மறுபடியும்‌ அவர்களுக்குத்‌ தேவைப்‌ 
படவில்லை (வ. 40௮). (2) “சுக்கான்களுடைய கட்டுகளைத்‌ 
குளரவிட்டு” (வ. 40ஆ). பழங்காலக்‌ கப்பல்களின்‌ பின்புறத்தில்‌ 
இரு மூலைகளிலும்‌ இரு சுக்கான்கள்‌ வைக்கப்பட்டு அவை 
யிரண்டும்‌ ஒரு மனிதரால்‌ இயக்கப்படும்படி ஒரு நீண்ட கோலி 
னால்‌ இணைக்கப்பட்டிருப்பதுண்டு. புயலின்‌ போது இந்த 
சுக்கான்கள்‌ தண்ணீரில்‌ இருந்து மேலே எடுக்கப்பட்டு கட்டி 
வைக்கப்பட்டிருக்கும்‌. இப்பொழுது அவர்கள்‌ கப்பலைத்‌ 





இருப்பும்படியாக அவைகளை மறுபடியும்‌ களர விட்டார்கள்‌. 
(3) அவர்கள்‌ “பெரும்பாயைக்‌ காற்று முகமாய்‌ விரித்தார்கள்‌” 
(வ. 40இ) அது கப்பலைக்‌ திருப்பவும்‌ காற்றின்‌ வலுவைப்‌ 
பயன்படுத்தவும்‌ உதவியது. 

அவர்கள்‌ கரையேறக்‌ தயாரானார்கள்‌, எனவே அவர்கள்‌ 





“கரைக்கு நேராய்‌ ஓடினார்கள்‌ (வ. 40ஈ). அவர்கள்‌ கரையை 
நெருங்கி விடலாம்‌ என்று நம்பிக்கையுடன்‌ இருந்தார்கள்‌, 


274 


ஆனால்‌ “இருபுறமும்‌ [எதிர்‌ அலைகள்‌; NEB] கடல்‌ மோதிய” 
ஒரு இடத்திலே [கடல்‌ களத்தின்‌ கீழே மணல்‌ அல்லது பாறைப்‌ 
படுகையிருந்த ஓரிடம்‌] கப்பலைத்‌ தட்ட வைத்தார்கள்‌” 
(வ. 41௮). “முன்னணியம்‌ [கப்பலின்‌ முன்புறத்தில்‌ நீட்டிக்‌ 
கொண்டிருக்கும்‌ பாகம்‌] ஊன்றி அசையாமலிருந்தது, 
பின்னணியம்‌ அலைகளுடைய பலத்தினால்‌ உடைந்து 
போயிற்று” (வ. 41ஆ). 

கப்பல்‌ சிதையத்‌ தொடங்கிய போது, மறுபடியும்‌ கலக்கம்‌ 
உண்டானது. இந்த வேளையில்‌ மாலுமிகள்‌ அல்ல, படை வீரர்‌ 
களே கலக்கம்‌ அடைந்தார்கள்‌. கைதியொருவன்‌ தப்பினால்‌, 
அந்தக்‌ கைதியின்‌ தண்டனையை கைதியின்‌ காவலுக்குப்‌ 
பொறுப்பாய்‌ இருந்த நபரே பெற வேண்டும்‌ என்று இராணுவச்‌ 
சட்டம்‌ கூறியது. குழப்பத்தில்‌ சில கைதிகள்‌ தப்பிவிடக்‌ 
கூடுமென்பதாலும்‌, எந்த ஒரு போர்ச்‌ சேவகரும்‌ “சிங்கத்திற்கு 
இரையாக” விரும்பவில்லை என்பதாலும்‌, கைதிகளில்‌ 
ஒருவனும்‌ நீந்திச்‌ சென்று தப்பிவிடாதபடி அவர்கள்‌ எல்லாரை 
யும்‌ கொன்று விட வேண்டும்‌ என்பது படை வீரர்களின்‌ 
திட்டமாய்‌ இருந்தது (வ. 42). மற்ற கைதிகளுடன்‌ பவுலையும்‌ 
கொன்று போடலாம்‌ என்று அவர்கள்‌ திட்டமிட்டார்கள்‌. 

அவர்கள்‌ கண்களில்‌ கொலைவெறியுடன்‌ பவுலைப்‌ பார்த்த 
போது, மறுபடியும்‌ பவுலின்‌ உயிர்‌ ஊசலாடியது - ஆனால்‌ 
அவர்‌ இராயருக்கு முன்பு நிற்பார்‌ என்று கர்த்தர்‌ வாக்குத்‌ 
குத்தம்‌ செய்திருந்தார்‌. இந்த வேளையில்‌ தேவன்‌ நூற்றுக்கு 
அதிபதியான யூலியுவின்‌ மூலம்‌ இடைப்பட்டார்‌. அந்த ரோம 
அதிகாரி பவுலுக்கு விசேஷித்த கவனிப்பு கொடுக்கும்படியாக 
அறிவுறுத்தப்பட்டிருந்ததோடு, துன்ப வேளையில்‌ பவுலின்‌ 
நடக்கையினால்‌ அவர்‌ பவுலின்‌ மேல்‌ நன்மதிப்பு உடைய 
வராய்‌ இருந்தார்‌. இவ்விதமாக, “நூற்றுக்கு அதிபதி பவுலைக்‌ 
காப்பாற்ற மனதாயிருந்து, அவர்களுடைய யோசனையைத்‌ 
குடுத்து”? (வ. 43௮). (உங்களின்‌ வாழ்க்கையில்‌ புயல்கள்‌ வீசும்‌ 
வேளையில்‌, விடுதலையானது சில சமயங்களில்‌ எதிர்பாராத 
இடங்களில்‌ இருந்து வருகின்றது.) 

கப்பலைக்‌ கைவிடும்படியாக யூலியு விரைவாகக்‌ கட்டளை 
கள்‌ கொடுத்தார்‌. அவர்‌, “நீந்தத்‌ தக்கவர்கள்‌ முந்திக்‌ கடலில்‌ 
விழுந்து கரையேறவும்‌, மற்றவர்களில்‌ சிலர்‌ பலகைகள்‌ மேலும்‌, 
சிலர்‌ கப்பல்‌ துண்டுகள்‌ மேலும்‌ போய்க்‌ கரையேறவும்‌ 








275 


கட்டளையிட்டார்‌” (வ. 43ஆ, 44அ). 

பவுல்‌, “ஒரு நிமிடம்‌ பொறுங்கள்‌! குளிரலையடிக்கும்‌ 
குண்ணீருக்குள்‌ நான்‌ குதிக்கும்படியாக நீங்கள்‌ எதிர்பார்க்க 
வில்லை தானே? நான்‌ பாதுகாப்புடன்‌ இருப்பேன்‌ என்று 
கர்த்தர்‌ எனக்கு வாக்குத்தத்தம்‌ செய்திருக்கின்றார்‌! நான்‌ 
ரோமாபுரி சென்று சேர்வேன்‌ என்று கர்த்தர்‌ எனக்கு 
வாக்குத்தத்தம்‌ செய்திருக்கின்றார்‌! கர்த்தர்‌ என்னைக்‌ காக்கும்‌ 
வரையிலும்‌ நான்‌ இங்கேயே காத்திருக்கப்‌ போகின்றேன்‌” 
என்று கூறியிருப்பார்‌ என நீங்கள்‌ நினைக்கின்றீர்களா? 
தண்ணீரில்‌ குதித்தவர்களில்‌ பவுல்‌ முதலாவதானவராய்‌ 
இருந்திருப்பாரோ என்று நான்‌ ஐயப்படுகின்றேன்‌! அலைகளை 
எதிர்த்துப்‌ போராடி, நீந்தியோ (அல்லது உடைந்து போன 
கப்பல்‌ துண்டு ஒன்றைப்‌ பிடித்துக்‌ கொண்டோ), அவர்‌ தமது 
தலையைத்‌ கண்ணீருக்கு மேலாகக்‌ காத்துக்‌ கொள்ளவும்‌, உப்பு 
நீரில்‌ ஊறிப்‌ போய்‌, கரையை நோக்கி தமது வழியில்‌ போராடி 
முன்னேறியதையும்‌, ஆற்றல்‌ தீர்ந்து போய்‌ அவர்‌ கரையில்‌ 
சேர்ந்து பெருமூச்சு விட்டதையும்‌ என்னால்‌ காண 
முடிகின்றது! 

நாம்‌ எல்லாரும்‌ புரிந்து கொள்ளத்‌ தேவையான 
சிலவற்றைப்‌ பவுல்‌ புரிந்து கொண்டிருந்தார்‌: வாழ்க்கைப்‌ 
புயல்களில்‌ தேவன்‌ நமக்கு வெற்றியை வாக்குத்தத்தம்‌ 
செய்திருந்தாலும்‌, நமக்கு முன்னால்‌ அப்பொழுதும்‌ ஒரு யுத்தம்‌ 
இருக்கும்‌. நமது வாழ்வுக்கென்று தேவன்‌ ஒரு திட்டம்‌ 
வைத்திருக்கின்றார்‌. அதை நாம்‌ நிறைவேற்ற அவர்‌ நமக்கு 
உதவி செய்வார்‌; ஆனால்‌ நமக்கு நாமே செய்து கொள்ளக்‌ 
கூடியவைகளை அவர்‌ நமக்காகச்‌ செய்ய மாட்டார்‌. குளிர்ந்த 
நீருக்குள்‌ குதித்து, உயிர்‌ பிழைக்க நீந்த வேண்டும்‌ என்று 
அழைப்பது அவரது திட்டமாயிருந்தால்‌, “ஆனால்‌ கர்த்தரே! 
என்னால்‌ நீந்த முடியாதே” என்று நாம்‌ கூறுவதை அவர்‌ 
விரும்புவதில்லை. விசுவாசம்‌ என்ற விஷயத்தைப்‌ பற்றிக்‌ 
கொண்டு குதித்து உயிர்‌ பிழைக்கும்படி யாகவே நம்மிடத்தில்‌ 
அவர்‌ எதிர்பார்க்கின்றார்‌! வாழ்க்கைப்‌ புயல்களில்‌ தப்பிப்‌ 
பிழைக்க வேண்டுமென்றால்‌, திட்டத்தை விரைவு படுத்தத்‌ 
குயாராகுங்கள்‌! 


276 


சமாதானத்தை அநுபவியுங்கள்‌ 
(27:44-28:2) 


நமது வாழ்வில்‌ தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக்‌ 
கொடுக்க நாம்‌ விருப்பம்‌ கொண்டால்‌, அவர்‌ மட்டுமே தரக்‌ 
கூடிய சமாதானத்தை நாம்‌ அநுபவிக்க முடியும்‌. எல்லாரும்‌ 
குண்ணீருக்குள்‌ குதித்து கரையை அடையப்‌ போராடிக்‌ 
கொண்டிருந்த போது, “எல்லாரும்‌ தப்பிக்‌ கரை சேர்ந்தார்கள்‌” 
(27:44). தண்ணீருக்கள்‌ இருந்தவர்களில்‌ கடைசி மனிதர்‌ 
போராடிக்‌ கரையேறிய போது, அவர்கள்‌ இரண்டாம்‌ 
முறையாகத்‌ தலைகளை எண்ணி, 276 பேர்‌ இருக்கக்‌ 
கண்டார்கள்‌ - அது தொடக்கத்தில்‌ இருந்த எண்ணிக்கையாகும்‌ 
(வ. 37) - அவர்கள்‌ யாவரும்‌ உயிருடன்‌ இருந்தார்கள்‌! 
“விளம்பரப்படுத்தப்பட்ட படி” அவர்களில்‌ யாவருக்கும்‌ “உயிர்‌ 
சேதம்‌ ஏற்படவில்லை”; அவர்களின்‌ “தலையிலிருந்து ஒரு 
மயிரும்‌ விழாதிருந்தது” (வ. 22, 34)! தற்செயல்‌ நிகழ்ச்சிகள்‌ 
இதை விளக்கப்படுத்த முடியாதிருந்தது; புள்ளி விபர ஆய்வுகள்‌ 
இதைச்‌ சாத்தியமற்றதென்றும்‌ அழைக்கலாம்‌. இருந்த 
போதிலும்‌, இது உண்மையாகவே இருந்தது. தேவன்‌ ஒரு 
வாக்குத்தத்தத்தை ஏற்படுத்தும்‌ பொழுது, நீங்கள்‌ உங்கள்‌ 
வாழ்வை அதன்‌ மேல்‌ தக்க வைக்க முடியும்‌ (நிலைநிறுத்த 
முடியும்‌) (1 இரா. 8:26ஐக்‌ காணவும்‌). இது உங்களுக்குச்‌ 
சமாதானம்‌ தரவில்லை யென்றால்‌, வேறு எதுவும்‌ சமாதானம்‌ 
தராது! 

கப்பற்‌ சேதத்தில்‌ உயிர்பிழைத்தவர்கள்‌ சுற்றிலும்‌ பார்க்க 
ஒரு வாய்ப்புப்‌ பெற்றிருந்த போது, அவர்கள்‌ இத்தாலி 
சென்றடையவில்லை என்பதை அறிந்தார்கள்‌: “நாங்கள்‌ தப்பிக்‌ 
கரை சேர்ந்த பின்பு அந்தத்‌ தீவின்‌ பெயர்‌ மெலித்தா என்று 
அறிந்தோம்‌?” (28:1). எப்படியும்‌ தேவன்‌ அவர்களைக்‌ 
கவனித்துக்‌ கொண்டிருந்தார்‌, எனவே லூக்கா “அந்நியராயெ 
அந்தத்‌ தீவார்‌ எங்களுக்குப்‌ பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல” 
(வ. 2௮) என்று அறிக்கை தர முடிந்தது. நாளைய பயணம்‌ 
எதைக்‌ கொண்டு வரும்‌ என்று கிறிஸ்தவர்‌ அறியாதிருக்கலாம்‌, 
ஆனால்‌ அவர்‌ தம்முடன்‌ பயணம்‌ செய்பவர்‌ யார்‌ என்பதை 
அறிந்திருக்கின்றார்‌. இவ்விதமாக அவர்‌ “எல்லாச்‌ சூழ்நிலை 
களிலும்‌ சமாதானமாய்‌ இருக்கின்றார்‌. ””” 











277 


முடிவுரை 
உங்கள்‌ வாழ்க்கையில்‌ தற்சமயம்‌ நீங்கள்‌ ஒரு புயலுடன்‌ 
போராடிக்‌ கொண்டிருந்தால்‌, சங்கீதக்காரர்‌ பின்வரும்‌ 
வார்த்தைகளை உங்கள்‌ குறிக்கோளாக்கிக்‌ கொள்ள நீங்கள்‌ 
விரும்பலாம்‌: “என்‌ ஆத்துமாவே, நீ ஏன்‌ கலங்குகிறாய்‌? ஏன்‌ 
எனக்குள்‌ தயங்குகறொய்‌?” (சங்‌. 42:5அ); “தேவனை நோக்கிக்‌ 
காத்திரு; என்‌ முகத்திற்கு இரட்சிப்பும்‌ என்‌ தேவனுமாயிருக்‌ 
கிறவரை நான்‌ இன்னும்‌ துதிப்பேன்‌” (சங்‌. 43:5அ). 
புயலுக்குத்‌ தப்பிப்‌ பிழைப்பதற்கானச்‌ சில ஆலோசனை 
களை நான்‌ இந்தப்‌ பாடத்தில்‌ கொடுத்திருக்கிறேன்‌: (1) புயல்‌ 
வருகின்ற சாத்தியக்‌ கூற்றினை எதிர்பார்த்திருங்கள்‌- 
அப்பொழுது, புயல்‌ வரும்போது திகையாமல்‌ இருப்பீர்கள்‌. 
(2) தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விளக்கப்படுத்துங்கள்‌- 
அப்பொழுது, ஆயத்தமற்ற நிலையில்‌ புயல்‌ உங்களை மேற்‌ 
கொள்ளாது போகும்‌. (3) தேவனுடைய பிரசன்னத்தை வெளிக்‌ 
காட்டுங்கள்‌ - அப்பொழுது புயல்‌ உங்களைப்‌ பாதுகாப்பற்ற 
வராய்க்‌ காணாது. (4) தேவனுடைய திட்டத்தை விரைவு 
படுத்துங்கள்‌ - அப்பொழுது புயலானது உங்களைக்‌ கீழ்ப்படியா 
தவராகக்‌ காண்பிக்காது. (5) தேவனுடைய சமாதானத்தை 
அநுபவியுங்கள்‌-அப்பொழுது புயலானது உங்களை வெகுமதி 








யின்றி விட்டுவிடாது. 

தேவனில்‌ விசுவாசம்‌ கொள்வதே - பவுலினால்‌ விளக்கப்‌ 
படுத்தப்பட்டது போன்ற விசுவாசம்‌ கொள்வதே - உயிர்‌ 
பிழைப்பதின்‌ இரகசியம்‌ ஆகும்‌: 


ஏனென்றால்‌, என்னை ஆட்கொண்ட வரும்‌ நான்‌ சேவிக்‌ 
கிறவருமான தேவனுடைய தூதனானவன்‌ இந்த 
இராத்திரியிலே என்னிடத்தில்‌ வந்து நின்று: பவுலே 
பயப்படாதே, ... ஆனபடியினால்‌ மனுஷரே, திடமன 
தாயிருங்கள்‌, எனக்குச்‌ சொல்லப்பட்ட பிரகாரமாகவே 
நடக்கும்‌ என்று தேவனிடத்தில்‌ நம்பிக்கையா 
யிருக்கிறேன்‌ (27:23-25). 


பவுலுக்குக்‌ கூறப்பட்டபடியாகவே மிகச்‌ சரியாகவே யாவும்‌ 
நடந்ததா? கரையோரத்தில்‌ குளிர்‌ காய்ந்து கொண்டு தேவன்‌ 
தமது வார்த்தையைக்‌ காப்பாற்றுகின்றார்‌ என்று அறிந்த 276 





278 


மனிதர்களை நினைத்துப்‌ பாருங்கள்‌! அவர்களுக்கு ஏற்பட்ட 
புயலில்‌ அவர்கள்‌ தப்பிப்‌ பிழைத்தார்கள்‌, உங்களுக்கு ஏற்படும்‌ 
புயலில்‌ நீங்களும்‌ தப்பிப்‌ பிழைக்க முடியும்‌! பின்வரும்‌ 
வார்த்தைகளை உங்கள்‌ இருதயங்களில்‌ எழுதிக்‌ கொள்ளுங்‌ 
கள்‌: “நான்‌ தேவனை விசுவாசிக்கின்றேன்‌, எனக்குக்‌ 
கூறப்பட்டபடியே யாவும்‌ நடக்கும்‌ என்று நான்‌ நம்புகின்‌ 
றேன்‌!” இப்படிப்பட்ட விசுவாசத்துடன்‌ நீங்கள்‌ எந்தப்‌ 
புயலையும்‌ வெற்றி கொள்ள முடியும்‌!” 


காட்சி-உதவிக்‌ குறிப்புகள்‌ 


இந்தப்‌ பாடமானது தேவனுடைய கிருபை மற்றும்‌ 
மனிதரின்‌ பொறுப்பு ஆகியவற்றின்‌ உறவை விளக்குகின்றது: 
கப்பலில்‌ இருந்த “ஒவ்வொருவரையும்‌” தேவன்‌ பவுலுக்காகத்‌ 
தயவு பண்ணியிருந்தார்‌, ஆனால்‌ அப்பொழுதும்‌ அந்த 
அப்போஸ்தலர்‌, அவர்கள்‌ யாவரும்‌ பத்திரமாய்க்‌ கரை 
சேர்வதை உறுதிப்படுத்த அவரால்‌ முடிந்ததைச்‌ செய்ய 
வேண்டியதாய்‌ இருந்தது. தனி நபர்‌ வங்கிக்‌ காசோலைகள்‌ 
பயன்படுத்தும்‌ இடத்தில்‌ நீங்கள்‌ வசித்துக்‌ கொண்டிருந்தால்‌, 
நீங்கள்‌ பயன்படுத்த விரும்பக்‌ கூடிய ஒரு காட்சி விளக்கம்‌ 





இதோ: உங்கள்‌ வகுப்பில்‌ நீங்கள்‌ வெற்றுக்‌ காசோலை 
ஒன்றைக்‌ காண்பியுங்கள்‌. அங்குள்ள ஒவ்வொருவரும்‌ அந்தக்‌ 
காசோலையை நீங்கள்‌ அவர்களுக்கு ஏராளமான தொகை 
குரும்படிக்‌ கொடுப்பதாக நினைத்துக்‌ கொள்ளும்படி கூறுங்கள்‌ 
(அது அவர்களில்‌ எவரும்‌ உழைத்து ஈட்டாத தொகையாகும்‌). 
இருந்தாலும்‌, அவர்‌ அந்தக்‌ காசோலையைப்‌ பெறும்போது, 
அதைப்‌ பணமாக்கி அக்கொடையின்‌ பலனை அனுபவிப்பது 
அவசியமாகும்‌. அது போலவே, இரட்சிப்பும்‌ ஒரு கொடை 
யாகும்‌; ஆனால்‌ அந்தக்‌ கொடைக்கு நம்மைத்‌ தகுதியாக்கிக்‌ 
கொள்வதற்கு நாம்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படிய (நம்மால்‌ 
முடிந்தகைச்‌ செய்ய) வேண்டும்‌. 


பிரசங்கக்‌ குறிப்புகள்‌ 


புயலுக்குத்‌ தப்பிப்‌ பிழைக்கப்‌ பவுலுக்கு உதவிய 


279 


விசுவாசத்தை (27:23-25) பின்வரும்‌ வழியில்‌ நாம்‌ சுருக்கிக்‌ கூற 
முடியும்‌: (1) நான்‌ தேவனுடைய உடைமையாயிருக்கின்றேன்‌ 
(“என்னை ஆட்கொண்டவரும்‌”). (2) தேவன்‌ எனக்கு ஒரு 
நோக்கத்தைக்‌ கொடுத்துள்ளார்‌ (“நான்‌ சேவிக்கிறவருமான”) 
(3) நான்‌ தேவனுடைய பிரசன்னத்தை உணருகின்றேன்‌ 
(“என்னிடத்தில்‌ வந்து நின்று”). (4) தேவன்‌ எனக்கு ஒரு 
வாக்குத்தத்தம்‌ கொடுத்திருக்கின்றார்‌ (“நீ இராயனுக்கு 
முன்பாக நிற்க வேண்டும்‌”). 

“நான்கு நங்கூரங்களை” ப்‌ பற்றித்‌ தற்செயலாகக்‌ குறிப்‌ 
பிட்டது (27:29) பிரசங்கியார்களை வசீகரித்துள்ளது. எனது 
ஆராய்ச்சியில்‌ நான்‌, நம்மைப்‌ பாறையிடங்களில்‌ விழுவதில்‌ 
இருந்து பாதுகாக்கக்‌ கூடிய அவிக்குரிய நான்கு “நங்கூரங்கள்‌” 
பற்றிப்‌ பல பிரசங்கங்களைக்‌ கண்டிருக்கின்றேன்‌. வேதவசனத்‌ 
இல்‌ “நம்பிக்கை” (எபி. 6:19) என்ற ஓரே ஒரு ஆவிக்குரிய 
நங்கூரம்‌ மட்டுமே குறிப்பிடப்படுவதால்‌, இந்த அட்டவணை 
கள்‌ அகவுணர்வு சார்ந்ததாக இருக்கின்றன. லாயிட்‌ ஒஜில்வி 
அவர்களின்‌ ஆலோசனை மிக்க கருத்துடையதாகக்‌ காணப்‌ 
படுகின்றது. அவர்‌, “பாறையிடங்களில்‌ விழுவதிலிருந்து 
பாதுகாக்க ஒருவேளை உங்களிடம்‌ உங்களின்‌ சொந்த 
[நங்கூரங்களின்‌] தொகுதி இருக்கலாம்‌ ... உங்களுக்குப்‌ பயன்‌ 
ப்ட்டிருக்கக்‌ கூடிய நான்கை அட்டவணைப்‌ படுத்து 
வதென்பது சிக்கலானகாகும்‌. மக்கள்‌ அவர்களின்‌ [சொந்த] 
நங்கூரங்களை அடையாளம்‌ கண்டு கொள்ளும்படி அவர்களை 
உற்சாகப்படுத்துங்கள்‌. ”” 





குறிப்புகள்‌ 

John Pollock, The Apostle: A Life of Paul (Wheaton, 111.: Scripture Press Publications, 
1985), 280. “இப்பாடத்தில்‌ உள்ள எனது ஐந்து முக்கிய கருத்துக்கள்‌, ஜேக்‌ கிரஹாம்‌ 
அவர்களால்‌ “Power Poin!” என்ற தொலைக்காட்சிப்‌ பிரசங்கங்களில்‌ ஒன்றான 
“இருளை வெல்வது எப்படி?” என்ற தலைப்பில்‌ தரப்பட்ட பிரசங்கத்தில்‌ இருந்து 
குழுவியமைக்கப்பட்டதாகும்‌. வழக்கமாகக்‌ கர்த்தரே பவுலுக்குத்‌ தரிசனமானார்‌. 
பவுலுடன்‌ இருந்த கப்பல்‌ தோழர்கள்‌ கடவுள்‌ நம்பிக்கையற்றவர்களானதால்‌ 
அவர்கள்‌ “இயேசு எனக்குக்‌ கூறினார்‌” என்பதை விட “ஒரு தூதன்‌ எனக்குக்‌ 
கூறினான்‌” என்று கூறுவது எளிதில்‌ புரியக்கூடுமாகையால்‌ தூதன்‌ அனுப்‌ 
பப்பட்டிருக்கலாம்‌. இருப்பினும்‌ நம்பிக்கையின்‌ செய்தியானது அடிப்படையில்‌ 
ஒன்று போலவே இருந்தது (18:9, 10; 23:11ஐக்‌ காணவும்‌). “இயேசுவின்‌ முந்திய ஒரு 
உறுதிப்பாடு பற்றிய புதிய குறிப்பு ஒன்று இப்பாடத்தில்‌ சேர்க்கப்பட்டுள்ளது: பவுல்‌ 


280 


நிச்சயமாய்‌ ரோமாபுரி செல்வார்‌ என்று இயேசு கூறியிருந்தார்‌ (23:11); பவுல்‌ 
நிச்சயமாக இராயருக்கு முன்பு நிற்பார்‌ என்று தூதன்‌ கூறினான்‌. “கப்பலில்‌ இருந்த 
யாவரும்‌ கிறிஸ்தவர்கள்‌ ஆகி விடுவார்கள்‌ என்ற அர்த்தத்தில்‌ அவர்களைப்‌ 
பவுலுக்குத்‌ தேவன்‌ தயவு பண்ணவில்லை, ஆனால்‌ அவர்கள்‌ எல்லாருடைய உயிரும்‌ 
காக்கப்படும்‌ என்ற அர்த்தத்திலேயே அவர்‌ தயவு பண்ணினார்‌. தேவபக்தி 
யற்றர்களை தேவ உதவியானது எவ்வாறு காத்தது என்பதற்கான மற்ற சில 
எடுத்துக்காட்டுகளுக்கு ஆதி. 18:26-32; 30:27; 39:5 ஆதிய வசனங்களைக்‌ காணவும்‌. 
“சங்‌. 34:18; 145:18; ஏசா. 41:10; 43:1-5; ரோமர்‌ 8:38, 39 ஆகியவற்றைக்‌ காணவும்‌. 
இதை கிரேக்கம்‌ மற்றும்‌ இத்தாலிக்கு இடையில்‌ உள்ள அஆதிரியாக்கடலுடன்‌ 
குழப்பிக்கொள்ள வேண்டாம்‌. பழங்கால எழுத்தாளர்களின்‌ கூற்றுப்படி, 
“அதிரியாக்‌ கடல்‌” என்பது மத்திய தரைக்கடலின்‌ கிழக்கு மையப்‌ பகுதியாக இருந்த 
இடத்தின்‌ இயற்பெயராகும்‌. “இது மிகவும்‌ நன்கு அறியப்பட்ட ஒரு விளக்கம்‌ ஆகும்‌ 
(1 சாமு. 14:45; 2 சாமு. 14:11; 1 இரா. 1:52; லூக்‌. 21:18). இது கர்த்தருடைய 
பந்தியல்ல, பொதுவான ஒரு உணவேயாகும்‌. ''நாம்‌ பொது இடங்களில்‌ 
உண்ணுகையில்‌ அமைதியாக ஸ்தோத்திரம்‌ செய்வதற்கு பவுலிடம்‌ இருந்த ஒரு 
குறிப்பைக்கூட இவ்விடத்தில்‌ நாம்‌ எடுத்துக்‌ கொள்ளலாம்‌! 

இரண்டு எதிரெதிர்த்‌ திசையிலிருந்து வந்த பலத்த அலைகள்‌ தண்ணீருக்‌ 
கடியில்‌ கடற்பயணிகள்‌ காண முடியாத வகையில்‌ மணல்‌ மற்றும்‌/அல்லது 
பாறைகளைக்‌ குவித்திருந்தன. மெலித்தாத்‌ தீவின்‌ “புனித பவுல்‌ வளைகுடா” என்ற 
இடத்தில்‌ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்‌ இன்றும்‌ உள்ளன. “அப்போஸ்தலருடைய 
நடபடிகள்‌, பாகம்‌ 3” இதழில்‌ அப்‌. 12:19க கான குறிப்புகளையும்‌, “அப்போஸ்‌ 
தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 4” இதழில்‌ அப்‌. 16:27க்கான குறிப்புகளையும்‌ 
காணவும்‌. ஒருவேளை நூற்றுக்கு அதிபதி சேவகர்களின்‌ திட்டத்தைத்‌ 
தற்செயலாகக்‌ கேள்விப்பட்டு அவர்களைத்‌ தடுத்திருக்கலாம்‌, அல்லது கைதிகளைக்‌ 
கொல்வதற்குச்‌ சேவகர்கள்‌ அனுமதி கேட்க, அதற்கு யூலியு “வேண்டாம்‌” என்று 
கூறியிருக்கலாம்‌. பின்னால்‌ கூறப்பட்டதே நடந்திருக்கும்‌. “2 தெசலோனிக்கேயர்‌ 
3:16ஐக்காணவும்‌. மற்றும்‌ சங்கதம்‌ 29:11; யோவான்‌ 14:27; 16:33; ரோமர்‌ 1:7; 2:10; 
கொலோசெயர்‌ 3:15 ஆதிய வசனங்களையும்‌ காணவும்‌. “இந்தப்‌ பாடம்‌ ஒரு 
பிரசங்கமாகப்‌ பயன்படுத்தப்பட்டால்‌, “திட்டத்தை விரைவு படுத்துதல்‌” என்ற 
ஆலோசனை எண்‌ 4ஐ அழைப்புக்குத்‌ திரும்பப்‌ பயன்படுத்தலாம்‌. புறம்பேயுள்ள 
பாவி விசுவாசித்து, மனந்திரும்பி, ஞானஸ்நானம்‌ பெற வேண்டும்‌ (மாற்‌. 16:15, 16; 
அப்‌. 2:38) என்பதே தேவனின்‌ திட்டமாகும்‌. '“Anchors for the Anxious,” என்ற 
பிரசங்கத்திலிருந்து. "Lloyd Ogilvie, The Communicators Commentary, vol. 5, Acts (Dal- 
las: Word Publishing, 1983), 349; என்ற நூலிலிருந்து. 


281 


நீங்கள்‌ இருக்க 
விரும்பாகு ஒடத்தீல்‌ 
நீங்கள்‌ 
இருக்கக்‌ காணும்பொழுது 
[28:1-11) 


பவுலின்‌ ரோமாபுரிப்‌ பயணத்தை வாழ்க்கைக்‌ கடலில்‌ 
நமது பயணத்துடன்‌ நாம்‌ ஒப்பிட்டுப்‌ பார்த்தோம்‌. குறைந்தது 
இன்னும்‌ ஒரு இணை நிகழ்வாவது பெறப்படலாம்‌: பவுலைப்‌ 
போலவே நாமும்‌ எதிர்பார்க்கும்‌ இடத்தில்‌ எப்பொழுதும்‌ நாம்‌ 
இருக்கக்‌ காண்பதில்லை. 

பவுலின்‌ ரோமாபுரிப்‌ பயணம்‌ பற்றிய நில வரைபடத்தை 
ஒரு கணம்‌ பாருங்கள்‌. (பயணம்‌ தொடங்கிய இடமான) 
செசரியாவில்‌ இருந்து (பயணம்‌ முடியும்‌ இடமான) ரோமா 
புரிக்கு உங்கள்‌ மனதில்‌ ஒரு நேரான கற்பனைக்‌ கோட்டை 
வரையுங்கள்‌. இப்பொழுது அந்தக்‌ கோட்டை அவரது 
கப்பல்கள்‌ உண்மையில்‌ பயணம்‌ செய்க பாதையுடன்‌ 
ஒப்பிட்டுப்‌ பாருங்கள்‌: வடக்கு, கரைவரைக்கும்‌; மேற்கு, 
இப்பொழுது துருக்கி எனப்படும்‌ இடத்திற்கு நெருக்கமாக; 
தெற்கு, கிரேத்தா தீவு வரை மற்றும்‌ நல்ல துறைமுகத்திற்கு 
மேற்கு வரையிலும்‌; கடைசியில்‌, தெற்கு, பிறகு மேற்கு 
(வடக்கு மற்றும்‌ கிழக்கு ஆகியவை சற்று இதில்‌ கலந்திருக்‌ 
கின்றன), கப்பலானது மெலித்தாத்‌ தீவின்‌ கரையில்‌ ஒதுங்கும்‌ 
வரையில்‌ முன்னும்‌ பின்னுமாக “அலைவு பட்டது” (அப்‌. 27:27; 
ASV). கணிசமான அளவு தாமதம்‌ மற்றும்‌ வழிமாற்றம்‌ 
ஆகியவைகளுக்குப்‌ பின்பு தான்‌ பயணிகள்‌ ரோமாபுரி நோக்கி 


வடக்கு முகமாகப்‌ பயணப்பட்டார்கள்‌. 











282 


நம்மில்‌ பலருக்கு வாழ்க்கை இவ்விதமாகவே இருக்கின்றது. 
சில மக்களின்‌ வாழ்க்கையானது அவர்களின்‌ வாழ்க்கை 
நோக்கங்களில்‌ இருந்து தொடங்கி, அந்த இலக்குகளை 
அடைவதில்‌ தவறின்றி முன்னேறும்‌ நேர்க்‌ கோடுகளாக 
வரையப்படலாம்‌. மற்றவர்களின்‌ வாழ்க்கையோ எதிர்பாராத 
சுழற்சிகளும்‌, திருப்பங்களும்‌ கொண்டவைகளாய்‌ இருக்‌ 
கின்றன. எனது நண்பர்‌ ஒருவர்‌ அவரது துணைவரின்‌ மரணத்‌ 
தால்‌ வாழ்க்கையில்‌ போராடிக்‌ கொண்டிருக்கின்றார்‌; 
அப்பெண்மணி அவரையே சார்ந்திருந்தார்‌, அவர்‌ 
இப்பொழுது இல்லாமல்‌ போய்‌ விட்டதால்‌ சமாளிப்பது 
மிகவும்‌ கடினமாய்‌ உள்ளது. இன்னொரு நண்பர்‌ சமீபத்தில்‌, 
“நான்‌ இந்த வயதில்‌ எனது பேரக்‌ குழந்தைகளைத்‌ தொட்டிலில்‌ 
போட்டு ஆட்டிக்‌ கொண்டிருப்பேன்‌ என்று நினைத்திருந்தேன்‌ 
- ஆனால்‌ நான்‌ இங்கு என்னையே பராமரித்துக்‌ கொள்வதற்கு 
வேலை செய்து கொண்டிருக்கின்றேன்‌!” என்று எழுதினார்‌. 
நீங்கள்‌ இருக்க விரும்பாத இடத்தில்‌ நீங்கள்‌ இருக்கக்‌ காணும்‌ 
பொழுது, அதைப்‌ பற்றி நீங்கள்‌ என்ன செய்ய வேண்டும்‌? 
நீங்கள்‌ என்ன செய்ய முடியும்‌? 

பவுல்‌ மெலித்தாத்‌ தீவில்‌ தாம்‌ இருக்கக்‌ கண்ட பொழுது, 
அவர்‌ தாம்‌ விரும்பிய இடத்தில்‌ இருக்கவில்லை. அவார்‌ 
ரோமாபுரியில்‌ இருக்கவே விரும்பினார்‌ (19:21). எருசலேமில்‌ 
அவர்‌ கைது செய்யப்பட்ட பிறகு அவர்‌ ரோமாவில்‌ சாட்சி 
கொடுப்பார்‌ என்று கர்த்தர்‌ அவருக்கு உறுதி கூறியிருந்தார்‌ 
(23:11). அந்த அப்போஸ்தலர்‌ இராயருக்கு அபயமிட்டு 
ரோமாபுரியை நோக்கிப்‌ பயணம்‌ தொடங்கியிருந்தார்‌. அவர்‌ 
இராயருக்கு முன்பாக நிற்பார்‌ (27:24) என்று பயணத்தில்‌ 
தேவன்‌ அவருக்கு வாக்குத்தத்தம்‌ செய்திருந்தார்‌. தலைநகரில்‌ 
இருப்பதாக எதிர்பார்க்கும்‌ ஒவ்வொரு உரிமையையும்‌ பவுல்‌ 
பெற்றிருந்தார்‌. அதற்குப்‌ பதிலாக, அவர்‌ ரோமாபுரியில்‌ 
இருந்து பல மைல்கள்‌ தூரத்தில்‌ இருந்த சின்னஞ்சிறு தவு 
ஒன்றில்‌ தாம்‌ இருக்கக்‌ கண்டார்‌, மழை காலம்‌ வந்தது, வசந்த 
காலம்‌ வரைக்கும்‌ அத்தீவை விட்டுச்‌ செல்லக்கூடிய சாத்தியம்‌ 
இல்லாதிருந்தது. 

பவுல்‌ தாம்‌ இருக்க விரும்பாத இடத்தில்‌ இருந்ததாகக்‌ 
கண்ட பொழுது என்ன செய்தார்‌? நம்மில்‌ சிலரைப்‌ போல 
அவர்‌ முறையிட்டுச்‌ சலித்துக்‌ கொண்டாரா? சுயமைய 





283 


முடையவராகி கசப்புடைய மனிதரானாரா? பரிதாபத்திற்‌ 
குரியவராகி தம்மைச்‌ சுற்றிலும்‌ இருந்தவர்களையும்‌ 
பரிதாபத்திற்குரியவர்களாக்கினாரா? பவுல்‌ தமது சூழ்நிலைக்கு 
எவ்விதம்‌ பதில்செயல்‌ செய்தார்‌ என்று நாம்‌ காண்போம்‌. 

இந்தப்‌ பாடத்தைச்‌ செயல்முறைக்கு உரியதாக்குவதற்கு, 
ஞானமும்‌, தேவபக்தியும்‌ உள்ள எனது பாட்டி எனக்குக்‌ கூறும்‌ 
ஆலோசனை மற்றும்‌ அறிவுரைகளைக்‌ கண்டறிந்துள்ளேன்‌.' 
பாட்டி ரோப்பர்‌ அவர்களை நான்‌ உங்களுக்கு அறிமுகப்‌ 
படுத்துகின்றேன்‌: அவர்கள்‌ ஏறக்குறைய உங்கள்‌ பாட்டியைப்‌ 
போலவே காணப்படுவார்கள்‌; அவர்களின்‌ முகத்தில்‌ சில 
சுருக்கங்கள்‌ இருந்தாலும்‌, அவர்களின்‌ கண்கள்‌ பிரகாசமுடை 
யவைகளாய்‌ இருக்கும்‌. துன்பத்தை அவர்கள்‌ அநுபவித்‌ 
இருந்தாலும்‌, வாழ்க்கையில்‌ துவண்டு போனதில்லை. அவர்கள்‌ 
கர்த்தரை நேசிக்கின்றார்கள்‌, என்னையும்‌ நேசிக்கின்றார்கள்‌. 
என்னைப்‌ பற்றிக்‌ கவலைப்படும்‌ பொழுது, அவர்களின்‌ 
கண்கள்‌ ஒளி பெற்று, எனது ஆத்துமாவுக்குள்‌ பார்ப்பது போல 
ஊடுருவிக்‌ காணும்‌. நான்‌ இளைஞனாய்‌ இருந்த போது, 
அவர்களின்‌ அறிவுரையின்‌ மேல்‌ எப்பொழுதுமே ஈடுபாடு 
கொண்டதில்லை, ஆனால்‌ அவர்கள்‌ பேசும்‌ பொழுது 
கவனிக்கும்படியாகக்‌ காலம்‌ எனக்குப்‌ போதித்துள்ளது. நமது 
முந்திய பாடம்‌ முடிவடைந்த இடத்திலிருந்து நமது 
எடுத்துரைப்பு தொடங்குகின்றது. 








“அது மிக மோசமாயிருக்கக்‌ கூடும்‌” 
(28:1) 

பவல்‌ கடற்கரையில்‌ சக்தியற்று விழுந்து, சுவாசத்திற்காய்ப்‌ 
பெருமூச்சு விட்டுக்‌ கொண்டு இருக்கையில்‌, நீரால்‌ குழ்ப்பட்டி 
உயிர்‌ பிழைத்தவர்கள்‌ கரையேற்ப்‌ போராடிக்‌ கொண்டிருந்‌ 
தார்கள்‌. 276 பேரும்‌ தண்ணீரில்‌ ஊறிப்‌ போய்‌, பசியுடன்‌ 
நடுங்கிக்‌ கொண்டு, கடலில்‌ இருந்து வீசியெறியப்பட்ட 
மனிதக்‌ குப்பைகள்‌ போல்‌ காணப்பட்டார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களின்‌ கப்பலை ஆவேசமான கடல்‌ அழித்துக்‌ கொண்டிருப்‌ 
பதைக்‌ கவனிக்கத்‌ திரும்பினார்கள்‌.” 

அவர்களின்‌ சிந்தனை என்னவாயிருந்ததென்று நீங்கள்‌ 





284 


யூகிக்கின்றீர்கள்‌? கப்பலும்‌, அதின்‌ சரக்கும்‌ தொலைந்து 
போனதால்‌, கப்பலின்‌ முதலாளியுடைய கண்களில்‌ கண்ணீர்‌ 
நிறைந்திருக்கும்‌, ஆனால்‌ அவர்களில்‌ - பவுல்‌ உட்பட - அநேகர்‌ 
தாங்கள்‌ உயிருடன்‌ இருப்பதற்காக நன்றி நிறைந்தவர்களாய்‌ 
இருந்தார்கள்‌ என்று நான்‌ கற்பனை செய்கின்றேன்‌! 

“நாங்கள்‌ தப்பிக்‌ கரை சேர்ந்த பின்பு, அந்தத்‌ தீவின்‌ பேர்‌ 
மெலித்தா என்று அறிந்தோம்‌” (வ. 1) என்று லூக்கா பதிவு 
செய்துள்ளார்‌. மெலித்தா என்பது பதினெட்டு மைல்கள்‌ 
நீளமும்‌ எட்டு மைல்கள்‌ அகலமும்‌ கொண்ட கரடுமுரடான 
ஒரு சிறு தவு ஆகும்‌. இது மத்திய தரைக்‌ கடலில்‌ இத்தாலிக்கும்‌, 
வடக்கு ஆப்பிரிக்காவுக்கும்‌ நடுவில்‌ சிசிலியில்‌ இருந்து தெற்கே 
ஓம்பத்தியெட்டு மைல்கள்‌ தூரத்தில்‌ இருந்தது. பெனிக்கேயின்‌ 
வியாபாரிகள்‌ அங்கு குடியேறியிருந்தார்கள்‌, ஆனால்‌ கி.மு. 
218ல்‌ அது ரோமர்களின்‌ ஆட்சியின்‌ கழ்‌ வந்தது. கானானிய 
மொழியில்‌ “மெலித்தா” என்றால்‌ “புகலிடம்‌” என்று அர்த்தப்‌ 
படும்‌; பெனிக்கியக்‌ கடற்பயணிகள்‌ அத்தீவில்‌ புகலிடம்‌ 
பெற்றதால்‌ ஒருவேளை அப்பெயர்‌ தரப்பட்டிருக்கலாம்‌. 
இப்பொழுது அந்தத்‌ தீவானது பவுலுக்கும்‌ அவருடைய உடன்‌ 
பயணிகளுக்கும்‌ புகலிடம்‌ கொடுத்தது. 

நான்‌ இக்காட்சியைக்‌ காணுகையில்‌, எனக்கருகில்‌ பாட்டி 
ரோப்டர்‌ அவாகள்‌ குளிருக்கு எதிராகத்‌ தம்மைப்‌ பாதுகாத்துக்‌ 
கொள்ளத்‌ தம்‌ தோள்களைச்‌ சுற்றி ஒரு சால்வையுடன்‌ நிற்கச்‌ 
கண்டேன்‌. அவர்கள்‌ என்னிடத்தில்‌, “குளிரினால்‌ நடுங்கும்‌ 
அந்த அகதிகெளைப்‌ பார்‌ டேவிட்‌, அத்துடன்‌ இதை நினைவில்‌ 
வைத்துக்‌ கொள்‌: எது நடந்தாலும்‌, அது இன்னும்‌ அதிக 
மோசமாய்‌ அஆகியிருக்கக்‌ கூடும்‌. பவுலும்‌ மற்றவர்களும்‌ 
குளிர்ந்து, நனைந்து, களைப்பாய்‌ இருந்தார்கள்‌ - ஆனால்‌ 
அவர்கள்‌ இறந்து போயிருக்கக்‌ கூடும்‌!” நான்‌ தன்னம்பிக்கைக்‌ 








குறைவானவனாகச்‌ காணப்பட்டதால்‌, இது எனக்குத்‌ தேவை 
என்பதைப்‌ பாட்டி அறிந்திருக்னெறார்கள்‌. 
உண்மையிலேயே நாம்‌ விரும்பாத ஒரு இடத்தில்‌ நாம்‌ 
இருக்கக்‌ காணும்‌ பொழுது, நமது எண்ணப்போக்கு பற்றி நாம்‌ 
செயல்பட வேண்டியது தேவை. “நீங்கள்‌ எப்பொழுதும்‌ 
உங்கள்‌ உறைவிடத்தைத்‌ தேர்ந்து கொள்ள முடியாது. ஆனால்‌ 
உங்கள்‌ எண்ணப்‌ போக்கைத்‌ தேர்ந்து கொள்ள முடியும்‌.” 








285 


“ஒளியுள்ள பக்கமாய்‌ நோக்குங்கள்‌” 
(28:2) 

மெலித்தாவின்‌ மழையினால்‌ கழுவப்பட்ட கடற்கரையைச்‌ 
சுற்றிலும்‌ நாங்கள்‌ பார்க்கையில்‌, கப்பற்‌ மேதத்தில்‌ பாதிக்கப்‌ 
பட்டவர்கள்‌ தனிமையாய்‌ இல்லை என்பதைக்‌ காணுகின்‌ 
றோம்‌. தீவில்‌ இருந்த யாரோ ஒருவர்‌ கரையருகில்‌ நின்ற 
கப்பலைக்‌ கண்டு வார்த்தையைப்‌ பரவச்‌ செய்தார்‌ என்பது 
உறுகி. நீந்திக்‌ கொண்டே அல்லது மிதந்து கொண்டோ 
கரைக்கு வந்தவர்கள்‌ வரவேற்புக்‌ குழு ஒன்றினால்‌ சந்திக்கப்‌ 
பட்டார்கள்‌. 

லூக்கா, “அந்நியராயெ அந்தத்‌ தீவார்‌ எங்களுக்குப்‌ 
பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்‌ 
திருந்த மழைக்காகவும்‌, குளிருக்காகவும்‌ அவர்கள்‌ நெருப்பை 
மூட்டி, எங்கள்‌ அனைவரையும்‌ சேர்த்துக்‌ கொண்டார்கள்‌” 
(வ. 2) என்று எழுதினார்‌. அது அக்டோபர்‌ மாதத்தின்‌ பின்பகுதி 
யாகவோ அல்லது நவம்பர்‌ மாதத்தின்‌ முன்பகுதியாகவோ 
இருந்தது. மத்திய தரைக்கடலின்‌ அந்தப்‌ பகுதியில்‌ 
அப்பொழுது ஏறக்குறைய 50 (10) வெப்பநிலைதான்‌ 
இருந்தது - நனைந்து, பலம்‌ இழந்து, கொட்டும்‌ மழையில்‌ 
நிற்பவார்களைக்‌ குளிரச்‌ செய்ய அது போதுமானதாக இருந்தது. 
“தண்ணீரால்‌ சூழப்பட்டு, காற்றில்‌ செலுத்தப்பட்ட நீர்ச்‌ 
சுழலில்‌ (01121 ௦aster*) இரு வாரங்கள்‌ அகப்பட்டுக்‌ கிடந்து, 
அப்பொழுதுதான்‌ தப்பி வந்திருந்த அவர்களுக்கு அந்த 
நெருப்பின்‌ கதகதப்பு உணர்வுப்‌ பூர்வமாகவும்‌, உடல்‌ 
ரீதியாகவும்‌ - எவ்வளவு இதமாய்‌ இருந்திருக்கும்‌/”” 

அந்தத்‌ தீவாரின்‌ அன்பு “கொஞ்சமல்ல” ஏனென்றால்‌, 
நிலத்தால்‌ சூழப்பட்ட கொள்ளையர்கள்‌ கப்பற்‌ சேதகங்களுக்‌ 
காகக்‌ காத்திருந்து பிறகு அதில்‌ பாதிக்கப்பட்டவர்கள்‌ மேல்‌ 
பாய்வதுண்டு: சில வேளைகளில்‌ அவர்களைக்‌ கொள்ளை 
யார்கள்‌ கொன்று விடுவதுண்டு; சில வேளைகளில்‌ அவர்களை 
கொள்ளையர்கள்‌ அடிமைகளாக்கிக்‌ கொள்வதுண்டு; 
எப்பொழுதும்‌ அவர்களிடத்தில்‌ இருப்பவற்றை கொள்ளையர்‌ 
கள்‌ அபகரித்துக்‌ கொண்டு, அழிந்து போன கப்பலில்‌ இருந்தும்‌ 
சரக்குகளைத்‌ திருடுவதுண்டு. மெலித்தா தீவைச்‌ சேர்ந்தவர்‌ 
களால்‌ இவ்வளவு உபசரிப்புடன்‌ நடத்தப்பட்டது இம்மனிதர்‌ 




















286 


களுக்கு எவ்வளவு ஒரு இனிய அதிர்ச்சியாக இருந்திருக்கும்‌! 

“தீவார்‌” (௨௦) என்ற சொற்றொடர்‌ பற்றி ஒரு வார்த்தை 
கூறப்பட வேண்டியது அவசியம்‌. K]Vயில்‌ “ஸவம்கக5” [காட்டு 
மிராண்டிகள்‌] என்றுள்ளதால்‌ (வ. 4; வ. 2ஐயும்‌ காணவும்‌), 
அந்தக்‌ கப்பலை வரவேற்றவார்களை நான்‌ ஒருமுறை நட்புற 
வான காட்டு மனிதர்களின்‌ கூட்டம்‌ என்று சித்தரித்தேன்‌. 
இவ்விடத்தில்‌ K]Vயில்‌ மிகச்‌ சரியான மொழிபெயர்ப்பு 
உள்ளது, ஏனென்றால்‌ கிரேக்க வசனத்தில்‌ Barba௦i என்றுள்ளது 
- ஆனால்‌ இன்றைய நாட்களில்‌ “மவம்காக5” என்ற வார்த்தை 
குவறான கருத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. “கிரேக்கர்‌ 
களைப்‌ பொறுத்தமட்டில்‌, “வம்சா” என்றால்‌ அழகிய கிரேக்க 
மொழியில்‌ பேசாமல்‌, மதியற்ற அந்நிய மொழிகளில்‌ அதாவது 
௰ய-மய என்று பேசும்‌ ஒரு மனிதர்‌ என்று அர்த்தமாகும்‌.” 
லூக்காவின்‌ நாட்களில்‌ “0வுவர்காட என்ற வார்த்தையானது, 
இன்றைய நாட்களில்‌ போல கலாச்சாரமில்லாத கரடுமுரடான 
அல்லது உலகமெலுக்கு ஏற்புடையதல்லாத என்று அர்த்தப்பட 
வில்லை; அது, அந்தத்‌ தனிநபர்‌ தமது சொந்த மொழியைப்‌ 
பேசுவகைத்‌ கேர்ந்து கொண்டவர்‌ என்று மட்டுமே அர்த்தப்‌ 
படுத்தியது. உண்மையில்‌, ரோம மாகாணமான சிசிலியின்‌ ஒரு 
பாகமாய்‌ இருந்த மெலித்தா உயர்ந்த நாகரிகம்‌ உடையதாய்‌ 
இருந்தது. “பவுலின்‌ நாட்களில்‌, இத்தவானது இதன்‌ வளமைக்‌ 
கும்‌ மற்றும்‌ உள்ளூர்க்‌ கட்டிடக்‌ கலைக்கும்‌ பெயர்‌ பெற்று 
அறியப்பட்டதாய்‌ இருந்தது. ”” [யில்‌ கூறப்படும்‌ (தமிழிலும்‌ 
இது போலவே உள்ளது) “தீவார்‌” என்ற இயற்பெயரானது, 
பவுலையும்‌ அவரது உடன்‌ பயணிகளையும்‌ அன்புடன்‌ ஏற்றுக்‌ 
கொண்ட வர்களுக்கு நல்லதொரு விளக்கப்‌ பெயராகும்‌. 

நட்புறவு மற்றும்‌ அக்கறை மிக்க அந்தத்‌ தவாருடன்‌ நான்‌ 
ஆகாயம்‌ உயர்ந்து காணப்பட்ட கனத்த நெருப்பினருகில்‌ 
நின்று கொண்டிருக்கின்றேன்‌. அந்த நெருப்பானது ஊறிப்‌ 
போய்‌ உயிர்‌ பிழைத்த (ஏறக்குறைய) முந்நூறு போர்களை உலர 
வைக்கப்‌ போதுமானதாக இருந்தது. கப்பலில்‌ இருந்தபோது 
அவாகள்‌ உலர்ந்தோ அல்லது வெதுவெதுப்பாகவோ இருந்து 
பல நாட்கள்‌ ஆகியிருந்தது. 

பாட்டி ரோட்டா அவர்கள்‌ என்‌ விலாவில்‌ இடிப்பதை நான்‌ 











உணருகின்றேன்‌. நான்‌ அவர்களை கவனித்தபோது, அவர்கள்‌ 
“நான்‌ எனது கடை ஆலோசனையைக்‌ கூறுகின்றேன்‌: 


287 


இடர்ப்பாடு வருகின்றபோது அது இன்னமும்‌ மோசமாய்‌ 
இருந்திருக்கக்கூடும்‌ என்பதும்‌, அதை நீ கடினமாய்‌ கவனித்‌ 
தால்‌ அச்சூழ்நிலையில்‌ நல்லவை சிலவற்றைக்‌ காணமுடியும்‌ 
என்பதும்‌ கூட உண்மையாகும்‌” என்று கூறுகின்றார்கள்‌. 
சுவாலையின்‌ அருகில்‌ தம்‌ கைகளை வைத்தபடியே அவாகள்‌ 
புன்முறுவல்‌ பூத்துக்‌ கொண்டே, “எடுத்துக்காட்டாக, இந்த 
நெருப்பு நன்மையானது என்றே உணராவதாக நீ ஒத்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌” என்று கூறுகின்றார்கள்‌. 

மறுபடியும்‌ பாட்டியவா்கள்‌ எனது இயற்பண்பின்‌ பலவீன 
2 மானதொரு பகுதியைத்‌ தொட்டிருக்கன்றார்கள்‌, நான்‌ சூழ்‌ 
நிலைகளின்‌ ஒளியுள்ள பக்கத்தை நோக்குவதற்குப்‌ பதிலாக 
இருளுள்ள பக்கத்தை நோக்குவதற்கே சாய்ந்திருக்னெமேன்‌. 
எனது வாழ்க்கையில்‌ அறைகூவல்கள்‌ வரும்பொழுது, அவை 
களை வாய்ப்புக்கள்‌ என்று காண்பதற்கு மாறாக பிரச்சனைகள்‌ 
என்றே நான்‌ அவைகளைக்‌ கண்டிருக்கின்றேன்‌. (ஒருமுறை 
எனது உடன்‌ ஊழியர்‌ ஒருவர்‌ என்னிடத்தில்‌, “நேர்மறையாக 
நினைத்துப்‌ பாருங்கள்‌ டேவிட்‌” என்று கூறினார்‌; அதற்கு 
நான்‌, “நான்‌ அப்படியாகவே இருக்கின்றேன்‌, 
இந்தத்‌ துணிகரமான முயற்சியானது பேரழிவுக்கு 
இட்டுச்‌ செல்லுகிறது என்பதில்‌ நான்‌ நேர்மறையான எண்ண 
முள்ளவனாகவே இருக்கின்றேன்‌” என்று பதில்‌ கூறினேன்‌.) 


“உள்ளதைக்‌ கொண்டு நல்லது 
செய்யுங்கள்‌” (28:3) 

பாட்டி யாரின்‌ அறிவுரையைப்‌ பற்றி நான்‌ நினைக்கையில்‌, 
மக்கள்‌ காட்டுக்குள்‌ ஓடி விறகுகளைப்‌ பொறுக்கி வந்து 
அவைகளைத்‌ தீயில்‌ வாரிப்‌ போட்டதைக்‌ கவனிக்கன்றேன்‌. 
வெளிப்புறத்தில்‌ விறகு வைத்து எரியும்‌ நெருப்புக்கு எரி 
பொருள்‌ தொடர்ந்து தர வேண்டும்‌, இல்லாவிட்டால்‌ அது 
சீக்கிரம்‌! தானே அணைந்து போகும்‌. பாட்டி ரோப்டரர்‌ எனது 
விலாவில்‌ இடித்து (எனது விலா எலும்புகள்‌ புண்ணாகி 
விட்டன) விறகு பொறுக்குகின்றவர்களில்‌ ஒரு நபரைச்சுட்டிக்‌ 

காட்டுகன்றார்கள்‌: அவர்தான்‌ அப்போஸ்தலர்‌ பவுல்‌! 
“பவுல்‌ சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின்மேல்‌ 





288 


போடுகையில்‌ ...” (வ. 3௮). வில்லியம்‌ பார்க்ளே அவர்கள்‌, 
“ஒன்றும்‌ செய்யாமல்‌ இருக்க முடியாத மனிதராகப்‌ பவுல்‌ 
விளங்கினார்‌; சொக்கப்பனை ஒன்று கொளுத்தப்பட்டிருந்தது, 
பவுல்‌ அதைத்‌ தூண்டும்‌ விறகுகளைச்‌ சேகரித்துக்‌ கொண்டி 
ருந்தார்‌” என்று கூறினார்‌. 1. . மெக்கார்வி அவர்கள்‌, “நவீனப்‌ 
பாதிரியார்‌ போன்ற பாணியில்‌ பவுல்‌ ஊழியராய்‌ இருந்த 
இல்லை. இந்தப்‌ பாதிரியார்கள்‌ கடின உழைப்பினால்‌ தங்களின்‌ 
கைகளில்‌ அழுக்குப்‌ படியாமல்‌ இருப்பதில்‌ கவனமாய்‌ 
இருக்கின்றார்கள்‌ மற்றும்‌ ஒவ்வொருவரும்‌ தங்களுக்குச்‌ 
சேவை செய்ய வேண்டும்‌ என்று எதிர்பார்த்து, தமது 
கெளரவத்தைப்‌ பாதுகாத்து நடந்து கொள்கின்றார்கள்‌” என்று 
கூறினார்‌. இந்த அப்போஸ்தலர்‌ தமது வாழ்‌ நாள்‌ முழுவதும்‌ 
கும்‌ கைகளால்‌ உழைத்தார்‌ (20:34); விறகு பொறுக்குவதற்கு 
அவர்‌ தேர்ந்தவராய்‌ இருந்ததில்லை. “கிறிஸ்துவின்‌ சிந்தை 
கொண்ட (பிலி. 2:1-13) தேவனுடைய ஊழியக்காரருக்கு, எந்த 
ஒரு பணியும்‌ மிகச்‌ சிறியதே அல்ல,” என்று வாரன்‌ வயர்ஸப்‌ 
கூறினார்‌. 

பாட்டி யார்‌ எனது காதுகளில்‌ “இதிலிருந்து நீ என்ன கற்றுக்‌ 
கொள்கிண்றாய்‌?” என்று இரகசியமாய்க்‌ கேட்கின்றார்கள்‌. 
நான்‌ சற்று சிந்தித்து விட்டுப்‌ பிறகு, “சிறு சிறு வேலைகளைச்‌ 
செய்வது என்பது மிக நல்லதல்லவா?” என்று பதில்‌ அளிச்கின்‌ 
றேன்‌. “பாட்டியார்‌ புன்னகைத்து, அது சரியானதே, ஆனால்‌ நீ 
இருக்க விரும்பாத இடத்தில்‌ இருக்கும்‌ பிரச்சனைக்கு இதை நீ 
நடைமுறைப்படுத்த நான்‌ விரும்புனெறேன்‌. பவுல்‌ ஒன்றும்‌ 
செய்யாமல்‌ உட்கார்ந்து கொண்டு, சூழ்நிலையில்‌ 
முன்னேற்றம்‌ ஏற்படட்டும்‌ என்று காத்துக்‌ கொண்டிருந்தாரா? 
அல்லது சூ.ம்நிலைகளைச்‌ சிறப்பானதாக்குவதற்காக அவர்‌ 
தம்மால்‌ முடிந்தவைகளைச்‌ செய்து கொண்டிருந்தார?” என்று 
கேட்டரர்கள்‌. 

நான்‌ பதில்‌ தரக்‌ கவலைப்படவில்லை, ஏனெனில்‌ பதில்‌ 
மிகத்‌ தெளிவானதாயிருக்கின்றது - எனது சொந்த வாழ்க்கை 
யில்‌ நடைமுறைப்படுத்துதல்‌ என்பதாகவே அது இருக்கின்றது. 
சில வேளைகளில்‌ நான்‌ ஒரு சூழ்நிலையை முன்னேற்றுவகுற்கு 
என்னால்‌ முடிந்தவுற்றில்‌ சிறந்தவுற்றைச்‌ செய்வதற்குப்‌ 
பதிலாக, அதைப்‌ பற்றி முறுமுறுத்துக்கொண்டு மட்டும்‌ 
இருந்திருக்கன்றேன்‌. நான்‌ கருத்தைப்‌ பற்றிக்‌ கொள்வதைப்‌ 





289 


பாட்டி உறுதிப்படுத்திக்‌ கொள்கின்றார்‌. ஏனெனில்‌ அவர்‌ 
எனது காதுகளில்‌, “இருளைப்‌ பழிப்பதற்குப்‌ பதிலாக ஒரு 
மெழுவர்த்தியை ஏற்றி வைப்பது நல்லது என்று யாரோ ஒருவர்‌ 
கூறியுள்ளார்‌” என்று இரகசியமாய்‌ கூறினார்கள்‌. நான்‌ 
,தலையசைக்கின்றேன்‌. 








“மனமுடைந்து போய்‌ விடாதீர்கள்‌” 
(28:3-6) 


திடீரென்று நடந்த ஒரு அதிர்ச்சியான நிகழ்ச்சியினால்‌ 
எங்கள்‌ உரையாடல்‌ தடைப்படுகின்றது. எல்லாருடைய 
கண்களும்‌ பயத்துடன்‌ அப்போஸ்தலரை நோக்குகன்றன. 
அவரது கையில்‌ ஒரு விரியன்‌ பாம்பு ஓட்டிக்‌ கொண்டு 
இருக்க்றது (வ. 3). 

குளிரின்‌ காரணத்தால்‌ அந்தப்‌ பாம்பு விறகுகளின்‌ நடுவில்‌ 
இருந்துள்ளது, அந்த விறகுகளைப்‌ பவுல்‌ நெருப்புக்காக 
பொறுக்கி எடுத்திருந்தார்‌. நெருப்பின்‌ வெப்பமானது அந்தப்‌ 
பாம்பை உயிர்ப்பித்தது, அது பவுலை கொத்தியிருந்தது. 
இப்பொழுது அது அவரது கைகளில்‌ இருந்து வினோதமாய்த்‌ 
தொங்கியது, அதன்‌ நச்சுப்‌ பற்கள்‌ அவரது சதைக்குள்‌ 
புதைந்திருந்தன.* 

பாட்டியார்‌ என்‌ காதுகளில்‌ இரகசியமாக, “நீ இருக்க 
விரும்பாத இடத்தில்‌ இருப்பதைக்‌ காணும்பொழுது, சில 
வேளைகளில்‌ விஷயங்கள்‌ சிறந்ததாகுமுன்பு அவை முதலில்‌ 
மிகவும்‌ மோசம்‌ அடைகின்றன” என்று கூறுகின்றார்‌. அவர்கள்‌ 
எதை அர்த்தப்படுத்தனார்கள்‌ என்பதை நான்‌ அறிந்தேன்‌. 
அநேகமாக நீங்களும்‌ கூட அறிந்தருப்பீர்கள்‌. 

நெருப்பைச்‌ சுற்றிலும்‌ முறுமுறுத்தல்‌ ஏற்படுகையில்‌, 
பவுவின்‌ சூழ்நிலை மிக மோசமாகுவதை நாங்கள்‌ காணுகின்‌ 
றோம்‌. அந்தத்‌ தவார்‌ நாகரிகம்‌ உடையவர்கள்‌ தான்‌, ஆனால்‌ 
புறதெய்வ வழிப்பாட்டுச்‌ சிந்தனையினால்‌ அவர்கள்‌ மூட 
நம்பிக்கைகளைப்‌ பற்றியிருக்கன்றார்கள்‌. பவுவின்‌ கையில்‌ 
இருந்து அந்தப்‌ பிராணி தொங்கியதை அந்தத்‌ தவார்‌ பார்த்த 
பொருது, அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌, “இந்த மனுஷன்‌ 
கொலை பாதகன்‌, இதற்குச்‌ சந்தேகமில்லை; இவன்‌ 

















290 


சமுத்திரத்துகீகுத்‌ தப்பி வந்தும்‌, பழியானது இவனைப்‌ 
பிழைக்கவொட்டவில்லை” (வ. 4) என்று கூறிக்கொண்டிருந்‌ 
தார்கள்‌. 

பவுல்‌ ஒரு கைதி என்பதை அவர்கள்‌ எப்படியோ அறிந்‌ 
இருந்தார்கள்‌.” அவர்‌ கடிக்கப்பட்டிருந்ததை அவர்கள்‌ பார்த்த 
பொழுது, அவர்‌ கொடிய குற்றம்‌ செய்த குற்றவாளியாய்‌ 
இருக்க வேண்டும்‌ என்று அவர்கள்‌ முடிவு செய்து, அவர்‌ 
தண்டனையின்றித்‌ தப்பிவிடாதபடி தேவர்களின்‌ கருவியாக 





சாவுக்கேதுவான அந்தப்‌ பாம்பானது செயல்பட்டது என்றும்‌ 
முடிவு செய்தார்கள்‌. 

நான்‌ பவுலை உற்றுப்‌ பார்த்து பயமடைந்தேன்‌. விஷமோ, 
விஷமில்லையேர, பாம்புகளை நான்‌ விரும்புவதில்லை/ 
அவைகளில்‌ ஒன்று என்னைக்‌ கடித்தால்‌, எனது நரம்புகளின்‌ 
வழியே அட்ரீனலின்‌ சுரப்பி நீர்‌ அதகெம்‌ பாய்வதால்‌, எனது 
உடலில்‌ விஷம்‌ பாய்ச்சப்பட்ட நிலையில்‌ நான்‌ மிகுந்த 
மயக்கமடைந்து, துவள வேன்‌. அதிசயிக்கத்‌ தக்க வகையில்‌ 
பவுல்‌ தமது கைகளில்‌ இருந்த அந்தப்‌ பாம்பை நெருப்பில்‌ உதறி 
விட்டு அமைகிமாய்‌ இருந்தார்‌ (வ. ௮). 

இயேசு எழுபது பேரை அனுப்பியபோது, அவர்‌ அவர்களி 
டத்தில்‌, “இதோ, சர்ப்பங்களையும்‌ தேள்களையும்‌ மிதிக்கவும்‌, 











... உங்களுக்கு அதிகாரங்‌ கொடுக்கிறேன்‌; ஒன்றும்‌ உங்களைச்‌ 
சேதப்படுத்த மாட்டாது” (லூக்‌. 10:19) என்று கூறினார்‌. அவர்‌ 
பிரதான கட்டளையைக்‌ கொடுத்த போது, தமது அப்போஸ்‌ 
தலார்களிடத்தில்‌ “விசுவாசிக்றெவெர்களால்‌ நடக்கும்‌ 
அடையாளங்களாவன: என்‌ நாமத்தினாலே ... சர்ப்பங்களை 
எடுப்பார்கள்‌” (மாற்‌. 16:17, 18௮) என்று வாக்குத்தத்தம்‌ 
செய்திருந்தார்‌. “உண்மை அப்போஸ்தலர்‌ ஒருவரின்‌ 
அடையாளங்களை” (2 கொரி. 12:12௮) மட்டுமே பவுல்‌ 
நிகழ்த்திக்‌ கொண்டிருந்தார்‌. 

இவ்விதமாகப்‌ பவுல்‌ “ஒரு தீங்கும்‌ அடையாமல்‌” (வ. ஆ) 
இருக்கின்றார்‌, ஆனால்‌ அந்தத்‌ தீவாரோ அவர்‌ எந்த 
நேரத்திலும்‌ “வீக்கங்கண்டு'' அல்லது சடிதியாய்‌ விழுந்து 
சாவான்‌” (வ. 6௮)' என்று இன்னும்‌ நம்புகின்றார்கள்‌. “நெடு 
நேரமாய்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தும்‌, ஒரு சேசமும்‌ அவருக்கு 
வராததைக்‌ கண்ட போது, வேறு சிந்தையாகி, இவன்‌ 
தேவனென்று சொல்லிக்‌ கொண்டார்கள்‌” (வ. வே. 





291 


மக்கள்‌ ஒரு கோடியில்‌ இருந்து மறுகோடிக்குப்‌ பாய்வதில்‌ 
நாட்டமாய்‌ இருக்கின்றார்கள்‌! மெக்கார்வி அவர்கள்‌ இதனை 
“Lystra reversed” என்று அழைத்தார்‌. இருந்தாலும்‌ இந்த 
நிகழ்ச்சியில்‌ பவுல்‌ “நானும்‌ உங்களைப்‌ போன்ற பாடுள்ள மனு 
ஷன்தான்‌!” என்று சத்தமிடவில்லை (14:12ஐக்‌ காணவும்‌) - 
லீஸ்திராவில்‌ நடந்தது போல இங்கு அவரை வழிபடுவதற்கு 
முயற்சிகள்‌ எதுவும்‌ நடைபெறாததே அவர்‌ இவ்வாறு 
செய்யாததற்கு காரணமாய்‌ இருந்திருக்கலாம்‌. மக்கள்‌ தம்மைத்‌ 
தேவனென்றோ அல்லது கொலைகாரன்‌ என்றோ, எப்படிக்‌ 
கூறினாலும்‌ பவுல்‌ கலக்கமடையாது நிலைத்து நின்றார்‌. 

சாவுக்கேதுவான இந்த விரியன்‌ பாம்பு பவுல்‌ ரோமாபுரி 
சென்று சேர்வதில்‌ இருந்து தடை செய்யச்‌ சாத்தான்‌ பயன்‌ 
படுத்திய கடைசியான ஆயுதமாக இருந்திருக்கலாம்‌; “பழைய 
பாம்பாகிய வலுசர்ப்பமானது” (வெளி. 12:9) தனது நோக்கங்‌ 
களை நிறைவேற்ற இதற்கு முன்பே ஒரு பாம்பைப்‌ 
பயன்படுத்தியிருந்தான்‌ (ஆதியாகமம்‌ 3). இருந்தாலும்‌ தேவன்‌ 
இந்நிகழ்ச்சியைத்‌ தமது சொந்த நோக்கங்களுக்காகப்‌ 
பயன்படுத்திக்‌ கொண்டார்‌. கப்பலில்‌ இருந்த எல்லாருக்கும்‌ 
அவர்‌, “பவுல்‌ தேவனால்‌ கொடுக்கப்பட்ட செய்தியுடன்‌ 
இருந்த, பரலோகத்தினால்‌ இயக்கப்பட்ட ஒரு மனிதராகவே 
இருந்ததும்‌ இன்றி, அவர்‌ பரலோகத்தினால்‌ பாதுகாக்கப்பட்ட 
ஒரு மனிதராகவும்‌ இருந்தார்‌” என்று செயல்‌ விளக்கப்‌ 
படுத்துகின்றார்‌. 

பாட்டியார்‌ பேச முடிவதற்கு முன்பே நான்‌ தயாராக 
இருக்கிறேன்‌: “இது தேவன்‌ நம்மைப்‌ பராமரிப்பார்‌ என்பதைக்‌ 
காட்டுகின்றது. ” அவர்கள்‌ புன்முறுவல்‌ பூத்தார்கள்‌. “அது 
உண்மையே ஆகும்‌ ஆயினும்‌ பவுலைப்‌ பாதுகாத்த அதே 
வழிமுறையில்‌ அவர்‌ நம்மையும்‌ பராமரிக்றொர்‌ என்று நாம்‌ 
கருதத்‌ தேவையில்லை - ஆனால்‌ பவுல்‌ அச்சகுழ்நிலையை 
எவ்விதம்‌ கையாண்டார்‌ என்று நீ காண வேண்டுமென்று நான்‌ 
விரும்புனெறேன்‌. அது ஒரு பாம்புக்‌ கடியாகவோ, அழகற்ற 
வார்த்கைகளாகவோ அல்லது தவறான குறிப்பாகவோ 
எதுவாக இருந்தாலும்‌ அவர்‌ மனமுடைந்து போகவில்லை. நீ 
இருக்க விரும்பாத இடத்தில்‌ இருக்கும்‌ போது அதுவே 
விலைமதிப்பற்ற ஒரு உடைமையாகும்‌. ” நான்‌ அவர்களைச்‌ 
சட்டென்று நோக்கினேன்‌. நேற்று நான்‌ விரும்பியபடி 


292 


விஷயங்கள்‌ நடக்காத போது நான்‌ கோபமடைந்ததை 
அவர்கள்‌ பார்த்திருந்தார்களோ? விருப்பமற்ற குழ்நிலை 
களைக்‌ கையாளுவது பற்றி நான்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டியது 
ஏராளம்‌ உள்ளன! 


“உதவியை ஏற்றுக்‌ கொள்வதில்‌ 
கெளரவம்‌ பார்க்காதீர்கள்‌” (28:7) 

தேவனுடைய அருளிரக்கத்தினால்‌, பவுலும்‌ மற்றவர்களும்‌ 
கரையேறிய இடமானது மெலித்தாத்‌ தீவின்‌ மிக முக்கியமான 
மனிதருடைய நிலங்களுக்கு அருகான இடமாய்‌ இருந்தது. 
“தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும்‌ பேர்‌ கொண்டவனு 
டைய நிலங்கள்‌ அந்த இடத்திற்குச்‌ சமீபமாயிருந்தது” (வ. 7௮) 
என்று லூக்கா கூறினார்‌. “தீவுக்கு முதலாளி?” என்பது 
சிறப்பெழுத்துக்களில்‌ எழுதப்பட முடியும்‌, ஏனென்றால்‌ இது 
“இரு கிரேக்க - ரோமானியப்‌ பதிவுகளில்‌ சரிபார்க்கப்பட்ட 
மாகாண நிர்வாகியின்‌ பட்டப்பெயராய்‌””” இருந்தது. புபிலியு 
என்பவர்‌ மெலித்தாச்‌ தீவுக்கு ரோம அரசால்‌ நியமிக்கப்பட்ட 
ஆளுநராய்‌ இருந்தார்‌. 

அந்தத்‌ தீவாரில்‌ சிலர்‌ நெருப்பை மூட்டிக்‌ கொண்டிருக்கும்‌ 
வேளையில்‌, மற்றவர்கள்‌ கப்பற்சேதத்தில்‌ தப்பிப்‌ பிழைத்தவர்‌ 
களுக்கு வீடு வசதி ஏற்பாடு செய்வதற்காகத்‌ தீவுக்குள்‌ 
வேகமாய்‌ ஓடினார்கள்‌. மற்ற ஏற்பாடுகள்‌ செய்து முடிக்கப்‌ 
படும்‌ வரை, பவுல்‌, லூக்கா மற்றும்‌ ஒருவேளை மற்றவர்‌ 
களையும்‌ கூட ஆளுநார்‌ புபிலியு தம்‌ வீட்டிற்கு வரவேற்றதன்‌ 
மூலம்‌ உபசரிப்புக்கு நல்லதொரு எடுத்துக்காட்டை வடிவமைக்‌ 
கின்றார்‌. அவர்களை ஆனணாநர்‌ வரவேற்று, அன்புடன்‌ 
உபசரிக்கின்றார்‌ (வ. 737. இவ்விதமாகக்‌ காட்சியானது 
புயலால்‌ கழுவப்பட்ட கடற்கரையில்‌ இருந்து ஆளுநரின்‌ 
இல்லத்தில்‌ வசதியான ஓரு அறைக்கு மாறுகின்றது. 

பாட்டியார்‌ தமது சால்வையில்‌ இருந்த தண்ணீரை உதறிக்‌ 
கொண்டே, “இது ஏறக்குறைய இப்படித்தான்‌!” என்று 
கூறுகின்றார்கள்‌. அவர்கள்‌ என்னை நோக்கி விட்டு மறுபடியும்‌, 
“பல வாரங்கள்‌ கழிந்த பின்பு முதன்முறையாகப்‌ பவுல்‌ கூடான 
உணவை அங்கு புபிலியுவுடன்‌ சேர்ந்து உண்ணுவதைப்‌ பார்‌! 





293 


பிறகு இதைக்‌ கவனி: பவுல்‌ உறுதியான சித்தமும்‌, சுதந்திரத்‌ 
தன்மையும்‌ உள்ளவராய்‌ இருந்தும்‌ கூட, அவர்‌ உதவியை 
ஏற்றுக்‌ கொள்ளச்‌ சித்தமுள்ளவராகவே இன்னமும்‌ காணப்‌ 
படுகின்றார்‌. தவாரின்‌ தீயின்‌ அருகில்‌ அவர்‌ தம்மை வெது 
வெதுப்பாக்கிக்‌ கொண்டார்‌, இப்பொழுது ஆளுநரின்‌ 
உபசரிப்பை அவர்‌ ஏற்றுக்‌ கொள்ளுகின்றார்‌. நீ இருக்க 
விரும்பா இடத்தில்‌ நீ இருக்கக்‌ காணும்‌ பொழுது, அறை 


கூவலைச்‌ சந்திக்க உனக்கு உதவி தேவைப்படலாம்‌. உதவியை 





ஏற்றுக்கொள்வதில்‌ கெளரவம்‌ பார்க்காதே” என்று கூறுகின்‌ 
ர்கள்‌; 

நான்‌ அறிந்துள்ள யாவரிலும்‌ பாட்டியார்‌ யிகவும்‌ சுய 
சார்புடையவ/ரானதால்‌ இந்த ஆலோசனைக்‌ கேட்ட போது 
நான்‌ புன்முறுவல்‌ பூக்க வேண்டியதாயிற்று - ஆனால்‌ அவாகள்‌ 
எதை அர்த்தப்படுத்துகின்றார்கள்‌ என்பதை நான்‌ அறினெை்‌ 
றேன்‌. எந்த ஒரு பிரச்சனையையும்‌ நானே தீர்த்துக்‌ கொள்ள 
முடியாது என்று ஒப்புக்‌ கொள்வதை நான்‌ விரும்புவதில்லை. 
சுய சார்புடைமை என்பது மோசமானதாகும்‌ என்பது 
அவசியமல்ல; உலகத்தில்‌ பல மனிதர்கள்‌ மற்றவர்களின்‌ 
முயற்சிகளின்றியே வாழ்வதில்‌ மகிழ்ச்சியடைகின்றார்கள்‌. 
இருந்தாலும்‌, என்னால்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாதபோது, 
மற்றவர்களின்‌ உதவியை ஏற்க மறுப்பது என்பது 
மதியீனமானதாகும்‌.'்‌ 





“மற்றவர்களுக்கு உதவுவதில்‌ 
சுயமையம்‌ கொண்டி ராதிருங்கள்‌” 
(25:8) 


விருந்து மேசையில்‌ நடக்கும்‌ உரையாடலை நாங்கள்‌ 
கவனிக்க முடிவதற்காக இன்னும்‌ அதிகமாய்‌ நாங்கள்‌ 
நெருங்கிச்‌ செல்லுகின்றோம்‌. புயல்‌ மற்றும்‌ கப்பற்சேதத்தைப்‌ 
பற்றிப்‌ பவல்‌ நாடக பணியில்‌ பேசி, விருந்தினர்களை 
மயக்குவார்‌ என்று நாங்கள்‌ எதிர்பார்க்கலாம்‌. அதற்குப்‌ 
பதிலாக, அவர்‌ தமக்கு விருந்தளிப்பவர்‌ கூறுவதை அவரது 
இருதயச்‌ சுமைகளின்‌ அருகாக இருந்து கவனமாய்க்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருக்கன்றார்‌. 


294 


புபிவியவின்‌ தகப்பன்‌ ஜ௱ுரத்தினாலும்‌ இரத்த பேதியி 
னாலும்‌! வருத்தப்பட்டுக்‌ கிடந்ததை அந்த அப்போஸ்தலர்‌ 
அறிகின்றார்‌ (வ. சீஅ). பவுல்‌ உடனே மேசையை விட்டு 
விரைவாக எழுந்து அவரைக்‌ காணச்‌ செல்லுகன்றார்‌ (வ. ஜு. 
துன்புறும்‌ மனீதரைக்‌ கண்டு, முழங்காலில்‌ இருந்து ஜெபம்‌ 
செய்து, தேவனுடைய உதவியை வேண்டுகின்றார்‌. தேவன்‌ 
அம்மனீதரைச்‌ சுகப்படுத்த விரும்புகிறார்‌ என்று நம்பிய அவர்‌, 
அம்மனிதரின்‌ மீது தம்‌ கரங்களை வைக்கின்றார்‌,” அவரைக்‌ 
குணப்படுத்துகின்றார்‌ (வ. இ). அவர்‌ புபிலியுவையும்‌ அவர்‌ 
குமிம்பத்தாரையும்‌ அழைக்கின்றார்‌ (9:41ஐக்‌ காணவும்‌). அந்த 
வீட்டார்‌ எவ்வளவாய்‌ அகமகிற்ந்திருக்றொர்கள்‌! 

பாட்டியார்‌ கண்ணீரைத்‌ துடைத்துக்‌ கொள்ளுகின்றாரர்‌; 
அந்த முதகியவா்மேல்‌ பவுலுக்கிருக்கும்‌ அன்பான அக்கறை 
யினால்‌ பாட்டியாரின்‌ இருதயம்‌ நெகிழ்ந்திருக்னெறது என்பது 
கெளிவு. அவர்கள்‌ என்னிடத்தில்‌, “பவுல்‌ எப்படி இரக்கத்‌ 
திற்குப்‌ பதில்‌ இரக்கம்‌ செய்தார்‌ என்று பார்த்தாயா?” என்று 
கேட்கின்றார்கள்‌. நான்‌ தலையை அசைச்கின்றேன்‌. அவர்கள்‌ 
தொடர்ந்து “பவுல்‌ தாம்‌ இருக்க விரும்பாத இடத்தில்‌ தாம்‌ 
இருக்கக்‌ கண்ட பொழுது, சுய இரக்கத்தினால்‌ அவர்‌ விழுங்கப்‌ 
படவில்லை, அவர்‌ தம்மையே தனிமைப்படுத்திக்‌ கொள்ள 
வில்லை. அதற்குப்‌ பதிலாக, அவர்‌ இன்னொரு தனி நபரிடம்‌ 
சென்றடைந்தார்‌. யாரோ வேறொருவருக்காக அக்கறைப்‌ 
படுவது என்பது சுய பரிதாபத்கதைக்‌ குணப்படுத்தும்‌ சிறந்த 
வழிகளில்‌ ஒன்று ஆகும்‌” என்று கூறுகின்றார்கள்‌. மறுபடியும்‌ 
நான்‌ தலையை அசைக்கின்றேன்‌. அவர்கள்‌ கூறுவது உண்மை 
யென்று நான்‌ அறிகின்றேன்‌. மேலும்‌, சுயசார்புத்‌ தன்மை 
யானது சுயமையம்‌ உடையதாய்‌ ஆகிவிட முடியும்‌ என்பதை 
யம்‌ நான்‌ அறிகின்றேன்‌ - ஏனென்றால்‌ எனக்குள்‌ நான்‌ அதை 
அனைபவித்துள்ளேன்‌, மற்றவா்களிடத்திலும்‌ நான்‌ அதைக்‌ 
கண்டிருக்கன்றேன்‌. கன்னங்கள்‌ எரிய நான்‌ “தேவனே, 
மற்றவர்களின்‌ தேவைகள்‌ பற்றி நான்‌ அகெமாய்‌ உணர்‌ 
வடைய எனக்கு உதவும்‌” என்று ஜெபிக்றேன்‌. 





295 


“தேவன்‌ ஒரு காரணத்தைக்‌ 
கொண்டுள்ளார்‌” (28:9) 


அற்புத சுகம்‌ புற்றிய செய்தியானது அந்தச்‌ சிறு கவு 
முழுவதும்‌ பரவுதற்கு அதிக நேரம்‌ ஆகவில்லை. விரைவிலேயே 
அந்தத்‌ தவில்‌ இருந்த வியாதிப்பட்ட மற்றவர்கள்‌ அவரிடத்தில்‌ 
வந்து சுகம்‌ பெறுகின்றார்கள்‌ (வ. 9.18 

வசனம்‌ 9ல்‌ உள்ள (ஆங்கிலத்தில்‌) “ம ற” (அவனிடத்தில்‌) 
என்ற வார்த்தைகள்‌ கிரேக்க மொழியில்‌ (மற்றும்‌ தமிழ்‌ 
மொழிபெயர்ப்பில்‌) காணப்படவில்லை. மூல வசனத்தில்‌ 
“மற்ற வியாதிக்காரரும்‌ வந்து குணமாக்கப்பட்டார்கள்‌”” 
என்றுதான்‌ உள்ளது (KJV மற்றும்‌ தமிழ்‌ வேதாகமத்தில்‌ 
இப்படியே உள்ளது). வசனம்‌ 9ல்‌ “குணமாக்கப்பட்டார்கள்‌” 





என்று மொழி பெயர்க்கப்பட்டுள்ள வார்த்தையானது, வசனம்‌ 
8ல்‌ “குணமாக்கினான்‌:”' என்று மொழிபெயர்க்கப்பட்ட 
வார்த்தையிலிருந்து மாறுபட்டதாயிருக்கின்றது. வசனம்‌ 9ல்‌ 
“குணமாக்கப்பட்டார்கள்‌” என்ற வார்த்தையானது “மருத்துவ 
சிகிச்சை பெற்றார்கள்‌” என்று அர்த்தப்பட முடியும்‌.” தீவாரால்‌ 
கனப்படுத்தப்பட்டவர்களில்‌ லூக்காவும்‌ இருந்தார்‌ என்று 
உண்மையுடன்‌ இவை யாவும்‌ இணைந்துள்ளன (வ. 10). இது 
பவுலுடன்‌ லூக்காவும்‌ ஊழியம்‌ செய்தார்‌ என்று யூகிக்கும்படி 
வழி நடத்துகின்றது: லூக்கா தமது மருந்துகளுடனும்‌, பவுல்‌ 
குமது அற்புதங்களுடனும்‌ ஊழியம்‌ செய்தார்கள்‌. இவ்வசனப்‌ 
பகுதியானது, “மருத்துவ அவரியாம்‌ செய்யும்‌ பணி பற்றிய அதிச்‌ 
சித்தரிப்பு ஆகும்‌” என்று பார்க்ளே அவர்கள்‌ கருத்துத்‌ 
தெரிவித்துள்ளார்‌. 

இருந்தாலும்‌ நாம்‌, மெலித்தா தீவில்‌ பவுல்‌ இருந்த மூன்று 
மாதங்களில்‌ அவர்‌ செய்த ஊழியத்திற்கு நமது கவனத்தைத்‌ 
இருப்புவோம்‌. பவுல்‌ பிரசங்கித்தார்‌ என்று லூக்கா குறிப்பிட 
வில்லை, ஆனாலும்‌ பவுல்‌ பிரசங்கியாமல்‌ இருந்தார்‌ என்று 
கற்பனை செய்வது மிகவும்‌ கடினமானது ஆகும்‌. பவுல்‌ 
தேவனுக்காகப்‌ பேசுபவர்‌ என்றும்‌, அவர்களின்‌ உயிர்களைக்‌ 
காத்தவர்‌ என்றும்‌ கப்பலில்‌ இருந்து வந்தவார்களுக்குச்‌ செயல்‌ 
விளக்கப்‌ படுத்தியதன்‌ மூலம்‌ தேவன்‌ அவர்களின்‌ இருதயங்‌ 
களை ஆயத்தம்‌ செய்திருந்தார்‌; தேவன்‌ பவுலைப்‌ பாம்பிடம்‌ 
இருந்து காத்ததன்‌ மூலமும்‌, அவருக்குக்‌ குணமளிக்கும்‌ வல்ல 

















296 


மையைக்‌ கொடுத்ததன்‌ மூலமாகவும்‌ தீவில்‌ இருந்தவர்களின்‌ 
இருதயங்களை ஆயத்தம்‌ செய்திருந்தார்‌. தேவன்‌ ஒரு 
பொழுதும்‌ எந்த ஒரு வாய்ப்பையும்‌ வீணாக்குவதில்லை! பவுல்‌ 
குணப்படுத்திய போது, அதை இயேசுவின்‌ நாமத்தினாலேயே 
செய்தார்‌ (19:13); உடல்‌ ரீதியாக அவர்களைக்‌ குணப்படுத்திய 
இயேசு ஆவிக்குரிய வகையிலும்‌ அவர்களைக்‌ குணப்படுத்த 
முடியும்‌ என்று கூறுவது எவ்வளவு இயல்பானது!” மெலித்தாத்‌ 
தவில்‌ பவுல்‌ நற்செய்தி ஊழியம்‌ செய்தார்‌ என்றும்‌, அவர்‌ 
அங்கிருந்து சென்ற பொழுது, புபிலியுவின்‌ வீட்டில்‌ சபை கூடி 
வந்தது என்றும்‌ ஏவுதல்‌ பெற்றிராத பாரம்பரிய வரலாறு 
கூறுகின்றது. நான்‌ இந்தப்‌ பாரம்பரிய வரலாற்றின்‌ முதல்‌ 
பகுதியை மட்டுமாவது நம்பத்‌ தலைப்படுகின்றேன்‌.”! 
ஒருவேளை பவுல்‌ கப்பலில்‌ இருந்த சிலரையும்‌ (நற்செய்தியின்‌ 
மூலம்‌) அடையக்‌ கூடியிருந்திருக்கும்‌. ரோமாபுரியில்‌” 
தண்டனையைப்‌ பெறப்‌ போகும்‌ கைதிகள்‌ சிலர்‌ தங்கள்‌ 
விதியைத்‌ தங்கள்‌ இருதயங்களில்‌ நம்பிக்கையோடு எதிர்‌ 
கொள்ளச்‌ சென்றார்கள்‌ என்று நினைக்க நான்‌ சிறப்பாக 
விரும்புகின்றேன்‌. 

“பவுல்‌ தாம்‌ இருக்க விரும்பிய இடத்தில்‌ இல்லாஷிருந்‌ 
தாலும்‌, கார்த்தருக்கென்று அர்த்தம்‌ நிறைந்த ஊழியத்தைக்‌ 
கண்டார்‌” என்று நான்‌ முடிவாகக்‌ கூறுகின்றேன்‌. “மற்றும்‌?” 
என்று பாட்டியார்‌ எனக்குச்‌ சொல்லடி கொடுக்கின்றார்‌. நான்‌, 
“மற்றும்‌, நாமும்‌ அது போல்‌ செய்ய முடியும்‌” என்று 
தொடர்ந்து கூறுகின்றேன்‌. பின்வராம்‌ கூற்றை நான்‌ விரும்ப 
கின்றேன்‌: “நீங்கள்‌ விரும்பும்‌ இடத்தில்‌ எப்பொழுதுமே நீங்கள்‌ 
இருக்க முடியாது, ஆனால்‌ நீங்கள்‌ தேவனுடைய சித்தத்தின்‌ 
படியிருந்தால்‌, நீங்கள்‌ எங்கு இருக்கத்‌ தேவையோ அங்கேயே 
எப்பொழுதும்‌ இருப்பீர்கள்‌. ”£ இன்னொரு சொல்லடி: 
“எனவே?” நான்‌, “எனவே, நாம்‌ இருக்க விரும்பாக இடத்தில்‌ 
நாம்‌ இருக்கக்‌ காணும்‌ பொழுது, தேவன்‌ எப்பொழுதும்‌ ஒரு 
காரணம்‌ கொண்டுள்ளார்‌ என்பதை நாம்‌ நினைவ கூர 
வேண்டியது அவசியமாகும்‌, மற்றும்‌ தேவன்‌ ஏன்‌ நம்மை அங்கு 
வைத்துள்ளார்‌ என்பதையும்‌ கண்டறிய நாம்‌ முயற்சி செய்ய 
வேண்டும்‌. நாம்‌ இருக்க விரும்பும்‌ இடத்தைக்‌ காட்டிலும்‌, 
நாம்‌ இருக்கத்‌ திட்டமிடாத இடத்தில்‌ தேவன்‌ அதிக அர்த்தம்‌ 
நிறைந்த ஊழியத்தை நமக்காகத்‌ தமது சித்தத்தில்‌ கொண்டிருப்‌ 





297 


புகுற்குச்‌ சரத்தியக்கூறு உள்ளது” என்று கூடுதலாய்ச்‌ கூறுகின்‌ 
றேன்‌. இரண்டு நீளமான வாக்கியங்கள்‌ என்னை மூச்சற்றப்‌ 
போகவும்‌, பாட்டி யாரைப்‌ புன்முறுவல்‌ பூக்கவும்‌ செய்கன்றன. 
அவர்கள்‌ “மிகவும்‌ நன்று” என்று கூறுகின்றார்கள்‌. 


“தேவன்‌ உங்களைப்‌ பராமரிப்பார்‌” 


(28:10, 11) 

மெலித்தாவில்‌ மூன்று மாதங்கள்‌ விரைவாகக்‌ கடந்து 
சென்றன. “அவர்கள்‌ எங்களுக்கு அநேக மரியாதை செய்து” 
(வ. 10௮) என்று லூக்கா பதிவு செய்தார்‌. இங்கு பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ள கிரேக்க வார்த்தைகள்‌ “மதிப்பூதியங்கள்‌” என்ப 
வற்றைக்‌ குறிக்கக்‌ கூடும்‌, ஆனால்‌ பவுல்‌ தமது உழைப்புகளுக் 
காக பணத்தை ஏற்றுக்‌ கொண்டிருப்பார்‌ என்று நம்புவது 
மிகவும்‌ கடினமானது ஆகும்‌. அநேகமாக, பவுலிடத்திலும்‌, 
இயேசுவைப்‌ பின்பற்றிய மற்றவர்களிடத்திலும்‌ தீவார்‌ 
கொண்டிருந்த வளரும்‌ மரியாதையை மட்டுமே லூக்கா இங்கு 
குறிப்பிட்டிருப்பார்‌ (2:42ஐக்‌ காணவும்‌). 

இந்த மாதங்களின்போது, நூற்றுக்கு அதிபதி அலெக்‌ 
சந்திரியா பட்டணத்தின்‌ இன்னுமொரு தானியக்கப்பலைக்‌ 
கண்டு பிடித்தார்‌ (28:11), இது மெலித்தாவின்‌ தலைநகரும்‌, 
முதன்மை நகருமான வாலெட்டாவின்‌ துறைமுகத்தில்‌ மழைக்‌ 
காலத்திற்காக தங்கியிருந்ததாகும்‌. அந்தக்‌ கப்பல்‌ அவர்களை 
இத்தாலிக்கு அழைத்துச்‌ செல்வதாய்‌ இருந்தது. 

கடைசியாக, பவுலும்‌ அவருடன்‌ இருந்தவர்களும்‌ புறப்பட 
வேண்டிய நேரம்‌ வந்தது. பவுல்‌ மெலித்தாவுக்கு வந்த 
பொழுது, அவர்‌ தாம்‌ இருக்க விரும்பிய இடத்தில்‌ இராதிருந்‌ 
தார்‌; மூன்று மாதங்களுக்குப்‌ பின்போ, கண்ணீரை அடக்குவது 
அவரால்‌ முடியாமல்‌ போயிருக்கும்‌. எல்லாரும்‌ புயலில்‌ இழந்து 
போகப்பட்டிருந்தார்கள்‌; பவுலும்‌ அவருடன்‌ இருந்தவர்களும்‌ 
முதலில்‌ அந்தக்‌ கடற்கரையில்‌ தங்களுக்குப்‌ பின்புறம்‌ அழுக்‌ 
கான கந்தல்‌ உடைகள்‌ தவிர வேறு எதுவுமின்றி நின்றிருந்‌ 
தார்கள்‌. இப்பொழுதோ, அவர்களின்‌ புதிய நண்பர்கள்‌, 
அவருக்கும்‌ அவரது கப்பல்‌ நண்பர்களுக்கும்‌ அவர்கள்‌ ரோமா 





புரிப்‌ பயணத்தை முடிக்கத்‌ தேவையான எல்லாவற்றையும்‌ 


298 


கொடுத்திருந்தார்கள்‌. பிரிவு உபசார நிகழ்ச்சியை லூக்கா ஒரே 
ஒரு தெளிவான வாக்கியத்தில்‌ சித்தரித்தார்‌: “நாங்கள்‌ கப்பல்‌ 
ஏறிப்‌ போகிறபோது எங்களுக்குத்‌ தேவையானவைகளை 
ஏற்றினார்கள்‌” (வ. 10ஆ). 

எங்களின்‌ பாட வேளையை எனது பாட்டியார்‌ முடிக்து 
வைப்பதற்காக நான்‌ காத்திருக்னெறேன்‌. “நீ இதை முடித்து 
வை” என்று பாட்டியார்‌ கூறி என்னைச்‌ திகைப்படையச்‌ 
செய்கின்றார்‌. பவுலையும்‌ லூக்காவையும்‌ சுற்றி முழங்காலில்‌ 
நிற்கும்‌ கூட்டத்தை (21:5ஐக்‌ காணவும்‌) அவர்கள்‌ எனக்குச்‌ 
சுட்டிக்காட்டி, “அதிலிருந்து நீ என்ன கற்கின்றாய்‌?” என்று 
கேட்கின்றார்கள்‌. நான்‌ எனது சிந்தனையைச்‌ சேகரித்துக்‌ 
கொண்டு, எனது விரல்களால்‌ எண்ணச்‌ தொடங்குகின்றேன்‌: 
“1) நீங்கள்‌ நல்லதொரு எண்ணப்‌ போக்கைக்‌ கொண்டிருந்‌ 
தால்‌, நீங்கள்‌ இருக்க விரும்பாத இடத்தில்‌ இருப்பதென்பது 
மிகவும்‌ மோசமானதாக ஆகி விடாமல்‌ இருக்கலாமே. 
(2) நீங்கள்‌ சுறுசுறுப்பாய்‌ இருந்தால்‌, நேரம்‌ விரைவாய்க்‌ 
கடந்து விடும்‌. (3) உங்களைப்‌ பற்றி நினைப்பதற்குப்‌ பதிலாக 
நீங்கள்‌ மற்றவர்களைப்‌ பற்றி நினைத்தால்‌, வேறு எவ்வகை 
யிலும்‌ ஏற்படுத்திக்‌ கொள்ள இயலாத நண்பர்களை நீங்கள்‌ 
ஏற்படுத்திக்‌ கொள்வீர்கள்‌. (4) நீங்கள்‌ இருக்க விரும்பாத 
இடத்தில்‌ நீங்கள்‌ இருந்தாலும்‌, தேவனோடு நீங்கள்‌ நெருங்கி 
யிருந்தால்‌, அவர்‌ நீங்கள்‌ விரும்பும்‌ இடத்தில்‌ இருப்பது போல 
உங்களை ஆசீர்வதிக்க முடியும்‌.” பாட்டி யாரின்‌ முகத்தில்‌ 
பெரிய சிரிப்பொன்று தவம்கின்றது. “டேவிட்‌ இதைக்‌ காத்துக்‌ 
கொள்‌, ஒருநாளில்‌ நீ பிரசங்கயொர்‌ ஆகி விடுவாய்‌. ” 

உற்சாகம்‌ தரும்‌ அந்த வார்த்தையுடன்‌ நான்‌ இந்த நேரத்திற்‌ 
குப்‌ பாட்டியார்‌ ரோப்பரிடம்‌ “பிரியா விடை” சொல்லிக்‌ 
கொண்டேன்‌. அவர்கள்‌ என்னிடம்‌ பேசுகையில்‌ அதை நீங்கள்‌ 
கவனித்திருப்பீர்கள்‌ என்று நான்‌ நம்புகின்றேன்‌; உங்கள்‌ 
சொந்த வாழ்க்கைக்கு இதை நீங்கள்‌ நடைமுறைப்‌ 
படுத்தும்படி ஜெபிக்கின்றேன்‌. 


முடிவுரை 
விரைவிலேயோ அல்லது தாமதமாகவோ, நீங்கள்‌ இருக்க 
விரும்பாத இடத்தில்‌ நீங்கள்‌ இருக்கக்‌ காண்பீர்கள்‌. 


299 


அப்பொழுது, உங்கள்‌ சூழ்நிலையில்‌ மிகச்‌ சிறந்தவற்றைச்‌ 
செய்யவும்‌, தேவனில்‌ நம்பிக்கை கொள்ளவும்‌ தேவன்‌ 
உங்களுக்கு உதவுவாராக! 

நாம்‌ பேசுகின்ற இவ்விட மானது நீங்கள்‌ கட்டுப்படுத்தக்‌ 
கூடிய அல்லது கட்டுப்படுத்த முடியாத இடம்‌ (அல்லது 
சூழ்நிலை அல்லது நிலைமை) ஆகும்‌. இருந்தாலும்‌ சில வேளை 
களில்‌ நீங்கள்‌ இருக்க விரும்பாத இடத்தில்‌ இருக்கக்‌ கண்டும்‌, 
அதைப்‌ பற்றி உங்களால்‌ ஏதேனும்‌ செய்ய முடிவதாக இருக்க 
லாம்‌. அப்படி இருக்கும்‌ பொழுது, சிடுசிடுக்கவோ, முறை 
யிடவோ வேண்டாம்‌, ஆனால்‌ என்ன செய்யப்பட 
தேவையோ அசைச்‌ செய்யுங்கள்‌! 

தேவனை விட்டு விலகியிருத்தல்‌ என்பதே நீங்கள்‌ இருக்கக்‌ 
கூடிய மிகப்‌ பயங்கரமான இடம்‌ ஆகும்‌ (ஏசா. 59:1, 2). நீங்கள்‌ 
இருக்கக்‌ கூடாத நிலை இதுவேயாகும்‌, ஏனென்றால்‌ 
அங்கிருந்து நீங்கள்‌ இறந்தால்‌, நரக அக்கினியில்‌ உங்கள்‌ 
வாழ்க்கை முடியும்‌, அது நீங்கள்‌ இருக்க விரும்பாத ஒரு 
இடமாயிருக்கும்‌ - ஆனால்‌ அப்பொழுது தேவனிடத்தில்‌ 
திரும்ப முடியாதபடி மிகவும்‌ தாமதமாகி விடும்‌! இந்தச்‌ 
சூழ்நிலை யொன்றைக்‌ குறித்து நீங்கள்‌ ஏதேனும்‌ செய்ய 
முடியம்‌ என்பதே நற்செய்தியாகும்‌ - அது நீங்கள்‌ நீண்ட காலம்‌ 
காத்திருக்க விரும்பாதிருந்தால்‌ மட்டுமே நடக்கும்‌. ஆவிக்குரிய 
வகையில்‌ நீங்கள்‌ இருக்க விரும்பாத இடத்தில்‌ நீங்கள்‌ இருக்கக்‌ 
கண்டால்‌ நீங்கள்‌ என்ன செய்ய வேண்டும்‌? கர்த்தரில்‌ 
நம்பிக்கையாயிருந்து, உங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
அவரிடமாய்த்‌ திரும்புங்கள்‌.* அவர்‌ உங்களை விடுதலையாக்க 
முடியும்‌, விடுதலையாக்குவார்‌! 





பிரசங்கக்‌ குறிப்புகள்‌ 


மெலித்தாத்‌ தீவில்‌ பவுலின்‌ கப்பற்‌ சேத வரலாறானது “சில 
மனிதர்கள்‌ அந்நியர்‌ ஒருவருக்கு இரக்கம்‌ காட்டுகின்றார்கள்‌” 
என்று தலைப்பிடப்படக்‌ கூடும்‌, இது குழந்தைகளின்‌ வகுப்பில்‌ 
மிகவும்‌ பிரியமான வரலாறாக இருக்கும்‌. இந்த வேத 
வசனத்தின்‌ அடிப்படையில்‌, “உபசரிப்பு என்ற நுண்கலை” 


300 


என்ற தலைப்பில்‌ துணைக்கட்டுரையொன்று இன்றைக்கான 
சத்தியத்தின்‌ அடுத்த இதழில்‌ வெளியாகும்‌. 


குறிப்புகள்‌ 

1இப்பாடத்தில்‌ தரப்பட்டுள்ள அறிவுரைத்‌ துணுக்குகள்‌ யாவும்‌, நாம்‌ நம்மைப்‌ 
பற்றி வருத்தப்படும்‌ பொழுது தேவ பயமுள்ள பாட்டியார்‌ நமக்குக்‌ கூறக்‌ கூடிய 
ஞானமுள்ள சொற்களாய்‌ என்னை நினைக்கச்‌ செய்கின்றன. “கடைசி இரு 
வாக்கியங்களின்‌ வார்த்தையமைப்புகள்‌ சார்லஸ்‌ ௩. ஸ்வின்டல்‌ அவர்களின்‌ “The 
Strength of an Exacting Passion,” என்ற நூலில்‌ இருந்து தழுவப்பட்டவையாகும்‌. Rick 
Atchley, “Stuck on a Deserved Island”, என்ற பிரசங்கத்திலிருந்து. *Roller Coaster” 
என்பது பொழுது போக்குப்‌ பூங்காக்களில்‌ வைக்கப்படும்‌ ஒரு சாதனம்‌ ஆகும்‌. இது 
மலைகள்‌ மீதும்‌, வளைவுகளைச்‌ சுற்றியும்‌ அதிவேகமாக ஓடும்‌. *Swind௦ll, 
கூறியுள்ளார்‌. “William Barclay, The Acts of the Apostles, The Daily Study Bible Series, 
rev. ed. (Philadelphia: Westminster Press, 1976), 187. ’Richard N. Longenecker, “The Acts 
of the Apostles,” The Expositor ’s Bible Commentary, ed. Frank E. Gaebelein, vol. 9 (Grand 
Rapids, Mich.: Zondervan Publishing House, 1981), 563. (இந்நாட்களில்‌ மால்த்தா தவில்‌ 
உள்ள மக்கள்‌ தொகையில்‌ 96 சதவிகெம்‌ பேர்‌ படிப்பறிவு பெற்றவர்கள்‌ ஆவார்கள்‌. 
இது உலகின்‌ மிக அதிக பட்ச சதவி௫தத்தில்‌ ஒன்றாகும்‌.) “பாம்பு நிகழ்ச்சியொன்று 
நடந்திருக்கலாம்‌ என்று ஒத்துக்‌ கொள்ளும்‌ சில தேவபக்தியற்றவர்கள்‌, அது உண்மை 
யில்‌ பவுலைக்‌ கடித்திருக்காது என்கின்றனர்‌. பிறகு எப்படி அந்த விரியன்‌ பாம்பு 
பவுலின்‌ கையில்‌ இருந்து தொங்கியது? விரியன்‌ பாம்புகள்‌ தங்களைச்‌ சுருட்டிக்‌ 
கொள்ள மாட்டாது, பிடித்துத்‌ தொங்குவதற்கு அவற்றுக்குக்‌ கைகளும்‌ இல்லை. 
விரியன்‌ பாம்பின்‌ நச்சுப்‌ பற்கள்‌ சதையில்‌ பதிந்தால்‌ அவை கையில்‌ இருந்து தொங்க 
முடியும்‌. “ஒருவேளை பவுலின்‌ கைகளில்‌ விலங்கிடப்பட்டிருக்கலாம்‌ (பவுல்‌ கடலில்‌ 
குதிப்பதற்கு முன்பு நிச்சயமாக அது அகற்றப்பட்டிருக்க வேண்டும்‌). தப்பிப்‌ 
பிழைத்த மற்றவர்களிடத்திலிருந்து அந்தத்‌ தீவார்‌ பவுல்‌ ஒரு கைதி என்று 
அறிந்திருக்கலாம்‌. இருந்தாலும்‌ அவர்‌ மீது சாட்டப்பட்ட குறிப்பான குற்றம்‌ 
என்னவென்று அவர்கள்‌ அறியாதிருந்தார்கள்‌. '*தீங்கு எதுவுமின்றி “சர்ப்பங்களைக்‌ 
கையில்‌ எடுப்பது” என்ற வாக்குத்தத்தத்தின்‌ நிறைவேற்றமாய்க்‌ காணப்படுவது இந்த 
ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமேயாகும்‌ - இதுவும்‌ தற்செயலானதே, வேண்டுமென்றே 
செய்யப்பட்டதல்ல. இந்நாட்களில்‌ பாம்புகளைக்‌ கையாளும்‌ மார்க்கம்‌ என்பது 
வசனங்களைத்‌ தவறாகப்‌ பயன்படுத்தி, தேவனைச்‌ சோதிக்கும்‌ மார்க்கம்‌ ஆகும்‌ (மத்‌. 
4:7), இவர்கள்‌ தங்கள்‌ உடல்களை அநாவசியமான இடர்ப்பாட்டிற்குள்ளாக்கு 
கின்றனர்‌ (1 கொரி. 3:17). 

“வீக்கம்‌ கண்டு” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை 
லூக்காவால்‌ பயன்படுத்தப்பட்ட இன்னுமொரு மருத்துவச்‌ சொற்றொடர்‌ ஆகும்‌. 
“விஷமுள்ள பாம்பொன்று கடிக்கும்‌ பொழுது, அதன்‌ விஷம்‌ இரத்த ஓட்டத்தில்‌ 
நுழைந்து, இரத்தக்‌ குழாய்களை உடைக்கின்றது, அதனால்‌ மிகப்‌ பலத்த அளவில்‌ 
உள்ளான இரத்தச்‌ சிதைவு உண்டாகின்றது. பாதிக்கப்பட்ட பகுதி வீங்குகின்றது, 
மற்றும்‌ விஷமானது போதிய அளவு வீரியமுள்ளதாய்‌ இருந்தால்‌, கடிபட்டவர்‌ 
உடனடியாக இறக்கின்றார்‌” (Simon J. Kistemaker, New Testament Commentary: Expo- 
sition of the Acts of the Apostles [Grand Rapids, Mich.: Baker Book House, 1990], 949). 
2பவுலைப்‌ பாம்பு கடித்தது என்று ஒப்புக்‌ கொள்ளும்‌ தேவபக்தியற்ற சிலர்‌, அது 
விஷமற்ற பாம்பு என்கின்றனர்‌. அப்பகுதியைப்‌ பற்றி நன்கறிந்த அந்தத்‌ தீவார்‌ 


301 


அந்தப்‌ பாம்பு சாவுக்கேதுவான விஷமுள்ள உயிரினமாகும்‌ என்று அறிந்திருந்தனர்‌. 
வேதாகமத்தின்‌ அற்புதங்களை நம்புவதில்லை என்று நாம்‌ முடிவு செய்தாலன்றி, 
எந்த அடிப்படையில்‌ அவர்களின்‌ முடிவை நாம்‌ மறுக்க முடியும்‌? “Longenecker. 
“Richard Oster, The Acts of the Apostles, Part 2, The Living Word Commentary Series 
(Austin, Tex.: Sweet Publishing Co., 1979), 174. “சில வேளைகளில்‌ உறவொன்றை 
நிலைநாட்டி பெலப்படுத்திக்‌ கொள்வதற்கு நாமும்‌ கூட உதவியை ஏற்றுக்‌ 
கொள்வது அவசியமாகின்றது. '*கிரேக்க வசனத்தில்‌ இவ்விடத்தில்‌ ப5enteria 
என்றுள்ளது. இவ்வார்த்தையில்‌ இருந்துதான்‌ நாம்‌ "எர" என்ற வார்த்தையைப்‌ 
பெறுகின்றோம்‌. இது, லூக்காவின்‌ மருத்துவச்‌ சொற்றொடருக்கான இன்னொரு 
எடுத்துக்காட்டு ஆகும்‌. முதலாளியின்‌ தகப்பனார்‌ மெலித்தா காய்ச்சல்‌ 
உடையவராய்‌ இருந்திருக்கலாம்‌. இது இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு 
நீடித்து பலவீனப்படுத்தும்‌ வியாதியாகும்‌. (மெலித்தா காய்ச்சல்‌ என்பது மெலித்தா 
தீவின்‌ வெள்ளாட்டுப்‌ பாலில்‌ உள்ள நுண்கிருமியினால்‌ ஏற்படக்‌ கூடியதென்று 
1887ல்‌ கண்டு பிடிக்கப்பட்டது. உலகின்‌ பல்வேறு பகுதிகளில்‌ இவ்வியாதி பல்வேறு 
பெயர்களால்‌ அழைப்படுகின்றது, 0111061108 என்பது இதன்‌ அறிவியல்‌ பெயராகும்‌. 
இவ்வியாதி, “குளிர்‌, காய்ச்சல்‌, எடை இழப்பு, மூட்டு மற்றும்‌ தசை வலி மற்றும்‌ 
மண்ணீரல்‌ வீக்கம்‌ ஆகியவற்றை உண்டாக்குகின்றது. மூளைக்காய்ச்சல்‌ போன்ற 
தீவிர வியாதிகளும்‌ இதனால்‌ உண்டாகலாம்‌” [Grolier Multimedia Encyclopedia 
(1995), s.v. “Brucellosis,” by J. Michal 5. Dixon].) “தொட்டுக்‌ குணப்படுத்தும்‌ 
நிகழ்ச்சியென்பது சுவிசேஷ நூல்கள்‌ தவிர, இங்கு ஓரிடத்தில்‌ மட்டுமே 
குறிப்பிடப்பட்டுள்ளது; ஒருவேளை இவ்விடத்தில்‌ இது கனிவான பண்பைக்‌ 
குறிக்கலாம்‌ (“அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, பாகம்‌ 3” இதழில்‌ “கைகளை 
வைக்குதல்‌?”” என்ற துணைக்‌ கட்டுரையில்‌ காணவும்‌). புதிய ஏற்பாட்டில்‌ 
குணப்படுத்துபவர்‌ எவரும்‌ இன்றைய நாட்களில்‌ தங்களை “குணமாக்குபவர்‌” என்று 
அழைத்துக்‌ கொள்பவர்கள்‌ செய்வது போல மக்களின்‌ தலையில்‌ அடித்ததில்லை 
என்பது மட்டும்‌ உறுதியானதாகும்‌. '£பேதுருவின்‌ மாமியாரைக்‌ கப்பர்நகூமில்‌ 
இயேசு குணப்படுத்திய பிறகு (மாற்‌. 1; லூக்‌. 4) அவ்வார்த்தை பரவியது. 
இவ்வூழியத்தின்‌ எச்சமாகவே இக்காட்சி உள்ளது. மெலித்தா தீவில்‌ இழந்து 
போகப்பட்டிருந்தவர்களின்‌ மத்தியில்‌ குணமாக்குதல்கள்‌ நடைபெற்றது, 
அப்படியில்லையென்றால்‌, இந்த அற்புதங்கள்‌ பவுலைச்‌ சார்ந்ததாயிருக்கும்‌. 
வார்ரென்‌ W. வயர்ஸ்ப்‌ அவர்கள்‌, “குணமாக்கும்‌ வரமும்‌ அற்புதங்களின்‌ வரமும்‌ 
பவுலின்‌ ஊழியத்தில்‌ படிப்படியாக மறைந்தது. தேவன்‌ பவுலுக்கு எபேசுவில்‌ 
“விசேஷித்த அற்புதங்களைக்‌: கொடுத்தார்‌ (அப்‌. 19), இது புறஜாதியாருக்குச்‌ 
சாட்சியாக இருந்தது; மற்றும்‌ மெலித்தாவில்‌ தேவன்‌ பவுலுக்கு குணமாக்கும்‌ 
வல்லமையைக்‌ கொடுத்தார்‌. இருப்பினும்‌, இரு ஆண்டுகளுக்குப்‌ பிறகு 
ரோமாபுரியில்‌ இருந்து பவுல்‌ எழுதும்‌ போது, எப்பாப்பிரோகீத்து வியாதிப்பட்டு 
மரணத்திற்குச்‌ சமீபமாய்‌ இருந்ததாக அறிவித்தார்‌ (பிலி. 2:25-30); மற்றும்‌ 
2 தீமோத்தேயு 4:20ல்‌ துரோப்பீமுவை மிலோத்துவில்‌ வியாதிப்பட்ட வராக விட்டு 
வந்ததாக அவர்‌ கூறினார்‌” என்று சொன்னார்‌ (Wiersbe's Expository Outlines on the 
New Testament [Wheaton 11].: Victor Books, 1992], 355.) "Fritz Rienecker, A Linguistic Key 
to the Greek New Testament, ed. Cleon L. Rogers, Jr. (Grand Rapids, Mich.: Zondervan 
Publishing House, Regency Reference Library, 1980), 343. “சுவிசேஷ நூல்கள்‌ மற்றும்‌ 
நடபடிகள்‌ ஆகியவற்றில்‌ குணமாக்குதல்‌ என்பது ஒருபொழுதும்‌ தனிப்பட்ட ஒரு 
நிகழ்ச்சியாக இருந்ததில்லை. அற்புதங்கள்‌ தேவனுடைய செய்தியாளரை 
(இயேசுவை அல்லது அப்போஸ்தலர்களை) உறுதிப்படுத்தின, பிறகு அவர்கள்‌ 
செய்தியைப்‌ பகிர்ந்து கொண்டனர்‌. 


302 


216 


லூக்கா ஒன்றும்‌ குறிப்பிடாததால்‌” பவுல்‌ மெலித்தா தீவில்‌ மனமாற்றம்‌ 
எதுவும்‌ செய்யவில்லை என்று சில எழுத்தாளர்கள்‌ முடிவு செய்கின்றனர்‌. 
இருந்தாலும்‌, ரோமாபுரியில்‌ நடந்த மனமாற்றங்கள்‌ எதையும்‌ கூட லூக்கா 
குறிப்பிடவில்லை, ஆனால்‌ அத்தலைநகரில்‌ மனமாற்ற நிகழ்ச்சிகள்‌ நடந்தன 
என்பதை மற்ற எழுத்துக்களில்‌ இருந்து நாம்‌ அறிகிறோம்‌ (பிலி. 1:12, 13; 4:22; 
பிலே. 10). மெலித்தா அல்லது ரோமாபுரியில்‌ நடைபெற்ற மனமாற்றங்களை லூக்கா 
குறிப்பிடாதது, அது அவர்‌ நோக்கமல்ல என்பதால்‌ இருக்கலாம்‌. அப்‌. 27:1க்கான 
குறிப்புகளைக்‌ காணவும்‌. “Rick Atchleyயின்‌ பிரசங்கத்திலிருந்து தழுவப்பட்டது. 
திறிஸ்தவரல்லாத ஒருவர்‌ இரட்சிக்கப்பட என்ன செய்வது அவசியம்‌ என்பதையும்‌, 
தேவனுடைய பிள்ளையாயிருந்து, தவறு செய்யும்‌ நபர்கள்‌ மறுபடியும்‌ கூட்டிக்‌ 
கட்டப்படச்‌ செய்ய வேண்டியது என்ன என்பதையும்‌ கூற இது ஒரு சிறந்த நேரம்‌ 
ஆகும்‌. 


303 


ரோ.மாபுறிக்கு.ு.்பவவின்‌ பயணம்‌ 

ரோமச்‌ சேவகர்களால்‌ யூதக்‌ கும்பல்‌ ஒன்றில்‌ இருந்து 
காக்கப்பட்டிருந்த (அப்‌. 21) பவுல்‌ எ எருசலேமில்‌ காவலில்‌ 
வைக்கப்பட்டிருந்து, பிறகு இ செசரியாவுக்கு அழைத்துச்‌ 
செல்லப்பட்டார்‌. அங்கு பேலிக்ஸ்‌ பவுலின்‌ வழக்கை 
விசாரித்தும்‌ அதைப்‌ பற்றி முடிவெதுவும்‌ மேற்கொள்ளவில்லை 
(அப்‌. 24). இரு ஆண்டுகளுக்குப்‌ பிறகு பேலிக்ஸ்ஸூக்குப்‌ 
பதிலாக பெஸ்து வந்தபோது, பவுல்‌ அவருக்கு முன்பாக 
மறுபடியும்‌ தமது வழக்கை எடுத்துரைத்தார்‌ (25:1-10). பவுலை 
யூதார்களிடத்தில்‌ ஒப்படைக்க பெஸ்து முடிவு செய்த பொழுது, 
பவுல்‌ இராயருக்கு அபயமிட்டார்‌ (22:11). ரோமாபுரிக்கு 
அழைத்துச்‌ செல்லப்படுவதற்காக அவர்‌ காத்திருந்த காலத்தில்‌ 
இரண்டாம்‌ அகிரிப்பா அரசரிடத்தில்‌, கிறிஸ்துவுக்காகத்‌ தாம்‌ 
சிறைப்பட்டிருப்பது பற்றிப்‌ பேசும்‌ வாய்ப்பைப்‌ பவுல்‌ 
பெற்றிருந்தார்‌ (அப்‌. 269. 

பவுலும்‌, (லூக்கா உட்பட) அவரது தோழர்களும்‌ 
ஓ சீதோனில்‌ இருந்து ஆயுதமேந்திய காவலருடன்‌ ரோமா 
புரிக்குப்‌ பயணம்‌ தொடங்கினார்கள்‌ (27:1-8). லீசியாவின்‌ மீறா 
நகரில்‌ அவர்கள்‌ வேறு கப்பல்களுக்கு மாறினார்கள்‌ (27:5, 69. 
மோசமான வானிலையில்‌, கப்பலானது திரேத்தாத்‌ தீவின்‌ 
6 நல்ல துறைமுகம்‌ என்ற இடம்‌ சேர்ந்தது, அங்கு - பாது 
காப்பான பயண காலத்தின்‌ முடிவு காலமான - செப்டம்பர்‌ 
வரைக்கும்‌ பயணிகள்‌ தங்கியிருந்தார்கள்‌. மழைகாலத்தில்‌ 
தங்குவதற்காக பேனிக்ஸ்‌ என்ற ஊர்‌ போய்ச்‌ சேர அவர்கள்‌ 
கிலவுதா தீவின்‌ ஒதுக்கில்‌ பயணம்‌ செய்தார்கள்‌ (27:16); 
ஆனால்‌ காற்றினால்‌ அவர்கள்‌ கடலில்‌ அடித்துச்‌ செல்லப்‌ 
பட்டார்கள்‌ (27:17). 6 கப்பலின்‌ தளவாடங்கள்‌ மற்றும்‌ 
சரக்குகளைத்‌ தூக்கியெறிந்த பிறகு (27:18, 19) அவர்கள்‌ 
டூ மெலித்தா தீவின்‌ கரையோரமாய்‌ ஓஒதுக்கப்பட்டார்கள்‌ 
(27:41). கப்பல்‌ அழிந்து போனாலும்‌, கப்பலில்‌ இருந்த யாவரும்‌ 
காக்கப்பட்டார்கள்‌ (27:44). மெலித்தாவில்‌ பவுல்‌ பாம்புக்‌ 
கடியொன்றில்‌ உயிர்‌ பிழைத்தார்‌ (28:3-5) மற்றும்‌ அடுத்து வந்த 
மூன்று மாதங்களின்‌ போது, வியாதிக்காரர்களைக்‌ குண்ப்படுத்‌ 
துவதில்‌ நேரத்தைச்‌ செலவிட்டார்‌ (28:8-11). பயணத்திற்கேற்ற 
நல்ல வானிலை திரும்பிய போது, அந்தக்‌ குழுவினர்‌ சீரகூசா 








304 


நோக்கி புதிய கப்பல்‌ ஒன்றில்‌ பயணம்‌ சென்றார்கள்‌ (28:12). 
அங்கிருந்து மூன்று நாட்களுக்குப்‌ பின்பு ரேகியு துறைமுகத்‌ 
இற்கும்‌ மற்றும்‌ ரோமப்‌ பேரரசின்‌ மாபெரும்‌ துறைமுகங்களில்‌ 
ஒன்றான ஓஒ புத்தேயோலி நகருக்கும்‌ சென்று சேர்ந்தார்கள்‌. 
பவுலும்‌ அவரது நண்பார்களும்‌ அங்கிருந்த உள்ளூர்க்‌ கிறிஸ்தவார்‌ 
களுடன்‌ ஒரு வார காலம்‌ தங்குவதற்கு அனுமதிக்கப்‌ 
பட்டார்கள்‌. பின்பு ரோமாபுரியை நோக்கி 100 மைல்கள்‌ 
பயணத்தை மேற்கொண்டார்கள்‌. 6 வழியில்‌ பெற்ற வரவேற்‌ 
பினால்‌ பவுல்‌ உற்சாகப்படுத்தப்பட்டார்‌. இ ரோமாபுரியில்‌, 
பவுல்‌ வாடகைக்கு அமர்த்திய வீடு ஒன்றில்‌ காவலர்‌ ஒருவரின்‌ 
பாதுகாப்பின்‌ கீழ்‌ இரண்டு ஆண்டுகள்‌ வைக்கப்பட்டி ருந்தார்‌. 
அந்த நாட்களில்‌, விருந்தினார்களை ஏற்கவும்‌, பிரசங்கிக்கவும்‌ 
பவுல்‌ கணிசமான அளவு சுதந்திரம்‌ பெற்றிருந்தார்‌ (28:30, 31). 








305 


77029/7/ 7 02(1/0/ 7 7௫/1. /070//ஐ 


CAIITETTEE AUDI 


(229௫ (12-7௪ 102௪ NGF 
ய்ாழைஞு 6. 
IF 
12/93 ௫ 


\ keg Dhrig 


யாழத , 
ஒட்‌ ன்‌ லில்‌! ன்பு 


த பிம்ப த 


ஏாகுசராக அரதக 


0 0 0000 SHA spe 


டட 2 யாத ட்ட டு 


00 091 001 06 .0- SIN dp ed 
OID ப்பு god whol 





306 


